


கவனமாய்‌ 
இதழ்‌-28 


AVANAM 
VOL-28 


சொ.சாந்தலிங்கம்‌ 
பதிப்பாசிரியர்‌ 


தஞ்சாவூர்‌ 





ஆவணம்‌ இதழ்‌ ்‌ 28 (2017) 
AVANAM, -Journal of Archaeological Society 
(Tamil nadu}, Thanjavur 
© தொல்லியல்‌ கழகம்‌ 


_ செயற்குழு 
தலைவர்‌ ; பேரா.தா.வள்ளி சொக்கலிங்கம்‌ 
துணைத்தலைவர்கள்‌ : திருமதி, வீ.மங்கையர்கரசி 

திரு. செந்தீ நடராஜன்‌ 

செயலர்‌ 3 பேரா. சு.இராசவேலு 
இணைச்செயலர்‌ . முனைவர்‌ வி.ப.யத்தீஸ்குமார்‌ 
பொருளாளர்‌ ்‌ முனைவர்‌ வீ.செல்வகுமார்‌ 
பதிப்பாசிரியர்‌ முனைவர்‌ சொ.சாந்தலிங்கம்‌ 


செயற்குழு உறுப்பினர்கள்‌ : 
முனைவர்‌ சு.இராசகோபால்‌,சென்னை 
முனைவர்‌ து.தயாளன்‌, சென்னை 
திரு. ௧௬. ராஜேந்திரன்‌, புதுக்கோட்டை 
முனைவர்‌ வெ.வேதாசலம்‌, மதுரை 
பேரா: ந.அதியமான்‌, தஞ்சாஷர்‌ 
பேரா, வ.ம்கேஸ்வரன்‌, இலங்கை 
முனைவர்‌. பா.ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌ 
திரு. த.தங்கதுரை, தஞ்சாவூர்‌ 
முனைவர்‌ த.த.தவசிமுத்து, தூத்துக்குடி 
திரு. சுகவன முருகன்‌, காவேரிபட்டனம்‌ 
பதிப்புக்குழு 
முனைவர்‌ இல.தியாகராஜன்‌, அரியலூர்‌ 
பேரா, கு சேதுராமன்‌, மதுரை 
முனைவர்‌ அ,க.பெருமாள்‌, நாகர்கோவில்‌ 


ஆவணம்‌ இதழுக்கு கட்டுரைகளை ஒருங்குகுறியில்‌(பா/600௨) மின்னஞ்சலில்‌ 
அனுப்ப வேண்டிய முகவரி - கமி௦(சவ்காண்ரொச!.00௱ 
இணைய தளம்‌; w.aavanaLorg 





This. Publication of the Journal has been financially supported by the ICHR, 
New. Delhi. The responsibility for the facts stated or opinions expressed டி 
entirely of the: author and not of the (CHR, 
Editor 
அட்டைப்படம்‌“1.. வேம்படிதாவளம்‌ புதிர்நிலை 2-3 ஏற்காடு-மேலூர்‌ 
புதியகற்காலக்கருவிகள்‌ 4.பேட்டைவாய்த்தலை சுந்தரசோழன்‌ கல்வெட்டு 





பதிப்பாசிரியர்‌ குறிப்பு 

தொல்லியல்‌ கழக உறுப்பினர்கள்‌ அனைவருக்கும்‌ வணக்கம்‌. 
நமது தொல்லியல்‌ கழகத்தின்‌ ஆவணம்‌ இதழ்‌ 28 இந்த ஆண்டு 
ஜூலைத்திங்கள்‌ 2012இல்‌ வரலாற்றுப்‌ புகழ்பெற்ற கங்கைகொண்ட 
சோழபுரத்தில்‌ 27 அவது கருத்தரங்கில்‌ வெளியிடுவதில்‌ 
பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்‌. ஆவணம்‌ இதழ்‌ ஆண்டிற்கு 
ஆண்டு ஆய்வுத்தளங்களை விரிவு படுத்தி அதிக அள்வு 
பக்கங்கள்‌ கொண்டதாக வெளிவருவது மகிழ்ச்சி அளிக்கின்றது, 
இவ்வளர்ச்சிக்கு உறுப்பினர்களின்‌ பங்கு இன்றியமையாதது. 
சென்ற ஆண்டு பதிப்பில்‌ சில இடர்ப்பாடுகள்‌ ஏற்பட்டன. 
அதனால்‌ இவ்வாண்டு முன்கூட்டியே கட்டுரைகளையும்‌ புதிய 
கண்டுபிடிப்புகளையும்‌ பெற்று எவ்வித சிக்கலுமின்றி அவணம்‌ 
வெளிவரவேண்டும்‌ என்று செயல்பட்டோம்‌, 


இருப்பினும்‌ உறுப்பினர்களின்‌ கட்டுரைகள்‌ ஆவணம்‌ 
இதழில்‌ நல்லவகையில்‌. வெளிவர வேண்டுமெனில்‌ நாங்கள்‌ 
தொடர்ந்து வலியுறுத்தி வரும்‌ சில வழிமுறைகளை கண்டிப்பாகப்‌ 
பின்பற்ற வேண்டும்‌ என அன்புடன்‌ கேட்டுக்கொள்கிறோம்‌. 
சென்ற ஆண்டு சில கட்டுரைகள்‌ விடுபட்டமைக்கு காரணம்‌ 
அச்சகமாக இருந்தாலும்‌ கணினியில்‌ பல குறியீட்டு 
எழுத்துக்களைப்‌: பயன்படுத்தி கட்டுரைகளை உறுப்பினர்‌ பலர்‌ 
அனுப்பி இருந்தனர்‌. அவற்றைப்‌ பதிவிறக்கம்‌ செய்யும்‌ பொழுது 
பல இடர்ப்பாடுகளை பதிப்பாசிரியரும்‌ அவருடன்‌ இணைந்து 
செயல்‌ ஆற்றுபவர்களும்‌ சந்திக்க வேண்டியிருந்தது, 
இவ்வாண்டும்‌ அவ்வாறே. எனவே நாங்கள்‌ குறிப்பிட்டி ருப்பது 
போல்‌ இனி வரும்‌ காலங்களில்‌ உங்களது கண்டுபிடிப்பு 
ஆய்வுக்கட்டுரைகளை அருள்‌ கூர்ந்து ஒருங்குகுறி (Unicode 
எழுத்துருவில்‌ மட்டுமே அனுப்புதல்‌ வேண்டும்‌. மேலும்‌ கையால்‌ 
எழுதி அனுப்புவதைத்‌ தவிர்க்கவும்‌. 

தற்பொ தமிழில்‌ கணினி அச்சு செய்பவர்கள்‌ அரிதாகவே 
உள்ளனர்‌. ர ப முழுவதையும்‌ தமிழில்‌ கணினியில்‌ அடிக்க 
தொழில்‌ நுட்பாளர்கள்‌ குறைந்து வருகின்றனர்‌. எனவே 
முடிந்தவரை உங்களது படைப்புகளை உரிய ஒளிப்படங்களுடன்‌ 
ஒவ்வொரு ஆண்டும்‌ மார்ச்‌ 4/ந்தேதிக்குள்‌ நமது தொல்லியல்‌ 
கழகத்தின்‌ மின்னஞ்சலில்‌ அல்லது செயலர்‌ குறிப்பிடும்‌ 
மின்னஞ்சலில்‌ அனுப்பி வைக்க வேண்டுகிறோம்‌. மேலும்‌ நமது 
ஆவணம்‌ இதழின்‌ முக்கிய குறிக்கோளே புதிய 
கண்டுபிடிப்புகளுக்கும்‌ புதிய கல்வெட்டுகளுக்கும்‌ முதலிடம்‌ 
ஆவணம்‌ 28, 2017 i 


கொடுப்பது. ஏற்கனவே இந்தியத்‌ தொல்லியல்‌ துறை, தமிழகத்‌ 
தொல்லியல்‌ துறை, பிற நிறுவனங்கள்‌ கண்டுபிடித்து அவற்றை 
வெளியிட்டு இருந்தால்‌ எக்காரணத்தைக்‌ கொண்டும்‌ அவற்றை 
இனி அனுப்ப வேண்டாம்‌. அப்படி அனுப்பி வைத்தால்‌ அதனை 
ஆவணத்தில்‌ பதிப்பிக்க இயலாது என்பதையும்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறோம்‌. 


புதியதாக நீங்கள்‌ கண்டுபிடிக்கும்‌ ஆய்வுகளுக்கு மட்டுமே 
முக்கியத்துவம்‌ கொடுப்பது எங்களின்‌ நோக்கம்‌. எனவே 
ஏற்கனவே கண்டுபிடித்தவைகளை அனுப்ப வேண்டாம்‌. இந்த 
இதழ்‌ வெளிவர பெரிதும்‌ உதவிய பேராசிரியர்‌ எ.சுப்பராயலு 
அவர்களுக்கும்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ செயலர்‌ பேராசிரியர்‌ 
௬.இராசவேலு அவர்களுக்கும்‌ ஆய்வு மாணவர்கள்‌ 
திரு. பா.அருண்ராஜ்‌ (தஞ்சாவூர்‌), இரு. குயால்துரை(புதுச்சேரி) 
அவர்களுக்கும்‌, நூல்‌ வடிவமைத்த இரு. ம.ரீகன்‌ அவர்களுக்கும்‌ 

எனது நன்றியைத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 
பதிப்பாசிரியர்‌ 


ஆவணம்‌ 28, 2017 


பொருளடக்கம்‌ 


Abstracts of the Articles 
Y.Subbarayalu & S.Rajaveln 


கல்வெட்டுகள்‌ பக்கம்‌ 

1. பெரிய தடாகம்‌ - சுடுமண்‌ தாங்கி தமிழி எழுத்துப்‌ பொறிப்பு 01 
ச.இரவி 

2. நீர்மூழ்கிக்குட்டை வட்டெழுத்து நடுகல்‌ 02 
சி.வீரராகவன்‌, பொன்‌.வெங்கடேசன்‌ 
வை.கலைச்செல்வன்‌ 

3. திருச்சோற்றுத்துறைக்‌ கல்வெட்டுக்கள்‌ 09 
கோ,விஜயவேணுகோபால்‌ 

4, பேளூர்‌ கல்வெட்டுகள்‌ 20 


சி,வீரராகவன்‌, பொன்‌.வெங்கடே சன்‌ 
வை.கலைச்செல்வன்‌, பொன்னம்பலம்‌ 
கே.சீனிவாசன்‌ 

5.  மேல்பாடி கல்வெட்டு 
ப.பூபாலன்‌ 
கோ.உத்திராடம்‌ 


26 


6. பேட்டைவரய்த்தலைக்‌ கல்வெட்டுகள்‌ 
சு.இராசவேலு 
ஜெ.செந்தில்வேலன்‌ 
பா.அருண்ராஜ்‌ 

7. எண்ணாயிரம்‌ பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டு 
கோ.திருமூர்த்தி 

8. புதுமாவிலங்கை கல்வெட்டுகள்‌ 
சு.இராசவேலு 
பா.அருண்ராஜ்‌ 

9. சித்தரேவு செக்கு கல்வெட்டு 
சொ.சாந்தலிங்கம்‌, ஆர்‌.உதயகுமார்‌ 
பாண்டிஸ்வரன்‌ 

10. இருக்கந்துறை சிவன்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
சொ.சாந்தலிங்கம்‌, மு.ஆறுமுகம்‌ 
ஆர்‌.உதயகுமார்‌ 


29 


91 


35 


ஆவணம்‌ 28, 2017 


11. 


12, 


13. 


14, 


15. 


16. 


17. 


18. 


19, 


20, 


21. 


vi 


சின்னாரிபட்டி ஐயனார்‌ சிற்பக்‌ கல்வெட்டு 
சு.இரவிக்குமார்‌ 
க.பொன்னுச்சாமி 
குட்டகம்‌ மொக்கணீசுவரர்‌ கோயில்‌ வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு 
சி.வீரராகவன்‌, து.சுந்தரம்‌ 
ஜெயசங்கர்‌ 


கொங்குப்‌ பகுதியில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 
து.சுந்தரம்‌ 
திருவிசநல்லூர்‌ தேவராஜ அய்யனார்‌ கோயில்‌ கல்வெட்டு 
ஆறாஜா 
திருவிடையார்ப்பட்டி, மறமடக்கி கல்வெட்டுகள்‌ 
பா.மாரியப்பன்‌ 
பேட்டைவாய்த்தலை சிவன்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
எ.சுப்பராயலு 
அ.அப்துல்‌ மஜித்‌ 
தேவனூர்‌ திருநாகீசவரமுடையார்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 
. கோ.விஜயவேணுகோபால்‌ 
சீ.ஸ்ரீதர்‌, த.ரமேஷ்‌ 
த.ரங்கநாதன்‌ 
நைனார்பாளையம்‌ கல்வெட்டுகள்‌ | 
சி.வீரராகவன்‌ 
க.குழந்தைவேலன்‌ 
பொன்‌.வெங்கடேசன்‌ 
தென்னலூர்‌,நெய்வாசல்‌ கல்வெட்டுகள்‌ 
கரு.ராஜேந்திரன்‌ 
சிறுமலைக்கல்வெட்டு 
சி.வீரராகவன்‌ 
பொன்‌.வெங்கடேசன்‌ 
வை.கலைச்செல்வன்‌ 
பெருமாள்‌ 
பொன்னம்பலம்‌ 
இலட்சியம்‌ கல்வெட்டுக்கள்‌ 
சி.வீரராகவன்‌ 
பொன்‌.வெங்கடே சன்‌ 


45 


46 


48 


55 


56 


57 


60 


76 


80 


92 


83 


ஆவணம்‌. 28, 2017 


22. 


23. 


24. 


25. 


26. 


27. 


2. 


29. 


30. 


31. 


33. 


ஓமலூர்‌ கோட்டைமேடு தர்க்கைக்‌ கல்வெட்டு 
சி.வீரராகவன்‌, பொன்‌.வெங்கடேசன்‌ 
கே.சீனிவாசன்‌, வை.கலைச்செல்வன்‌ 
பெருமாள்‌ 


அளகாபுரி கல்வெட்டுகள்‌ 
இர.ஜெயராமன்‌ 

கண்ணாடிப்புத்தூர்‌ நந்தீசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்டு 
சி.வீரராகவன்‌ 
து.சுந்தரம்‌ 

துஞ்சனூர்‌, விளானூர்‌, கீழ்பாப்பனூர்‌ சுல்வெட்டுகள்‌ 
கு.பால்துரை 

திருப்புத்தூர்‌ பகுதியில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 
ப.வேலாயுதராஜா 

திருபுவனம்‌ கல்வெட்டு 
க.பன்னீர்செல்வம்‌ 

சேந்தமங்கலம்‌ கல்வெட்டு 
மா.சத்யா 

வடக்குகோனார்‌ கோட்டை சிவன்‌' கோயில்‌ கல்‌ வட்டு 
கு.பால்துரை 

அலம்பலம்‌ கல்வெட்டு 
வெ.பாண்டுரங்கள்‌ 

ஆத்தூர்‌ வட்டாரக்‌ கல்வெட்டுகள்‌ 
சி.வீரராகவன்‌ 
பொன்‌.வெங்கடேசன்‌ 


குரும்பூர்‌; திருக்கட்டளை மற்றும்‌ 

கைக்குறிச்சிக்‌ கல்வெட்டுகள்‌ 
அ.சந்திரபோஸ்‌ 

நீர்ப்பழனி, செம்பாட்டூர்‌ கல்வெட்டுகள்‌ 
ஜெ:ராஜாமுகமது 
கரு.ராஜேந்திரன்‌ 


நத்தக்கரை கல்வெட்டு 
சி.வீரராகவன்‌ 
லீ.மங்கையர்கரசி ராகவன்‌ 
பொன்‌.வெங்கடேசன்‌ 


ஆவணம்‌ :28, 2017 


89 


31 


102 


103 


107 


114 


116 


117 


118 


121 


126 


136 


138 


vii 


35, நாகபட்டினம்‌ வட்டாரக்‌ கல்வெட்டுகள்‌ 141 
ஆ.ராஜா 

36... திருக்கடவூர்‌ தேவாங்கர்‌ செப்பேடு 144 
ச.கிருஷ்ணமூத்தி 

37. கோட்டாறு செட்டு சமூக மரகதவிநாயகர்‌ கோவில்‌ கல்வெட்டு 149 
அ.கா.பெருமாள்‌ 

38. அயோத்தியாப்பட்டினம்‌ கல்வெட்டு 150 
சி.வீரராகவன்‌, பொன்‌.வெங்கடேசன்‌ 
வை.கலைச்செல்வன்‌ 


கே.சீனிவாசன்‌ 

39, இடையன்வயல்‌ கோபாலம்டத்துச்‌ செப்பேடு 151 
வள்ளி சொக்கலிங்கம்‌ 

40. முள்ளிக்குளம்‌ பாளையம்‌. செப்பேட்டு நகல்‌ 157 
ஆ.திருநீல்கண்டன்‌ 

41. திருமூர்த்திமலைக்‌ கல்வெட்டு 159 
க,பன்னீர்செல்வம்‌ 

42. ஆறகழூர்‌ கன்னட கல்வெட்டு 161 
பொன்‌,வெங்கடேசன்‌ 

43, கானூர்புதூர்‌ சுமைதாங்கிக்‌ கல்வெட்டு 162 
௪.மு.ரமேஷ்குமார்‌ 
க.பொன்னுசாமி 

44. எலுவங்கோட்டைக்‌ கல்வெட்டு 163 
அ.சந்திரபோஸ்‌ 

45, மேலையூர்‌ செட்டிமண்டபம்‌ கல்வெட்டு 164 
மா.பவானி 

46. ஆம்பலாப்பட்டு நில ஆவண ஓலை 165 
கு.பாபு 

47. வீராயி நாச்சியார்‌ விசாரணை ஆவணம்‌ 167 
த.கலாஸ்ரீதர்‌ 

48. திருமறைக்காட்டு ஓலையில்‌ யாழ்ப்பாணத்து 

சங்கானை ஊரார்‌ குறிப்பு 170 

கு.பாபு 

49. கோட்டாறு அடிமை ஓலை ஆவணம்‌ 173 


செந்தி நடராஜன்‌ 


| viii ஆவணம்‌ 28, 2017 


50. 


51, 


52, 


53. 


54. 


99. 


56. 


57. 


கடுவெளி, சங்கரன்கோயில்‌, ராஜபாளையம்‌ கல்வெட்டுகள்‌ 
சொ.சந்திரவாணன்‌ 

போடிநாயக்கனூர்‌ வட்ட கல்வெட்டுகள்‌ 
மு.கனகராஜ்‌ 

கோவிந்த நத்தம்‌ கல்வெட்டு 
மா.பவானி 

கிணத்துகட்வு சந்தனக்கல்‌ கல்வெட்டு 
பா.அருண்ராஜ்‌ 
மு.சதீஸ்குமார்‌ 

பொன்விளைந்த களத்தூர்‌ கல்வெட்டு 
பெ.லெனின்‌ 
ல.உமாபாரதி 
பி.சத்யா 

தெக்கலூர்‌ கல்வெட்டு 
௪.மு.ரமேஷ்குமார்‌ 
க.பொன்னுசாமி 

புதுக்கோட்டை சமஸ்தான காகித ஆவணம்‌ 
பா.மாரியப்பன்‌ 

திருவிசலூர்‌: கல்வெட்டு 
பா.அருண்ராஜ்‌ 


தொல்லியல்‌ 


58. 


59. 


60, 


61. 


உத்தமபாளைய வட்டாரத்‌ தொல்லியல்‌ 
பா.ஜோதீஸ்வரன்‌ 

ஏற்காடு தொல்லியல்‌ சின்னங்கள்‌ 
சி.வீரராகவன்‌ 
பொன்‌.வெங்கடேசன்‌ 
பெருமாள்‌ 
சுகவனமுருகன்‌ 

ஊத்துக்கோட்டை வட்டாரத்‌ தொல்லியல்‌ 
ப.தெ.பாலாஜி 

விக்கிரமம்‌ அகழாய்வு 
மோ.பிரசன்னா 


ஆவணம்‌ 25, 2017 


176 


181 


182 


183 


184 


186 


188 


191 


193 


195 


197 


198 


62, கல்வராயன்‌ மலை தொல்லியல்‌ தடயங்கள்‌ 
சி.வீரராகவன்‌,பொன்‌.வெங்கடே. சன்‌ 
வை.கலைச்செல்வன்‌ 
பொன்னம்பலம்‌ 
கே.சீனிவாசன்‌ 

63. சோழர்‌ நாணயங்களில்‌. உலோகக்கலவை 


க.கமலக்கண்ணன்‌ 


அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ 
64. மொழியியல்‌ நோக்கில்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்கள்‌ 
எழுதிய தொன்மைத்‌ தமிழ்‌ கல்வெட்டுகள்‌ 
செ.வை.சண்முகம்‌ 
65. அரியலூர்‌ மாவட்டத்தில்‌ கோயிற்‌ கலை வளர்ச்சி 
சோழர்‌ காலம்‌ (850-1279) 
இல.தியாகராஜன்‌ 


66. செய்தித்திரட்டு - புதிய கண்டுபிடிப்புகள்‌ 


கருத்துப்பரிமாற்றம்‌ 
67. “கல்‌ கஞ்சணம்‌' ஒரு மீளாய்வு 
ஐராவதம்‌ மகாதேவன்‌ 
68. பேட்டைவாய்த்தலை சிவன்‌: கோயில்‌ 
கல்வெட்டுகள்‌ பற்றி ஒரு குறிப்பு 
சு.இராசவேலு 
69. புதிய வெளியீடுகள்‌ 
தொல்லியல்‌ கழக 26ஆம்‌. ஆண்டுக்‌ கருத்தரங்கம்‌ 
செயலர்‌ அறிக்கை 
கட்டுரையளர்கள்‌ 
தணிக்கை அறிக்கை 


200 


202 


203 


232 


268 


299 


302 


305 


308 
915 
318 


, 2017 


Abstracts of the Articles 


Y.Subbarayalu, Coimbatore 
S.Rajavelu, Thanjavur 


Epigraphy 


(1) 


(2) 


8) 


(4) 


(6) 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


(AD 


S.Ravi, Periyatadagam pot-sherd Tamil-Brahmt Inscription, 
பகத Dist: Tamil-Brahmt inscription on pot reading tavan 
challan. 


C.Viraragavan,Pon. Venkatesan, VKalaiselvan Nirmiilkikutiai 
Vaiteluttu Inscription, Salem Dist. கடம்‌ century hero-stone. 


G.Vijayavenugopal, Inscriptions of Tirwchchorrutinral, Thanjavur 
Dist. A total of five Chola, sixteen Vijayanagar and fourteen Hoysala 
inscriptions: most of them relate to land gifts for lamps; etc; Two refer 
to consecration of deities. Three relate to merchant communities (nos. 7 
and 8). No. 9 records land assignment to dance masters by king’s order. 
No. 15 is in verse form describing a battle. No. 16 records renovation of 
a mandapa. 

C.Viraragavan, Pon.Venkatesan, ViKalaiselvan,Srinivasan, Peliir 
Inscriptions, Salem Dist. 1) 948—lamp gift. 2) 17" century— 
Chinnabiipalarayar’s establishment of a matha, his son’s participation in 
the niikkarupptt (cutting of the noses) battle; 

B.Bubalan, G.Uithiradam, Inscription at Melpadi, Velur Dist. 937(7)— 
Erection of a Vishnu temple. 

S.Rajavelu, J. Senthilvelan, B.Arunraj, Petfaivayttalai Inscriptions, 
Tiruchirappalli Dist. Sale of land by the ndfidr of Chiiralir-nadu.2. 
Fragmentary. 

O.Thirumurthi, Erertdpiram Perumal Temple Inscription, Viluppuram 
Dist. Rajadhiraja [, 1038(?). Some gift so Vishnu temple in the presence 
of the zadulziru officer. 

S.Rajavelu,B.Arunraj, Pudumavilangat Inscriptions Tiruvallur Dist, 1) 
966 CE. Gift fora lamp. 2-4) Fragments. 

C.Santhalingam, R.Udayakumar,T.Pandisvaran, Chittarévn cekku 
inscription , Dindukkal Dist. 10th Cent. C.E., Gift of an oil mill by a 
person of Kurandi. 

C:Santhalingam, MArunugam, R.Udayakurmiar, Siva Temple 
Inscriptions at Irakkanturai, Tirunelveli Dist. Mostly vafteluttu 
inscriptions of the 10” and 111 centuries. Refer to merchant assembly 
peruniravi, and land gifts. Nos.14-15 (1084 CE) record making of a tank 
bythe nakaram of lrukkanturai alias Chinkalintaka-puram in Purattaya- 
nadu. 

S.Ravikumar, K. Ponnuswamy,  Chinnaripafli Aiyanar sculpture 
Inscription, Tiruppur Dist. 10" Cent, C.E.,Seems to refer to an image. 


xi 


ஆவணம்‌ 28, 2017 


(12) 


(13) 


(14) 
(15) 


(16) 


a?) 


(8) 


(19) 
39 


(1) 


(22) 


3) 


xii 


C.Viraragavan, D.Sundaram, Jayasankar, Kutfakam Mokkanisvarar 
temple Vatieluttu Inscription, Tiruppur Dist. 1009 CE. in vafrelultu, 
Temple construction by a ve//Aila woman of Kudavédu in Vadaparichara- 
nau. 

D.Sundaram, Some New Inscriptions from Kongu region 1) Some 
gold gift (by mortgage) to the god of Talifichryur. 2-7) Late inseriptions 
(19% century) recording construction, swing, ete. 


A.Raja, Tiruvichanalltr Devaraja Aiyyanar Temple Inscription, 
Thanjavur Dist. 11" cent. Making of door jamb. 


B.Mariappan, Tiruvidaiyarpatti and Marumadakki Pudukkottai Dist. 
1) Land gif. 2) Asylum sought by the Maramagakki Village. 


Y.Subbarayalu, A.Abdul Majid,, Inscriptions of Siva temple af 
Pafiaivayttolai, Tiruchirappalli Dist. 1) 1019— King’s order assigning 
taxes on commercial trans gift of tax-free devaddina of ten veli land to 
Siva temple. 


G.Vijayavenugopal, C.Sridhar, T.Ramesh, T. Ranganathan, 
Thirunagisvara Temple Inscriptions at Dévaniir ,Viluppuram Dist. 1) 
1128—lamp gift, 2) 1138—Gifi of taxes on merchants, etc. to temple 
rituals. 3) 1147—-Gill for lamp. 5) ௦421 cehtury—land gift. 6-8) Lamp 
gifts. 9) Money for tiruppali. 10) 1290-- ndttavar of Annamarigala- 
parr and others make a village gift for temple renovation. 12) 1341— 
Assignmenl of mafapptram:. 13) 1348—Compensation io a mason’s 
family for his death. 14) 1351—tax-free village. 18) 1461—Land gif to 
temple girl as kudiniiga-devadéna. 19-20) 1399— Regarding another 
fudinihiga-dEvadiina, 


C.Viraragavan,K.Kulandaivelan, Pon.Venkatesan., Nainirpalayam 


stone Inscriptions; Viluppuram Dist. 1) 12* Cent. CE., An oilmill, 2) 
Land gift. 


Kara Rajendran, Inscriptions of Tennalir and Neyvichal, Pudukkottai 
Dist, 12-13 Cent.C.E Erection of water-level stones. 


C,Viraragavan, Pon. Venkatesan, V.Kalaiselvan,Perumal, Ponnambalarn, 
Inscription at Chirumaiai, Salem Dist, A hero-stone of 1202. 


C.Viraragavan and Pon. Venkatesan, Inscriptions of Hatchiyam, 
Viluppuram Dist. 1) 1228—Gifi of procession images to the Mahadéva 
temple at Ilatehiyam. 2) Land gift to the Pillaiyar temple, 3-6) Land gift 
for renovation and worship by some officials. 7) Tax remission by king. 
8) Land gift. 


C.Viraragavan, Pon.Venkatesan, Srinivasan, V.Kalaiselvan Perumal, 

Anscription of Omalur Fort Durga shrine. 1230 C.E. Gift of one- 

fifth of income from all the artisan communities of Idargai-98 group 

Afapimallur in Pivamya-nidw of Virachdla-mandalam to the deity 
ga, 


R. Jayaraman, Inscriptions of Alagépuri, Sivaganga Dist. 1) 1235— 


ஆவசனம்‌ 28, 2017 


(24) 


(25) 


(26) 


(27) 


(28) 


(9). 


(30) 


பே 


(32) 


(33) 


(G4) 


Some devadana gift. 2-3) 1228— King’s remission of taxes on dévadéina 
lands. 4) 1304-—Gift of land after purchase; 5) 1310—Tax-free land gift 
to temple, 6) 1314—Land gift to Vanigai-isvaram temple by a chief. 7) 
1548— Sale of land to the Same temple. 8) 1314 — Land sale. 9) 1305 — 
Money gift. 


C.Viraragavan and D.Sundaram., Nanrdisvara temple inscription af 
Kannadiputtiir,, Tiruppur Dist. 1295 C.E., Gift of pillar. 


G.Pauldurai, Inscriptions from Tunjanar, Kilpappapur and Vilinur, 
[= C.E.1238, Gift of paddy to the temple,2.C.E.;2488 Gift of village 
Vilanur:3.Food offerings at Kasi 


PVelayutha Raja, New inscriptions from  Tirupputtur Region, 
Sivaganga Dist. 1) ©. 1300 — Sale of land. 2) Fragment. 3) Land gif. 
4-12) Fragments. 

K.Pannerselvam, Inscription of Tirapprvanam, Ramanathapuram Dist, 
13" Cent., C.E., Periodical payments fixed to the naffavar of Kalama 
ngala-nadu doing the watchmen duties of the village - to be paid from 
the households of the kallar community (on marriage occasions 610). 


M.Sathya, Inscription of Chendamangalam,. Pudukkottai Dist: 13% 
century - In verse form. Some gift by a woman. 


G.Pauldurai, Vadakkukonar kottai Siva Temple Inscription, 13" 
Century- Construction of a math in the village 


VPandurangan, Inscription at Alambalam, Viluppuram Dist. 135 
century. Village gift by king. 

C.Viraragavan and. Pon. Venkatesan, Inscriptions from Atiir Region, 
Salem Dist. 12"-13" cent. 1-2) Land gift for a water-shed by king. 31 தமி 
century. Gift of land by purchase. 4) 1751. Mysore Krishnadevaraya- 
udaiyar. In Kannada. Gift of money income from Kamakkapalaiyam to 
some temples in Kanchipuram. 

A.Chandra Bose, Inscriptions from ச பபச பப்ப த பப 
Kaijkkuirichcht, etc., Pudukkottai Dist. 1) 1443. Assignment of temple 
land (?) to Tlakkanna-denmayakka-tondaiman, the arasu of Arantaingl. 
2) 1433. An old devadina made in the tme-of Kulasekara-tondaiman. 
3-4) 1470, Tirundmatrukkdini gift by Tinnalir-tondamin. 5) 15 
century: Padikavat dues fixed by the aakaram of Maramadakki w 
Rajendracholapuram. 6) Fragment Land arid house-sites. 7) 144 century. 
Temple renovation by an arasit: 8) 14™ cent, Ablution ceremony. 9) 14- 
15% century: Asylum document. 10) Flower garden. 

JRajamuhamad and Karu.Rajendran, Nirpalari and Sembattur 
inscriptions, 1-3: 10-13" 0. setting up of the doorjambs and consecration 
of lyakki. 

C.Viraragavan, V.Mangaiyarkarasi, Ragavan and Pon. Venkatesan, 
த்‌ at கிம்‌ Salem Dist, 1585—Giftof a village by the 
ndftavar for the merit of Krishpappa-nayakkar. 


xiil 


ஆவணம்‌ 28, 2017 


(35) 


(36) 


33) 


(38) 


G9) 


(40) 


(41) 


(42) 


(43) 


(44) 
(45) 


(46) 


10) 


௫41) 


ARaja., Inscriptions of Nagapattinam Area. 1) 16” century. Land gift. 
இ) 18" cent, Renovation. 3) devotee’s name. 4) 1908. Kumbhabishekanm.,. 
5) Names of devotees. 


S.Krishnamurthy, Tirukkagaviir copper-plate. 1602. Contribution of 
the members of the Kannada Dévangar community from many places 
in Tamil Nadu to build and maintain a mafha at Tirukkadavir in 
Cholaman¢alam. Fees were fixed on the looms of the chetizyal and on 
marriage occasions. 


AK. Perumal, Marakathan vinayakar temple inscription at Kottirn, 
Karmiyakumart Dist. 1697—Vinayaka image consecration by a chefti of 
Kottaru. 

C.Viraragavan,Pon. Venkatesan, V. Kalaiselvan, K. Srinivasan; 
Inscription at Ayottiydpattinam, Salem Dist. 17* century. A well dug 
bya cheffi. ட 


Valli Chokkalingam,  Jdaiyanvayal Gopiila-madam copper plate, 
Sivaganga Dist. Kilavan Setupati, 1706. Establishment of a matha 
called gopila-nadam to be managed by a Perumin-kén. It was 10 feed 
the pilgrims, travelling om the ௦8/4 road. King orders that all salt pans 
should contribute some salt to the matha. 


A.thirunilakandan, 4 Copp of Maflikkulam palayam copper plate. 
Tirunelveli Dist. 1765, Some: dispute between MullikuJam palayam 
and two talaivandir members. The latter who wanted to take hold of the 
pijayam were helped bythe accountant of the palayam by some devious 
means. To reciprocate the help they gave some land to the accountant. 


K.Pannerselvam, Inscription of Tirumiirtimalai, Tiruppur Dist. 
1793. The ndyakka of Ammanasamudram sirmai fixed some levies in 
favour of the deity Ammanéesura-svami, 


Pon Venkatesan, Kannada inscription from Aragalur. 18" century. 
Kannada fragment: 


5M. ‘Ramesh: Kumar and K. Ponnuswamy, Weight -Rest Stone 
Inscription of Kintirpudsar, Coimbatore Dist; 1802. Gift of a weight- 
rest stone (chumartangi). 


A-Chandra Bose., Inscription of Elwvankottai, Sivaganga Dist. 1823. 
Building of a Pillaiyar temple and its tank by a merchant of Iluppaikkudi. 
M.Bhavani, Inscription of Melaiyur Chettimandapam, Thanjavur 
Dist. 1825. Village gift for a feeding house. 


K.Babu, Ambalapaftn Palm- leaf manuscript, Thanjavur Dist. Palm- 
leaf document (kept at the French Institute of Pondicherry): 1831. A. 
land sale between some members of the arasar community. 


T.Kalasridhar, Virdyindchiyar ’s Enquiry Paper Manuscript, Tamil 
University, Setupathi 1843. An enquiry into the complaint that the 
queen Virayi-nachchiyar was mentally imbalanced. 


ஆவணம்‌ 28, 2017 


(48) 


(49) 


(50) 


(1) 


(52) 
(53) 
(54) 


(65) 


66) 


67) 


K.Babu Tirumaraikkadu (Vedarunyam) palm-leaf Manuscript (kept 
at the French Institute of Pondicherry). Relates to a gift arrangement 
by thirty residents of the village of Chankanat in Yalppanam (Jaffna) 
to a priest called Somasundara-gurukkal at Védaranyam. They agree to 
contribute annually some fees to the priest. 


Senthi, Natarajan, Koffaru Slave Deed. 1865. Sale of some paral slaves 
by some Chefti members of Kotfaru to another resident of the same 
place. 


§. Chandravanan, Inscriptions nf Kaduveli, Sankarankovil, Thanjavur 
and Timnelvely Districts 1) 1898. Endowment of imohey for a flower 
garden. 2) 1891. Laying of steps in the bathing ghat of a channel for 
the use of the pillamdr cormamunity. 3) 1893. Construction of mandapa, 
4) 1907. Digging of an மோகம்‌ (village tank). 5) 1801. Names of some 
devotees, 6) 1877. Renovation and. fumbhabishekam of the Badra- 
kiliyamman temple: 


M Kaniagaraj, Inscriptions from Bodindayakkaniir Area, Teni Dist. 1) 
1898. Some gift by a woman who was the wife of a ndftdr member. 2) 
1928. Building of mardapam 


M.Bhavani, Inscription from Govindanatiam, Tiruvanur Dist. 19 
century. Assignment of iluppai garden to temple. 


B.Arunraj, M:Sathish kumar, Inscription af Kinattukkadavu, 
Coimbatore Dist. 19" cent. Gift of stone for preparing sandal paste. 


B;Lenin, Inscription of Ponvilaindakalattiir, Kanchipuram Dist. 1-2) 
1900. Rerovation work, 


S.M.Ramesh Kumar and K. Ponnusamy, 1901,Inscription at Tekkaliir 
Tiruppur Dist. 1901. Resolution of a temple dispute and restoration of 
worship in the Mariyamman temple by Nanasivachariyar of Amadu. 

P. Mariappan, Pudikkottai State Paper Manuscript. 1913-14, -Petiton 
fo the Darbar of the Pudukkottai Samastinam by two Ambalakarar 
requesting to declare them as nnocent and restore their property rights. 
They pleaded that they had nothing to do with the death of an elderly 
man during a car procession when they Were in charge of the ணன்‌ 
They also submitted to the court that they had been serving for several 
generations the king and the Vellala chiefs sincerely. 


B.Arunraj, Inscriptions of Tiruvichaliir, Thanjavur Dis (1-2) ல்‌ 
Renovation of the temple tank. 3) Flower garden. 4) 17 cent. Fragment. 


Archaeology and Numismatics 


(58) 


(59) 


B.Jothisvaran, Archaeology ‘of Utiamapalayam region, Reuords the 


findings of microliths megaliths in the regjon 
i at Murugan, 
C.Viraragavan, Pon.Venkatesan, Perumal, Sugavana 
Archaeological vestiges in Yercand, Refers to the findmgs of pes or 
megaliths, neoliths and Hero stone in various villages in the Yercad hilly 
reigion. 
xv 


ஆவணம்‌ 28, 2017 


(60) 


(67) 


(62) 


(63) 


PD.Balaji, Archaeology of Utnukkottai region, Mentions the findings of 
Palacoliths and Megaliths in the villages of Uttukkottai. 


M.Prasanna, Excavation of Vikkramam, A brief note on the Excavation 
of Vikramam, Thanjavur Dist. by the Chennai circle of Archaeological 
Survey of India. Brick structure has been exposed in this excavation. 
Probably it belonged to Buddhist association, 


C.Viraragavan, Pon. Venkatesan, V, Kalaise]van, Perumal, Ponnambalam, 
K. Sinivasan, Archaeological remains of Kalvarayan Hills Records 
the findings of neoliths,types of megaliths. 


K. Kamalakkannan, Metallurgy of Chola Coins, Deals with the various 
aspects of coin making during Chola period. 


Endowment Lectures 


(64) 


(65) 


(66) 


Se.V. Shanmugham, Linguistic aspects onthe research of Dr. Iravatham 
Mahadevan ’s book on Early Tainil Epigraphy from the Earliest times 
to the sixth Century பேடை This paper is the outcome ofthe endowment 
lecture delivered by Prof. Se.V. Shanmuagam; on the basis of the book 
of Shr. I.Mahadevan. The author has critically analyzed the linguistic 
and language aspects of the Early Tam! Brahmi inscriptions. 


L.Thiyagarajan, Development of Temple Architecture in Ariyalur 
Region (Chola Period) This paper was delivered as a lecture under 
the auspices of Kovilur Andavar Endowment lectures. The author 
elaborately discussed the various temples and their architectural 
aspects of the Cholas in the Ariyalur region on the light of inseriptional 
evidences. 


Miscellaneous 


Short notices of recent discoveries of archaeological sites,sculptures; 
temples etc., 


News and Views 


(67) 


(68) 


(69) 


[90 


lravatham Mahadevan., Kal Kanjanam — A Review, Describe the 
meaning of the word Kal kanjanam occurred in the Marukaltalai Tamil 


Brahmi inscription. The author described the etymological meaning of 
the above word. 


S.Rajavelu, A Note on Pettaivaittalai Siva temple inscriptions, This 
article interestingly narrated the events of the field survey conducted by 
two eminent Archaeologists and their tour diary nearly 4 decades back. 


Book. Review: Latest publication of Books related to History, 
Archaeology.Epigraphy and Culture 


ஆவணம்‌ 28, 2017 








3. திருச்சோற்றுத்துறைக்‌ கலைவடுக்கள்‌ 


3:1 
இடம்‌: 


கோ.விஜயவேணுகோபால்‌, புதுச்சேபி 


தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, திருவையாறு வட்டம்‌, 
திருச்சோற்றுத்துறை, ஓதனவனேஸ்வரர்‌ கோயில்‌ 
வடக்குச்‌ சுவர்‌, தூண்‌, (முன்பதிப்பு-488 150/1930-3] 


குறிபு: இக்கோயிலில்‌ உள்ள கல்வெட்டுக்களை மைய அரசுத்‌ 


தொல்லியல்‌ கள்‌ ஆய்வுத்துறையினர்‌ 1895 இலும்‌. 1930- 
31 ஆண்டிலும்‌ படியெடுத்துள்ளனர்‌. 1895 இல்‌ 
படியெடுத்தவை 12. இவை தென்னித்தியக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ தொகுதி 514.14,.19 ஆம்‌ தொகுதிகளில்‌ 
வெளிவந்துள்ளன. 1930-81 ஆண்டில்‌ படியெடுத்தவை 
87, இவற்றுள்‌ 49 கல்வெட்டுக்கள்‌ கல்வெட்டுத்‌ 
தொகுதிகள்‌ 13/419 கல்வெட்டுத்‌ தொகுதிகளில்‌ 
வெளிவந்துள்ளன. எஞ்சியவற்றுள்‌ பொரிந்து போனவை, 
துண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ ஆகியன நீங்கலாக - இதுவரை 
வெளியிடப்படாத 16 கல்வெட்டுக்கள்‌ தற்போது 
வெளியிடப்படுகின்றன. 

முதலாம்‌ பராந்தசன்‌,யா.20-பொ.ஆ. 927 

நாரணன்‌ தென்னவன்‌ மகாதேவியார்‌ நந்தாவிளக்கெரிக்க 
ஆடுகள்‌ அளித்தமை. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ 

மதிரை கொண்- 

ட கோப்பரகே- 

சரி பந்மற்க்கு யா- 

ண்டு 20 

ஆவது திருச்‌- 

சோற்று து- 

றை மாஹா- 

தே3வேற்க்கு நாரண- 

ன்‌ தென்னவன்‌ 


மாஹாதேவி- 


ஆவணம்‌ 28, 2017 


12, 
13. 
14, 
15. 
16. 
17. 


3:2 
இடம்‌: 


காலம்‌; 
செய்தி: 


14, 


யார்‌ இரவும்‌ பா 
கலும்‌ ஒரு. நொ- 
ந்தூ விளக்கு எரி- 
வதற்கு வைத்த 
சாவா மூவா பே- 


சசககக 


மேலது 
முதலாம்‌ பராந்தகன்‌, 10ஆம்‌ நா்‌. 
பந்ம வித்ய மகாதேவியார்‌ தமையனார்‌ ஒரு 


திருவுருவத்தை எழுந்தருளப்‌ பண்ணி முப்பது 
விளக்கெரிக்கக்‌ காசும்‌ நெல்லும்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ மதிரை 

கொண்ட கோபரகேசரி ப... 
டாவது ஸ்ரீபர...தேவர்‌ பந்ம்‌ 
வித்‌3ய மஹா தேவியார்‌ தமயனா 


பதிஃக முல்‌ காசு 
“நெல்லு அசி நெல்‌ 
ஃபதின்கல நெல்லு 
வது பூவிலை 


ச 


விளக்குக்கு முப்பதின்‌ க... 


ஆவணம்‌ 28, 2017 


3:3. 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


6. 


3:4 
இடம்‌: 


காலம்‌: 


மேலது, வடக்குச்‌ சுவர்‌, (முன்பதிப்பு-4R£ 134/1930-31) 


மதுரை கொண்ட கோப்பரகோசரி (முதலாம்‌ பராந்தகன்‌) 
யா.20-பொ.ஆ. 927 


ஒற்றியூரன்‌ என்பவன்‌ நந்தா விளக்கெரிக்கக்‌ காசுகள்‌ 
தந்தமை. 

, ஸ்தி ஸ்ரீ மதிரை கொ... 

யாண்டு 20 ஆவது திரு... . றை மஹாதேஃவற்‌ஃ 

'தி$த்யவல்‌ இரவும்‌ ஃஃ 

வகு எரி 

றியூரன்‌ னா... 


வ்வரக்ஷை 


மேலது, வடக்குச்‌ சுவர்‌ (முன்பதிப்பு-488 131/1930-31) 
மதுரை கொண்ட கோப்பரகேசரி (முதலாம்‌ பராந்தகன்‌) 
யா.30-பொ.ஆ.922 

சோமசிகாமணிப்‌ பல்லவரையன்‌ என்பான்‌ நந்தா 
விளக்கெரிக்க முப்பது பொன்‌ கொடுத்தமை. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ 





வயது! பேல 
டையார்க்கு இரவு 
ம்‌ பகலும்‌ நிசதி 


10. 
1. 
12. 
13. 
14, 
15. 
16. 
17, 
3:5 


காலம்‌; 
செய்தி: 


3:6 
இடம்‌; 
காலம்‌: 
செய்தி: 


பருத்திந.... 

யிந சோமசிகாம- 
ணி பல்லவரை- 
யன்‌ வைத்த 
பொன்‌ 90 

எம்‌ நிலைவிஃ 


மேலது,மண்டபம்‌,தெற்குச்‌ சுவர்‌ (முன்பதிப்பு- .488 
200/1930-31) 


இராசகேசரி,முதலாம்‌ இராசராசன்‌,யா.9-பொ;.ஆ.39ச 


பொய்கை நாட்டுக்‌ கிழவன்‌ இக்கோயிலில்‌ 
கணபதியார்க்குத்‌ திருவமுது படைக்க கோயில்‌ 
தேவகன்மிகள்‌ வசம்‌: காச கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோ இராஜராஜகேஸரி. பந்மக்கு யாண்டு 
ஒன்பதாவது வடகரை பொய்கை நாட்டு வெ, 


குடையான்‌ ஃபொய்கை நாட்டு கிழவன்‌ திருச்சோற்றுத்துறை 
கணேபதி 
ed] த்த அநலக்கறி விறகு மாக நிசதம்‌ குறுணி நெல்லால்‌ 


சந்த்‌. ராதி3த்தவற்‌ திரு... வதற்காக இவ்வூர்‌ 
ஃபதிபாதமூலப்பட்டுடை தேவகன்மிகள்‌ வசம்‌ வைத்த காசு 


மேலது (முன்பதிப்பு-485  /1930-31) 
விக்கிரம சோழன்‌,யா.4 உபொ.ஆ.1132 


விக்ரெம்சோழப்‌' பெருந்தெரு நகரத்தார்‌ இக்கோயில்‌ 
மகாதேவர்க்குத்‌ திருப்பள்ளி எழுச்சிப்‌ புறமாக 
ஆதிசண்டேச்வரர்‌ பெயரில்‌ காசு கொள்ளாத இறையிலி 
ஆக நிலம்‌ கொடை அளித்தமை. இது போலவே ஆயிரத்‌ 
தளியான வனமானமென்‌ கொண்ட சோழபுரத்து 
விக்ரெமசோழப்‌ பெருந்தெருவில்‌ தானத்தாரும்‌ காசு 


ஆவணம்‌ 28, 2017 


10. 
31. 
12. 


13. 


14, 


15. 


16. 


ஆவணம்‌ 28, 2017 


கொள்ளா இறையிலியாக நிலம்‌ தந்த செய்தியும்‌ (வரி 68 
இலிருந்து) காணப்படுகிறது. இவை இரண்டு 
கொடைகளாஏன்‌ இவை ஒரே கல்வெட்டில்‌ உள்ளன 
என்பன மேலும்‌ ஆராய்தற்குரியன்‌. வணிகரது பெயர்கள்‌ 
செட்டி எனவும்சிலேட்டி எனவும்குறிப்பிடப்பட்டுள்ளன. 
மேலும்‌ பல்வேறு தளிகளில்‌ இருக்கும்‌ வில்லிகள்‌ 
முதலானோர்‌ கையெழுத்திட்டுள்ளனர்‌. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமாலை மிடைந்து பொன்மாலை திகழ்தரப்‌ பாமாலை 

பருமணித்‌ திரள்புயத்‌ திருநில மடந்தொயொடு ஜயமக எிருப்ப 

தந்‌தெனப்‌ பெற்று ஜயமக லொருதனி யிருப்பக்‌ கலைமகள்‌...திற்‌ 

புணத்த கற்ப- 

னளாகி விருப்பொடுவாகத்‌ திருப்ப திசைதொறும்‌ திகிரியொடு 

செங்‌- 

பும்‌ அகில புவன முழுதுங்‌ கவியதொர்‌ முழுமதி போல வெண்குடை 

மீமிசை நிற்ப கருங்கலி யொளித்து வன்பிலதிடைக்‌ கிடப்ப 

குளத்திடை- 

த்‌ தெலிங்க வீமன்‌ விலங்கல்‌ மிசை யேறவும்‌ கலிங்க பூமியை கண 

லெரி பருகவும்‌” அய்ம்ப வத்து வெம்படை தாங்கி வேங்கை 

மண்டலத்‌ தாங்கினி திருந்‌...திரை அயிப்ப தெருள தென்றிசை 

தர்மமுந்‌ தவமுந்‌ தானமுந்‌ தழைப்பஃபர்ப்புவி ஆ” 

ணை பாற்த்திவர்‌ சூ..திறைமணி மகுடம்‌ முறை...சூடி விண்ணுயிர்‌- 

க்‌ கெல்லாம்‌. இன்நுயிர்‌ கைபோல தண்ணொளி...த்‌ தனித்தனி 

பரந்து 

மண்‌ முழு தளிப்ப மனுநெறி வளர்த்து தஃஃகோயில்‌ கொற்ற வாசல்‌ 

புறத்து ம- 

ணிநா வொடுங்க முரசுகள்‌ முழங்க விசையமும்‌ புகழு மேலேமே 

லோ- 

ங்குக வாழி யூழி இம்மாநிலது காக்க திருமணிப்‌ பொற்றோட்‌ 

டெழுத பத்தா- 

ண்டில்‌ வருமுறை முன்நே மன்நவர்‌ சுமந்து திறை நிரைத்துச்‌ 

சொரிந்த. செம்பொற்கு- 


17. 


18. 


19, 


வையால்‌ தங்கு நாயக....நடம்புரியும்‌ செம்பொந்‌ அம்பலஞ்‌ சூழ்திரு 
மாளிகை- 


யும்‌ கோபுர வாசற்‌ கூடஃஅலகு வலங்கொண்ட ஒளிவிளங்கு 
னேமிக்‌- 


குலவரை உதையக்‌ குன்‌....றெநப்‌ பசும்பொன்‌ மேய்ந்து பல வளர 
பீ 


20. டம்‌ -விசும்பொளி தழைப்ப விளங்கு பொன்‌ மேய்ந்து இருநிலந்‌ 


21. 


தழைப்ப இடை 
அையெரிய திருநாள்‌ பெரும்பெயர்‌ விழா வென்‌ றுயர்ப்‌ பிரட்‌- 


அடுத்த சுவர்‌ 


22, 
23, 
24. 
25. 
20, 


27, 
28. 
29. 

90, 
31. 
32, 
33. 
34. 
35. 
96, 


37. 


38. 


டாதி த்திரட்டா....கூத்தர்‌ இந்பர்‌ வாழி' எழு- 

ந்தருளுதற்குத்‌ திருத்தேர்க்‌ கோயில்‌...னஎ முத்தின்‌ பயில்வடம்‌ பரப்‌- 
பி நிறைமணி மாளிகை நெடுந்திரு வீ....து சமைத்தருளிப்‌ பைம்‌ 
பொற்‌ குழித்த.....செம்பொற்‌.....கத்தொடு பரிச்சிந்நமும்‌ அளவிலாதன 
ஒடஃதுப்‌ பத்தா மாண்டில்‌ சித்திரைத்‌ திங்கள்‌ அத்தம்‌ பெற்ற ஆதித்த 
வார 

வையதசிப்‌ பக்கத்து இன்நன பலவும்‌ இனிது ௪.ம...... 

அ முழுதும்‌ தழைப்ப செழியர்‌ வெஞ்சுரம்‌ புகச்‌....சே 

வஞ்சி நெஞ்சலமரக்‌ கங்கர்‌ திறைஃக்கஃர 

கொங்கணர்‌ சாய மற்றெத்திசை ம..ருந்தன 

வெல்வது டி உரிமையி லிறைஞ்சிர* ஆங்கவன்‌ மகிழ்‌ மங்கை 
வறிவையர்‌ தில....மடப்பிடி புனித... 

வை (ழு...தைருள முழுதுடையா 

ன்னத்‌ திரு......மார்வத்‌ தரு.ஃஅர 

ஹி தரணி முழு... 

ன க ன வீரஸிம்ஹா.....த்து திரிபுவனமுழுதுடையா...வீற்றிருந்தருளி 
கோப்பரகேசரி பற்மரான த்ரிபுவ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ விக்கிரம 
சோழ தே- 

என்ப 14 ஆவது மீன நாயற்று அபர பக்ஷத்துதிரையோதசியும்‌ 


ஆவணம்‌ 28, 2017 


39. கிழமையும்‌ பெற்ற சதையத்தி நாள்‌ நித்த விநோத வளநாட்டுக்‌ 
கிழாற்‌ கூற்றத்து ஆ- 

40. பிரத்தளியான....ழன்கலா..ந்தி விக்கிரம சோழப்‌ பெருந்தெருவில்‌ 
நகர - 

41. [த்தோ]ம்‌ இன்நாட்டு உடையார்‌ திருச்சோற்றுத்து...கோயிலில்‌ 
எழுந்தருளி 

42, இருக்கிற ஆதிசண்டேச்‌2வர தேவர்க்கு உடையார்‌ திருச்சோற்றுத்துறை 
உடையார்க்குத்‌ திரு - 

அடுத்த சுவர்‌ 

43. ப்பள்ளி எழுச்சிப்புறமாக நாங்கள்‌ இறையிலி நிலையாவணஞ்‌ 
செய்து குடுத்த 

44, பரிசாவது எங்கள்‌ காணியான பார்த்திவேந்திர நல்லூரில்‌ எங்கள்‌ 
பொது நில்மாக- 

45. ௯ கிடக்கிறகொல்லையும்‌ புன்செயும்‌ பொன்றியுமாகக்‌ கிடக்கிற நில 
ர தெ இ [ன்‌ நிலம்‌] 

46. முக்காலும்‌ ஓடை நீர்‌ நிலையாய்ப்‌ பயிர்ச்‌ செய்ய. உண்ணாத நிலங்‌ 
காலும்‌ ஆக நி 

47. இன்‌ நிலம்‌ வேலிக்கும்‌ கீழ்பாற்கெல்லை விண்ணமங்கலம்‌ பிரம்பிற்‌ 
சே 

48. ர்‌ சாலைப்புறமான நிலத்து.....ன்னிப்புறை நம்பிராட்டியார்‌ 

49. நிலத்துக்கு மேற்கும்‌ தென்‌.....லை விண்ணமங்கலம்‌ பிரம்பிற்‌ இ- 

50. றையிலி மடப்புறத்துஃஃல்லை ராவெ...குவிக்கு 

51. தெற்க்கும்‌ இவ்விசைந்த பெொஃஃட்டஃம்‌ திருமாளிகை 

52, கோலா லாறு கழி கொண்டு வேலியும்‌ இன்‌ நிலம்‌ 

53. எம்மிலிசைந்த விலை ஃஃபத்தும்‌ கொண்டு 

54, காசு கொள்ளாத இறையிலி.....தைச்‌ செல்வதற்கு 

55. கொண்டு இன்நிலம்வேலியும்‌ சந்திராதித்தவற்‌ இறையிலியாக 

56. உடையார்‌ திருச்சோற்றுத்துறை உடையார்க்கு திருப்பள்ளி 
எழுச்சிப்புறமாக இன்‌... 

57. லி. நிலம்‌ விலையாவணம்‌ செய்து குடுத்தோம்‌ இந்த ஆதிசண்டேச்சவர 


தேவற்க்கு 


ஆவணம்‌ 28, 2017 


58. 


59, 


இன்‌ நகரத்தோம்‌ இன்‌ நிலத்துக்கு இதுவே காசு கொள்ளாத 
இறையிலி நிலவிலை 


யாவணமும்‌ இதுவே பொருள்மாவறுதிப்‌ பொருள்செல வோலை 
யாவதாகவும்‌ 


60. இதுவல்லது பொருள்மாவறுதிப்‌ பொருள்செலவோலை காட்டக்‌ 


கடவரல்லா- 

61. தாராகவும்‌ இன்நிலத்துக்கு மஃபவானகலே. புகவும்‌ போதவும்‌ 
வாரவும்‌ 

அடுத்த சுவர்‌ 

62, பெறுவதாகவும்‌ இப்படி இன்னது இக்காசு பத்துக்கும்‌ இன்நிலம்‌ 

63. காசு. கொள்ளாத. இறையிலியா[க] ஸாச்‌ரவதமாக சுந்திராதிதவற்‌ 
உடையார்‌ திரு- 

64. ச்சோற்றுத்துறை உடையார்க்கு திருப்பள்ளி எழிச்சிப்‌ புறமாக காசு 
கொள்ளாத 

65. இறையிலி இக்காசு பத்துக்கும்‌ விலைக்கற: விற்றுப்‌ பொருளறக்‌ 
கொண்டு 

66. விற்று விலை யாவணஞ்‌ செய்து குடுத்தோம்‌ இந்நகரத்தோம்‌ காசு 
கொள்ளா- 

67. த இறையிலியாகக்‌ கல்லிலும்‌ 'செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளப்‌ 
பெறு... 

68. க.௮அசைந்து காசு கொள்ளாத இறையிலி நிலவிலை யாவணஞ்‌ 
செய்து 

69. குடுத்தோம்‌ உடையார்‌ திருச்சோற்றுத்துறை உடையார்‌ கோயிலில்‌ 

70. எழுந்தருளி யிருக்கிற ஆதிசண்டேச்‌,வர தேஃவற்க்கு ஆயிரத்தளியான 
மன - 

74. வான மெந்‌ கொண்ட சோழபுரத்து விக்கிரம சோழப்‌ பெருந்தெருவில்‌ 
தா - 

72. னத்தோம்‌ இப்படி ஸம்மதித்து விற்று விலையாவணஞ்‌ செய்‌ - 

73. து குடுத்தோம்‌ விக்கிரமசோழப்‌ பெருந்தெருவில்‌ வியாபாரி 
திருவா... 

74. வைவ்‌ இருமழபாடி......விக்கிரமசோழச்‌ சிலைய செட்டி எழுத்‌ - 

10 


ஆவணம்‌ 28, 2017 


75. து சுற்றுவேலி உடையார்‌ ஸயிஞ்ஞையானமைக்கு விக்கிரம 
சோழச்‌ சி 

76. ட எழுத்து இப்படிக்கு இவை. கொல்லையூர்‌ கிழவன்‌ எழுத்து 

ய்‌ ப 

77. படிக்கு இவை நகரத்தார்க்கு காஞ்‌.....இராமன்‌ சீருடைக்‌ கழலேன்‌ 

78. இவை என்‌ எழுத்து இப்படி அறி....யாத வி.....ன்‌. இவை 
எந்நெழுத்து 

79. டன்‌ தளியில்‌ இருக்கும்‌ கற்பக நிலத்து பதியிலிருக்கும்‌ வில்லிகள்‌ 


80. கனல்‌ அருமொழிபுறத்து தளியிலிருக்கு திரிபுவநமாவீச்‌,வரத்து 
தளியி - 


அடுத்த சுவர்‌ 
81. லி[ரு]க்கும்‌ ஸ்ரீ....த்து பதியி.....க்கும்‌ ஆஃதியிலிருக்கும்‌ நற 
82, ,.குஃயதியி....க்கும்‌ சந்‌.....வி.திருவேதிகுடிப்‌ பதி 
83. யி.ருக்கும்‌ இவை ..றூர்‌ கிழான்‌ எழுத்து, 


3:7 

இடம்‌: மேலது; மகாமண்டபம்‌,தெற்குச்‌ சுவர்‌ (முன்பதிப்பு- 488 
No. 201/1930-31 ) 

காலம்‌: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா.0 -பொ.ஆ./188 

செய்தி: நித்தவிநோதவளநாட்டுக்‌ கிழார்க்‌ கூற்றத்து ஆயிரத்தளி 
ஆசுவமல்லகுலகாலபுரத்து நகரத்தார்‌ இருச்சோற்றுத்துறை 
உடையார்‌ கோயிலில்‌. அமுது: செய்யும்‌ உடையநம்பி 


திரும்டத்துக்கு மடப்புறமாக இக்கோயில்‌ 
அதிசண்டேச்வரர்‌ தேவகன்மிகளுக்கு நிலம்‌ விற்றுக்‌ 
கொடுத்தமை. 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீ த்ரிபுபவந சக்கரவத்‌ கள்‌ ஸ்ரீகொலோத்துங்‌[க] 
சோழதேவற்கி யாண்டு பத்‌ - 

2. தாவது நித்தவிநோத வளநாட்டுக்‌ கிழார்க்‌ கூற்றத்து ஆயிரத்தளி 
ஆகரவமல்ல குலகால புரத்து 

3. நகரத்தோம்‌ நிலவிலை யாவணம்‌ இந்நாட்டுத்‌ திருச்சோற்றுத்துறை 
யுடையார்‌ கோயிலில்‌ எழுந்தருளி . . 


ஆவணம்‌ 28, 2017 11 


10, 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18, 


19, 


20. 


12 


து பூஜை கொண்டருளுகிற ஆதிசஷண்டேச்வூர தேவர்கந்மிகளுக்கு 
நாங்கள்‌ விற்றுக்‌ குடுத்த நிலமாவது எங்கள்‌ 

காணியாந பாத்திவேந்திர நல்லூரில்‌ எங்கள்‌ பொதுநிலமாந மணலி 
கொல்லை ...யாப்‌ பயிர்‌ ந 
, ண்ணாமையில்‌ அடைக்சொலாத கொல்லை ௫ மூவேலி இந்நி 
மூவேலிக்கு ... கீழ்பாற்‌ கெல்லை 
திருச்சோற்றுத்துறை யுடையார்‌ தேவர்‌ தாநம்‌ விண்ணமங்கலம்‌ 
பிரம்பி. தே...நிலத்துக்கு மே . . - 
தெந்பாற்கெல்லை மேற்படியார்‌ நிலத்துக்கு வடக்கும்‌ 
மேல்பாற்கெல்லை ஃஃபா க்குழி வரவா- 
க்காலுக்குக்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்லை பிடாரி கோயிலில்‌ தெற்கில்‌ 

கண்லுக்கு தெற்க்கு 

ஆசு இவ்விசைந்த பெருனாந்கெல்லைக்குந்‌ பெட்ட நிலம்‌ 
மிகிதிக்குறை உள்ளடங்க நில மூவேலி இன்நில மூ - 
வேலியும்‌ திருச்சோற்றுத்துறை உடையார்‌ கோயிலில்‌ ௮.. ரர்கள்‌ 
அமுது செய்யும்‌ உடைய 
நம்பி திருமடத்துக்கு மடப்புறமாக இத்தேவர்‌ தேவகந்மிகளுக்கு 
விற்றுக்‌ குடுத்தோ - 

ம்‌ இந்நிலம்‌ விற்றுக்‌ குடுத்துக்கொள்வதான எம்மி லிசைந்த 
விலைப்பொருளந்றாடு 
நற்காசு 1 இக்காசு ஒன்றும்‌ ஆவணக்களியே கைச்செலவறக்‌ கெண்டு 
விலைக்கற விற்றுப்‌ 

பொருளறக்‌ கொண்டு. விற்று விலைப்‌[பிரமாணம்‌ செய்து] 
குடுத்தோம்‌ இத்திருச்சோற்றுத்துறை யுடை [யா] 

ர்‌ கோயிலில்‌ எழுந்தருளி இருந்து பூஜைகொண்டருளுகிற 
ஆதிசெண்டேச்‌,வர தேவர்‌ தேவ 

கந்மிகளுக்கு ஆயிரத்தளி யாந ஆகவமல்ல குல: காலபுரத்து 
நகரத்தோம்‌ இவை நகரக்‌ கணக்கு பெரு 

மங்கலமுடையா நாடவல்லாந்‌ பஞ்சு நதிவாண நெழுத்து இப்படிக்கு 
ராஜராஜ செலெட்டி எழுத்து 

இப்படிக்கு இவை சந்திரந்‌ உய்யவந்தாந்‌ எழுத்து இ.....யாற்‌ 
பரமேசுவர நாட்டு 

இப்படிகேகுக்‌ குலையந்‌ திருமூலமுடையாத்‌ எழுத்து இப்படிக்கு 


ஆவணம்‌ 28, 2017 


முந்நூற்றுவ நுத்தமந்‌ திடச்சந்‌ பட்டத்‌ எழுத்து இப்படிக்கு 
திருநறையூர்‌ நாட்டு. வேளாந்‌ எழுத்து 

21. இப்படிக்கு ராஜ விஜாத்தம செட்டியும்‌ சியாதர -திருமழவாடியும்‌ 
செலூருடையாந்‌ மழுவாடி குற்றியு விசையமங்கலமுடையாந்‌ 
வீரராஜேந்த்ரந்‌ தருக்கலி நாட்டு விழுப்பரையா 


3:8 


3. 


6. 


மேலது, இரண்டாம்‌ பிராகாரம்‌, கிழக்குச்‌ சுவர்‌, 


நுழைவாயிலுக்கு இடதுபுறம்‌ (முன்பதிப்பு - RE 
No.206/1930-31) 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, 12-18ஆம்‌ நூ. 


்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கனிடத்து குலோத்துங்க 


சோழநித்தப்‌ பேரரையன்‌ எனும்‌ நட்டுவன்‌ தன்ம 
கனுக்குத்‌ தன்‌ பங்குகள்‌ யாவற்றையும்‌ சீதனமாகக்‌ 
கொடுத்ததைக்‌ கல்வெட்ட கப்‌ பதிவிக்சு வேண்டுமென்று 
விண்ணப்பிக்க அதனை ஏற்றுக்‌ கொண்ட அரசன்‌ 
அவ்வாறே அவன்‌ அனுபவிக்க அனுமதி அளித்துக்‌ 
கல்வெட்டச்‌ சொன்னமை. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ தரிபுவந சக்கரவத்தி கோநேரிமேல்‌ கொண்டார்‌ 
நித்த வினோத வளநாட்டு உடையார்‌ 

திருச்சோற்றுத்துறை உடையார்‌ கோ.. 

பதிபாத மூல பட்டுடைப்‌ பஞ்சாசாரியத்‌ தேவசன்மிக்கும்‌. சீ 
மாயேசுரக்‌ கங்காணி செய்வாருக்கும்‌ சீகாரியம்‌ செய்வாநுக்கும்‌ 
இக்கோயில்‌ நட்டுவப்‌ பங்‌. 

உடைய தேவன்‌ உடைய நாயகன்‌ பக்கலே நம்மைச்‌ சேவிக்கும்‌ 
நட்டுவரில்‌ குலோத்துங்க சோழ நித்தப்‌ பேரயன்‌ நட்டுவப்‌ 
பங்கு நாலும்‌ விலை கொண்டா நென்று 

இவன்‌ மகனை நட்டுவன்‌ உடைய நாயகன்நுக்கு குடுத்து 
இப்பங்கையும்‌ இவனுக்கு சீதநமாக குடுத்தா நென்றும்‌ 
இவன்நுக்கு சீதனமாக குடுத்த பிரமாணப்படியே இவன்‌ 
அம்பவி... 

இப்பங்கு இக்கோயிலில்‌. பதிஇலார்‌ பங்கு உடநே முதலாக்கி 
இவர்கள்‌ பெற்றபடியே நிமன்தம்‌ பெறக்‌ கடவநாசுவும்‌ இப்படிக்கு 
இக்கோயிலிலே கல்வெட்டவும்‌ கட.வுதாக பெறவேணுமென 
குலோத்துங்க சோழ நித்த பேரயன்‌ நமக்கு சொன்னமையில்‌ 
இப்படி செய்யக்‌ கடவதாக சொன்னோம்‌ இப்பங்கு நாலும்‌ 
உடைய நாயகன்‌ குலோத்துங்க சோழ நித்த பேரயந்‌ 


13 


ஆவணம்‌ 28, 2017 


3:9 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


௬ சே து 


2 


௨௪. இ. ர 


14 


பக்கல்‌ சீதநம்‌: பெற்ற பிரமாணப்படியே அனுபவிக்கவும்‌ 
இக்கோயில்‌ பதியிலார்‌ பெற்றபடியே நிமந்தம்‌ பெறக்‌ கடவதாகவும்‌ 
பண்ணி இப்படிக்கு இக்கோயிலில்‌ திருமாளிகையிலே க[ல்‌] 
வெட்டலா மடத்தே கல்வெட்ட சுடவுதாகவும்‌ பண்ணுசு 
எழுதினான்‌ திருமந்திர ஓலை இராசநாராயண மூவேந்த 
வேளாந்‌ எழுத்து குருகுல ராயரும்‌ விழிஞத்தரயரும்‌ மழவராயரும்‌ 
வேணாடுடையா, 


வயிராத ராயரும்‌ ஸம்படய ராயரும்‌ களப்பான ராயரும்‌ பாண்டிய 
ராயரும்‌ நரசிங்க பன்மரும்‌ காடுவெட்டிகளும்‌ எழுத்திட்டு 
மருதை பாண்டியன்‌ முட...... 


மேலது, (முன்பதிப்பு ARE 203/1930-31) 

13அம்‌ நா, 

அரசன்‌ திருமேனி நல்ல நிலை அடையத்‌ 
திருச்சோற்றுத்துறையைச்‌ சேர்ந்த இருவகத்தியீச்வர 
முடையான்‌ ஆன உதையமாத்தாண்டப்‌ பல்லவரையன்‌ 
என்பான்‌ இக்கோயில்‌ மகாதேவர்க்குத்‌ திருமஞ்சனம்‌ 
வைக்க மூவேலி நிலம்‌. வழங்கியமை 


பெருமாள்‌ திருமேனி கல்லியாண்‌ திருமேனியா- 
க வேணும்‌ எற்று இவ்வூரன்‌ திருவகத்திமீச்‌,வா 
முடையான்‌ ஆன உதைய மாத்தாண்டப்‌ பல்‌- 
லவரையன்‌ உடையார்‌ திருச்சோற்றுத்துறை ௨- 
டையார்க்கு கொண்டு 

விட்ட நிலம்‌ 3 மூவேலி இ- 

தில்‌ திரும்மனாணம்‌* வை- 

ய்க்கைய்க்கு, இன்னிலம்‌ 


வேலியில்‌ சூரியதேவனாந 


திருமஞ்சனம்‌ என வாசிக்க 


ஆவணம்‌ 28, 2017 


3:10 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


3:11 
இடம்‌; 
காலம்‌: 


செய்தி: 


4, 


மேலது, மண்டபம்‌,தெற்குச்‌ சுவர்‌ (முன்பதிப்பு- ARE 
200/1930-81) 

இராசகேசரி.முதலாம்‌ இராசராசன்‌, யா.9- பொ.ஆ. 994 
வடகரை பொய்கை நாட்டு கிழவன்‌ திருச்சோற்றுத்துறை 
மகாதேவர்‌ கோயிலில்‌ உள்ள கணபதியார்க்குத்‌ 
திருவமுதிற்காகப்‌ பதியாதமூலப்பட்டுடை தேவகன்மி 
கள்‌ வசம்‌. காசு கொடுத்தமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ இராஜராஜகேஸரி பந்மக்கு யாண்டு 
ஒன்பதாவது வடகரை பொய்கை நாட்டு வெ. 


குடையான்‌ ....பொய்கை நாட்டு கிழவன்‌ திருச்சோற்றுத்துறை 
கணபதி 


த்த வுலக்கறி விறகு மாக நிசதம்‌. குறுணி நெல்லால்‌ 


சந்து ராதிரத்தவற்‌ திருஃ௮வதற்காக இவ்ஷர்‌ பதிபாத 
மூலப்பட்டுடை தேவகன்மிகன்‌ வசம்‌ வைத்த காசு 


மேலது (முன்பதிப்பு- 487 196/1930-31) 
மூன்றாம்‌. இராசராசன்‌,யா.3/-பொ.ஆ. 1237 


அரசனைத்‌ தானத்தார்‌ கண்டு இருச்சோற்றுத்துறைக்‌ 
கோயிலின்‌ தேவதானமான குலோத்துங்க சோழன்‌ 
பேராலத்தூரில்‌ இருங்கோளனுக்கச்‌ சொந்தமான 
நில்முன்ள வேம்புகுடியில்‌ பதின்மூன்றே அரைக்கால்‌ 
வேலி நிலம்‌ தந்தமை பற்றிக்கூறி அதனைக்‌ கோயிலில்‌ 
கல்வெட்டாக வெட்ட அனுமதி வேண்ட அவ்வாறே 
அரசன்‌ அனுமதி அளித்து ஓலை அளித்தமை 





ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ இராஜராஜ தேவர்க்கு 
யாண்டு 21 இருங்கோளன்‌ ஓ. 

உடையார்‌ திருச்சோற்றுத்துறை உடையார்‌ கோயில்‌ தாநத்தார்‌ 
கண்டு இந்‌ நாயனார்தேவ 

க்‌ குலோத்துங்க சோழன்‌ பேராலத்தூரிலும்‌ நான்‌ குடிவிலை ய 
இராஜராஜப்பெருவிலை கொண்டு என்‌ காணியா இருபத்தை.... 


னாறாவது கார்‌ வரையும்‌ நான்‌ அனுபவித்து வருகிற வேம்பு 
15 


ஆவணம்‌. 28, 2017 


6. 


3:12 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


குடியில்‌ நி...ஒன்பதே அரை ஃக்காணி சின்னமும்‌ இவர்‌ பிறந்த 
குலோத்து- 

ங்க சோழ.றூர்‌ நிலம்‌ நால்‌ வேலியும்‌ ஆக நிலம்‌ பதின்மூன்றே 
அரைக்கா...சின்னமும்‌ இந்நாயனாற்க்கு திருநாமத்துக்‌ காணியா.. 


ளும்‌ மாசி மாஸத்து நிஃத்து ஓலை எழுதி தந்தபடியே 
திருக்கற்றளியிலே கல்வெட்டிக்‌ கொள்ளவும்‌ இந்நிலத்து இறை 
மிகுதியா லுள்‌... 


உடல்‌ கொண்டு திருவிலையே..கல்லி..க்‌. கடவதாய்ப்‌ 
பண்ணுவதே இ..இருங்கோளன்‌ எழுத்து 


மேலது, அன்னபூர்ணாம்பிகாஅம்மன்‌ கோயில்‌, 
திருச்சோற்றுத்துறை, வடக்குச்‌ சுவர்‌ 

(முன்பதிப்பு- ARE 207/1930-81) 

மூன்றாம்‌ இராசேந்திரன்‌,யா.20-பொ.ஆ..1266 

மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ ஆட்சியின்போது இராமநாத 
தேவன்‌ எனும்‌ ஒய்சன. மன்னன்‌ காலத்தே 
திருச்சோற்றுத்துறை கோயில்‌ அதிசண்டேச்வர 
தேவகன்மிகள்‌ கோயில்‌ தேவரடியார்களில்‌ ஒருவரான 
வாளரகண்ணியான துலையாத செல்வ மாணிக்கத்துக்கு 
மனை விற்றமை. 

ஸ்வண்ணாம்‌ நா...தேவர்க்கு 

த்ரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 

இராசேந்திர சோழ தேவர்க்கு 

20 மகர நாயற்று பூறுவ பக்‌- 

[கத்து] ஏகாதெசியும்‌ சனிக்‌ கி- 

ழமையும்‌ பெற்ற ரோகினி நா- 

ள்‌ உடையார்‌ திருச்சோற்றுத்துறை 

உடையார்‌ கோயில்‌ ஆதிசண்டே, - 

சுர தேவர்கன்மிகளோம்‌ இக்கோ - 

யில்‌ தேவரடியாரில்‌ வாளரகண்‌ - 

ணியான துலையாத செல்வ மா - 


ஆவணம்‌ 28, 2017 


12. 
13, 
14, 
15, 
16. 
17. 
18. 
19, 
20. 


3:13 
இடம்‌; 


காலம்‌: 


செய்தி: 


ணிக்கத்துக்கு விற்ற மனை - 

யாவது கீழைத்‌ தெருவில்‌ மேல்‌ சி - 

றகில்‌ அம்மான்‌ யான மான 

தேவ மனைக்கு தெற்கு நம்‌... 

க்கு வடக்கு ..நை மகால்‌ இரண்டு ... 
காகாலுக்கு ..வலை நிச்சயித்த காசு நூறு ஃ 
வூரநுக விற்று குடுத்தோ: மிக்‌ கோயி - 

ல்‌. தானத்தோம்‌ 


மேலது மேற்கு - தெற்குச்‌ சுவர்‌ (முன்ப்க்கம்‌- தR£ 
208/1930-31) 


வீரராசேந்திரன்‌,5, ஒய்சள அரசன்‌ இராமநாத 
தேவன்‌, யா[பொ.ஆ.068, 


வீரராசேந்திரன்‌ ஓய்சள அரசர்கள்‌ காலத்தில்‌ நிலம்‌, 
மனை விற்றமை, 


ஸ்வஸ்தி ஸ்ரீ....வீர [ரா] சேந்திரஃ 
கு இ யாண்டு 5 வது 5௨ 
ராமனாத தேவற்கு யாண்டு 15 வது 
வெள்ளிகிழமை பெற்‌... 


*54௭௪2௧௪௪௧0௫664919 184287 


“தம்‌ பா கு மனை 
க்கி.த்திஃஃ 


ஆவணம்‌ 28, 2017 ய்‌ 


3:15 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


18 


மேலது, ஓதனவனேச்வரர்‌ கோயில்‌, திருச்சோற்றுத்துறை, 
தூண்‌, (முன்பதிப்பு-488: 204/1990-31) 


19ஆம்‌ நா. 

கல்வெட்டு கவிதை வடிவில்‌ உள்ளது.புனல்‌ நாடும்‌ 
மலைநாடும்‌ அழிந்துபடப்‌ பாண்டியன்‌ ஒருவன்‌ 
தோற்றோடிய செய்தியை ஆறிய முடிகிறது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ 

புன னாடு மலை 
நாடும்‌ பொடிபட 

ப்‌ பொழுதும்‌ போர்‌ 
வழுதி தாயொழி - 
யப்‌ போயொளி - 
த்த பொழுது வ 
தனினால்‌ மதி 

ள்‌ கட்‌ 
டழிந்த பொழுது . . 
ங்‌ கற்கடை மான 
கர்‌ கவடி விதைப்‌ - 
புண்ட பொழுது - 
ஞ்‌ சின்னா பின - 


வோ மான. 


மேலது, (மூன்பதிப்பு- 488 205/1930-3]) 


விசயநகர, விருப்பண்ண உடையார்‌, (அரியண 
உடையார்‌ மாகன்‌), க்ஷய வருடம்‌-/6ஆம்‌. நூ. 


திருச்சோற்றுத்துறை மகாதேவர்‌ கோயிலில்‌ இருந்த 
திருமூழுக்காட்டு. மண்டபம்‌ இடிந்து விழ, அதனைத்‌ 


ஆவணம்‌ 285, 2017 


4. 


6. 


8, 


10. 


11, 


12. 
13, 


தொண்டை மண்டல்மான ஜயங்கொண்ட 
சோழமண்ட லத்தில்‌ பல்குன்றக்‌ கோட்டத்தில்‌ 
முருகமங்கலப்பற்று, பூண்டி ஏனாதி மங்கலத்து 
முதலிகளில்‌ துட்டர்‌ சாமந்தன்‌ இறணபலவிருதர்‌ 
பரமேசுரவாளன்‌ ஸீதரமண்டலபுருஜனான வீரகங்க 
தேவர்‌ மருமகன்‌ செம்பி நாதன்‌ புதுப்பித்தமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ மஹாராஜராஜ ந... 

அரியண உடையார்‌...விருப்பண்ண உடை- 
யாற்க்குச்‌ செல்லா நின்ற சகாப்தம்‌ ஆயிர... 
மேல்‌ செல்லாநின்ற க்ஷய வருஷ- 

த்து நாள்‌ உடையார்‌ திருச்சோற்றுத்துறை உடை- 
யார்‌ நயினார்‌ கோயில்‌ கமன்‌ மண்டபம்‌ இறந்து 
போகையில்‌ தொண்டை மண்டலமான ஜ- 
யங்கொண்ட சோழ மண்டலத்தில்‌ பல்குன்‌- 

றக்‌ கோட்டத்தில முருகமங்கலப்‌ பற்று 

ப்‌ பூண்டி ஏனாதி மங்கலத்தில்‌ முதலிகளில்‌ துட்‌- 
டர்‌ சாமந்தன்‌ இரனபல விருதர்‌ பரமேசுரவாளன்‌ ஸ்ரீ- 
தர மண்டல புருஷனான வீரகங்க தேவர்‌ மரும- 
கனார்‌ செம்பிநாதன்‌ தன்மம்‌. 


19 
ஆவணம்‌ 28, 2017 


4:1 
இடம்‌: 


காலம்‌; 


செய்தி: 


இடு இம்‌ 


3 


42 
இடம்‌: 


காலம்‌: 


20 


4.. பேளூர்‌ கல்வைமடுகள்‌ 


சி.வீரராகவன்‌,விழுப்புரம்‌ 
பொன்‌,வெங்கடேசன்‌,ஆறகளூர்‌ 
வை.கலைச்செல்வன்‌,. பொன்னம்பலம்‌, 
கே.சீனிவாசன்‌,சேலம்‌ 


சேலம்‌ மாவட்டம்‌, வாழப்பாடி வட்டம்‌ பேளூர்‌, அங்கா 
எளம்மன்‌ கோயில்‌ 


முதலாம்‌. பராந்தகன்‌, யா,௨/- பொ.ஆ.948 


நரசிங்கபுரம்‌ கோயிலுக்கு பகல்‌ விளக்கு தானம்‌ 
அளித்தமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ மதிரையும்‌ ஈழ - 

மும்‌ கொண்ட கோப்பரகேசரி ப- 
ன்மர்கு யாண்டு நாற்பத்தொ- 
ன்றாவது ஆற்றூர்க்‌ கூற்றத்து 
[ந]ரைசிங்க புரத்திருந்து வா 

[ழும்‌] ஃ [ரை]ஞ்சன்‌ பகல்‌ [விள 
க்கு] .. யார்கு விளக்‌ 


oD நிஃுஃ 


மேவது.முன்புறமுள்ள சுதர்சன்‌ என்பவரின்‌ விளை 
நிலத்தில்‌ உள்ள பலகைக்கல்‌ 

சின்னமநாயக்கர்‌ (சன்ன பூபாலர்‌) திருமலை நாயக்கருக்கு 
கீழ்‌ இருந்த பாளையக்காரர்‌ஃ17 ஆம்‌ நூ. 


: பூபால சின்யராமன்‌ மதுரை சொக்கநாதசுவாமி 


மீனாட்சியம்மைக்கு திருத்தேர்‌ வடம்‌ சங்கிலி செய்து 
கொடுத்ததையும்‌ சேலம்‌ சின்னபூபால ராயரின்‌ 
மகன்‌ லட்சுமண பூபாலராயர்‌ சின்ன மசமுத்திரத்தில்‌ 

மடம்‌ ஏற்படுத்தி கொடுத்த திருமலை நாயக்‌ 


ஆவணம்‌ 28, 2017 


கரின்‌ ஓலை(ஆணைக்குப்படி சின்னபூபாவரின்‌ மகன்‌ 
வேங்கடப்ப நாயக்கர்‌ மற்ற பாளையகாரர்களுடன்‌ 
இணைந்து திருச்சி சென்று மூக்கறுப்பு போரில்‌ 
ஈடுபட்டமை மீசையுடனே மூக்கறுப்பிச்சார்‌” எனக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. 


முதல்‌ பக்கம்‌ 
1. நரலோக ௧- 
ஃ ண்ட - 
3 ன்‌ பூபால சின்ய ராமன்‌ 
4. சொக்கநாத சுவாமி 
5. மீனாட்சியம்மை 
6. திருத்தேர்‌ வடச்சங்‌- 
7. கல்‌ பண்ணிண கெ- 
6. ங்கையாடி திருவ- 
9, நந்தல்‌ பண்டார 
10. த்துக்கு நரலோ- 
11. க கண்ட வங்‌- 
12. கி நாராயண சேர 
13. சோழ பாண்டி 
14. ய வல்லாளரா- 
15. ய மனோபயங்கரன்‌ 
16. மதவாராண- 
17. யத்‌ தாபனாசரியன்‌ 
18. கங்குவாடன்‌: ஆ- 
19, தி தென்‌ ஆனார்‌ 
20. கண்டன்‌ செவுஃ 
21. டு த்தவம்‌ மிசாதே- 
22. சந்திறோதயன்‌ 
23. சேலம்‌ சின்ன பூபா- 
24, ல ராயர்‌ குமாரர்‌ ல- 
25. ஷ்ம[ண] பூபாலராயர்‌ 
26. தாபித்த மடம்‌ சிந்ந- 
27. ய[ம] [ச]முத்திரமா ந[க] 
28. அக்கிராமும்‌ ௧- 
29. லியாணி கிரி தொ 


ஆவணம்‌ 28, 2017 


21 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


1. ட்ட ஹு 
2, ம்பூ பங்‌ 
3. ந்குநி 

ந. பூயகல (அ 
5. க்கிற வா- 
6. ரமும்‌ 

7. திதிகை 

8. யும்‌ அச 
9. பதியும்‌ மா 
10. யெந்தி- 
14. மும்‌ தி- 
12, வல வா 
13. காண 

14. மும்‌ பெற்‌ 
15. றணாள்‌ ப 
16. கண்டார 
77. த்தை நிறு- 
18. த்திநதும்‌ 
19. திரை விசு- 


20. வணாத வீ 
21 ரப்பனாயக்‌ 


22. கர்‌ திரும 
23. லை ஸாயத்‌- 
24, தாற்கும்‌ த- 
25. ஞ்சாஷர்‌ ௮- 
256. டப்ப செவ்‌ 
27. வய அச்சுத- 
28. நற்கு ணாத 
29, அஊ௱யக்கற்‌- 
30. சூ 

22 


ஆவணம்‌ 26, 2017 


மூன்றாம்‌ பக்கம்‌ 


1. 
2 
3 
4. 
5. 
6. 
7. 
8, 
9. 


10. 
11. 
12, 
13. 
14, 
15, 
16. 
17. 
18. 
19. 


20. 
21. 
22, 
29. 
24, 
25, 
26. 
27. 
28. 
29. 
20. 
31. 
32. 
3. 


து ௨ ஃ தமா கற 

ம தேவ ராயரும்‌ வந்து 
திருச்சிராப்பள்ளி முத்‌- 
திரையர்‌ இ பொது தி- 
ரூ. மலை ஸனாயக்கர்‌ இநி ந- 
மக்கு சகாயமார்‌ எண்‌- 
ணு உசாவ மதிரை 
தஞ்சாவூர்‌ செஞ்சி 
சேலம்‌ .னாலாம்‌. வீ- 

டு சிந்ந பூபாலன்‌ யா- 
தவராய ராச்சியத்‌ திரு- 
பனாசாரியன்‌ வந்த 

ர லாம்‌ என்று உபச- 
ரா. ஓலைவிடு ஓலை- 
யனுப்ப இந்த வே- 

ளை உதவ வேணு- 

ம்‌ எண்ணு வேங்‌- 
கடப்ப ணா[ய]க்கர்‌ திருச்சி 
ராப்பள்ளி வந்து ரா- 
யர்‌ பாளையம்‌ குந்தி 
மீசையுடநெ மூக்கறு- 
ப்பிச்சார்‌ அது கண்டு- 
ராய திருவதியே பொ- 
னார்‌ திருமலை ஸாயக்‌- 
கரை அனுப்பிக்‌ கொ 
ள்ளிகிற பொது சங்க- 
மும்‌ பூதாநமும்‌ ௮ 
ப்படி[யே] அன்னதாநமு- 
ம்‌ வெகுகாலமாக 

நடந்து வரும்‌ அந்த வீ- 
[ர]றுத்து க... போனோ- 
ம்‌ எண்ணு வருகிற 
பொது பண்டாரத்தை 


ஆவணம்‌ 28, 2017 23 


94, 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 
41. 


கூட்டி வந்து தம- 
யனார்‌ [ச]மூகத்திலும்‌ 
தம்பியார்‌ ந கிருஷ்ண- 
ப்பனாயக்கர்‌ முன்‌ பரி- 
யறியப்‌ பண்ண சங்‌- 
கிலி முதிச்சு மடமு- 

ம்‌ [ஸ்‌]தாபிச்சோம்‌ இ- 
ந்த மடத்துக்கும்‌ 


நான்காம்‌. பக்கம்‌ 


1. 
12. 
13. 
14, 
15, 
15. 
17. 
18, 
19. 
20, 
21. 
22, 
23, 


24 


ஒட்‌ 
டது 
க்கு 

ம்‌ அ 

ந தம்‌ 
பண்‌ 
ணிநவர்‌ 
கங்கை- 
யிலு- 

ம்‌ காசியி- 
லும்‌ பஞ்‌- 
௪ மகா பா- 
தகமும்‌ த- 
ங்கள்‌ மா- 
தா பிதாவை- 
யும்‌ கொ- 
ண்ண 
பாபத்தி- 
லே போ- 
வான்‌ இ- 
துக்குச்‌ ௪- 
காயம்‌ ந- 
மக்கும்‌ ந- 


ஆவணம்‌ 28, 2017 


24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31. 
32. 
33. 


க நா பட்‌- 
டுக 

பிருது ழு- 

க்க நூரு பொ- 
ம்மய 
னாயக்கர்‌ 
குமாரன்‌ 

தாதா நா- 
யக்கர்‌ சதா 


ஆவணம்‌ 26, 2017 


25 


க. மேல்பாடி கல்வெட்டு 


ப.பூபாலன்‌,இளணிப்பேட்டை 
கோ.உத்திராடம்‌,சென்ளை. 


இடம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, காட்பாடி வட்டம்‌, மேல்பாடி 
ஆதிநாராயண பெருமாள்‌ கோயில்‌ முன்பு தரையில்‌ 
உள்ள உடைந்த பலகைக்‌ கல்‌ 


காலம்‌: முதற்பராந்தக சோழன்‌,யா.307 (பொ.ஆ.907- 050, 


செய்தி: ஒரு அலுவலரால்‌ 


ஜவ ஜஜ லய 


_ ம்‌ 
_ ல 


பெருமாளுக்கு விண்ணகரம்‌ 


(மேற்பாடியில்‌) எடுப்பித்து அதற்கு (பூசை). பிடி நெல்லும்‌, 
கழஞ்சும்‌ தானமாக வழங்கப்பட்டமை. 


[ஸ்வஸ்தி ஸ்ரீ ம திரை] 
கொண்ட [கோபர கே] 


ஸரி பன்மற்கு. [யாண்டு] 


முப்பத்து .... 
மேற்பாடிய்‌... 
புரத்து ... 
மதினாயக்கு .. 
கலிப்‌ பகை ... 
யகம்‌ செய்‌ .ஃ 


. ன்‌ எடுப்பித்த 
. விண்ணகரத்‌.ஃ 


26 


12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18, 
19. 


கரத்தில்‌ குடி ஃ 
மணப்பாடு மு ஃ 
சொழியவ ... 

வி ஆல நாங்‌ ... 
ய பரி செய்ப்‌ .. 
ண யெழு- 

ம்‌ பிடி நெல்‌... 
க்குடுத்தோ[ம்‌] 
மண .. தி. 
ழஞ்சுவாய்‌ ... 


ஆவணம்‌ 28, 2017 


6. பேப்டைவாய்த்கலைக்‌ கல்‌எவம௫டுகள்‌ 


௬.இராசவேலு,தஞ்சாவூர்‌ 
ஜெ.செந்தில்வேலன்‌,மகாதானபுரம்‌ 
பா.அருண்ராஜ்‌,தஞ்சாவூர்‌ 


6:1 


இடம்‌: பேட்டைவாய்த்தலை அருகில்‌ உய்யகொண்டான்‌ 
வாய்க்கால்‌ அருகில்‌ முற்றிலும்‌ அழிந்து மண்மேடி ட்டுள்ள 
கோயில்‌ சிதைபாடுகளில்‌ கிடைத்த கல்‌ 

காலம்‌: சுந்தரசோழன்‌, ஆட்சியாண்டு3-பொ.ஆ 959 

செய்தி: உறையூர்‌ கூற்றத்து உறையூரைச்‌ சார்ந்த வன்னாட்டுச்‌ 
செட்டி வினையமன்‌ சோமன்‌ ஆதித்தன்‌ என்பவருக்கு 
சூரலூர்‌ நாட்டார்‌ காடாய்‌ கிடந்த நிலத்தை விற்று 
அதனை பெற்ற வினையமன்‌ அந்நிலத்தை 
திருப்பொன்னோடைப்‌ பரமேஸ்வரர்க்கோயிலின்‌ 
பூஜைக்கும்‌ புனர்பூசத்தின்‌ பொழுது நடைபெறும்‌ 
திருவேட்டைத்திருநாளன்று இரவு அமுது அளிக்கவும்‌ 
தன்‌ மமாக அளிக்கின்றார்‌. இவ்வூரில்‌ இருந்த சமன 
தீர்த்தங்கர்ரின்‌ சிற்பம்‌ ஒன்று தற்பொழுது 
இிருச்சிராப்பள்ளி அருங்காட்யெகத்தில்‌ காட்சியகப்‌ 
படுத்தப்படுத்துள்ளதாக ஊரவர்‌ கூறினர்‌. கல்வெட்டுக்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில்‌ மண்மேடிட்ட. சிதைந்த 
கோயிலொன்றின்‌  இதைவுகள்‌ காணப்படுகின்றன. 
இப்பகுதியில்‌ கலிப்படக்கி ஈஸ்வரர்‌ என்ற மற்றொரு 
கோயிலும்‌ இருந்துள்ளதை இக்கல்வெட்டின்‌ மூலம்‌ 
அறிய முடிகிறது. (படம்‌ ச அட்டையில்‌ 


1, ஸ்வஸ்தி ஸ்ரீ: கோவிராசகேசரி பன்ம[ற்‌]க்கு யாண்டு 3 றாவது 
சூரலூர்‌ நாடாய்‌ இசை[ந்த] 

2.  நாட்டோம்‌ எங்களூர்‌! நிலம்‌ ஆகொடிவந கிடந்த நிலத்தை 
உறையூர்க்‌ கூற்றத்து உ- 

3. நறையூர்‌ வினையமன்‌ சோமனாதித்தநான வன்னாட்டுச்‌ செட்டிக்கு 
விற்றுக்‌ குடுத்த நிலம்மா- 

4, வது சோமான்னாதித்த வயகல்லுக்கு இசைத்த பெரு நாங்கெ[ல்‌] 
லை கீழ்பால்க்கெ[ல்]ிலை தா- 


ஆவணம்‌ 26, 2017 27 


5, 


6. 


10, 


11. 


12. 


6:2 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


1, 
2. 


4. 


| 28 


ழி. வயக்கலின்‌ மேல்வரம்புக்கு மேக்கும்‌ தென்பால்க்கெல்லை 
தாழி வயக்கல்‌ மேலைமுறை 
மாவின்‌ வடவரம்புக்கு வடக்கும்‌ மேல்பால்க்கெல்லை பள்ளிச்‌ 
சந்தத்துக்கும்‌ கலிப்படக்கி ஈஸ்வரர்‌ 
நிலத்துக்கு கிழக்கும்‌ வடபால்க்கெல்லை மாந்த்ரதாஜரன 
வாய்க்கால்லுக்கு தெற்கும்‌ இவ்விசை- 
த்த பெருநான்கெல்லையுள்‌ அகப்பட்ட நிலம்‌ உண்ணிலம்‌ 
ஒழிவின்றி. எம்மில்‌ இசைந்த 
விலைப்பொருள்‌ கொண்டு வினையமன்‌ சோமனாதித்த னான 
வன்னாட்டுச்‌ செட்டிக்கு இவ்ஷூர்த்‌ திரு- 
ப்பொன்னோடைப்‌ பரமேஸ்வரற்கு தான்‌ வேண்டின தன்மஞ்‌ 
செய்து கொள்ளப்‌ பெறுவானாக 
விற்றுக்‌ குடுத்தோம்‌ சூரலூர்‌ நாட்டோம்‌ இந்நிலம்‌ இவர்கள்‌ 
இடைகொண்டு திரிபுவன சுந்தர திருவேட்டை எழுந்தாள்ளின? 
புனர்பூசத்தினான்று இராப்பெருந்‌ திருவமிர்து செய்து அருள வி- 
னையமன்‌ 

1. எங்களூர்‌ என்ற வரி ங்எஞூர்‌ என எழுத்துக்கள்‌ 

மாற்றி வெட்டப்பட்டுள்ளது. 


2” எழுந்தருளின' எனப்‌ படித்தல்‌ வேண்டும்‌ 


மேற்படி, உடைந்த மற்றொரு துண்டுக்‌ கல்‌ 

12அம்‌ நூ. 

உடைந்த துண்டுக்‌ கல்வெட்டு. நிலம்‌ விற்ற செய்தி. 

வி னு நிலன்‌ விற்கின்றோம்‌ விற்கின்ற நிலத்துக்குக்‌... 

டை டபாற்கெல்லை கிழக்கு நோக்கி ஓடின பெரிய உள்வாயி........ 


ஸை நி “தாகு வயக்கி. நிவந்தஞ்‌ செய்து கல்மேல்‌ வெட்டிக்‌ 
கா 


அசூரலூர்‌ நாடாய்‌ இசைந்த நாட்டோம்‌. 


ஆவணம்‌ 26, 2617 


௪. எண்ணாயிரம்‌ எபருமான்‌ கோயில்‌ 


காலம்‌: 


செய்‌ 


கல்வெட்டு 
கோ.திருமூர்த்தி,சென்னை 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌ எண்ணாயிரம்‌, அழயெ நரசிம்ம 
பெருமாள்‌ கோயில்‌ மண்ணுக்கடியில்‌ அதிஷ்டானப்‌ 
பகுதி 

முதலாம்‌ இராஜாதிராஜன்‌, யா. 20 = பொ.அ.1087 


: தொடர்ச்சி கிடைக்காத கல்வெட்டு, மெய்கீர்த்தியின்‌ 24 


வது வரி முதல்‌ 85 வது வரி வரை காணப்படும்‌ 
இக்கல்வெட்டு இராஜேந்திர சோழ வளநாட்டு 
பனையூர்‌ நாட்டு தனியூர்‌ ஸ்ரீராஜராஜசதுர்வேதி 
மங்கலம்‌ (எண்ணாயிரம்‌) ஊரில்‌ உள்ள ஸ்ரீராஜராஜ 
விண்ணகர்‌ ஆழ்வார்‌ கோயிவில்வரிக்கூறு செய்யும்‌ 
ராஜநாராய்ண மூவேந்தவெளானும்‌ ஊர்வாரியப்‌ 
பெருமக்களும்‌ ராஜராஜ விண்ணகர்‌ ஆழ்வார்‌ 
இருமுற்றத்தில்‌ கூடியமை. 


உ விளங்குமுடி கவித்த வீரசலாமேகன்‌ பொருகளத்‌ தஞ்சிதன்‌ 
கார்க்களிறிழிந்து கவ்வையுற்றோடிக்‌ காதலி- 
யொருத்தன்றவ்வையை பிடித்து தாயை மூக்கரிய ஆங்கவமானம்‌ 
நீங்குதற்காக மீண்டும்‌ வந்து 

வாட்டொழில்‌ புரிந்து வெங்களத்து உலந்த அச்சிங்‌- களத்தரைசன்‌ 
பொன்னனி முடியும்‌ கன்னரன்‌ வழிவந்து உறைகொள்‌ 
ஈழத்தரைசனாகிய தீர்வல்ல்வன்‌ மதனராஜன்‌ எல்லொளித்‌ 
தடமணி முடியும்‌ கொண்டு வடபுலத்து இருகா 

லாவதும்‌ பொருபடை நடாத்தி கண்டரன்‌ தினகரன்‌ நாரனன்‌ 
கணவதி வண்டலர்‌ தெரியல்‌ மதுசூதனென்று எனைப்பல்‌ 
வரையறை முனைவயிற்றுரத்தி வம்பலர்‌ தருபொழில்‌ கம்பிலி 
நகருள்‌ சளுக்கியர்‌ மாளிகைத்‌ தகர்ப்பித்து. 

இளக்கமில்‌ வில்லவர்‌ மீனவர்‌ வேள்குலச்‌ சளுக்கியர்‌ வல்லவர்‌ 
கெளசலர்‌ வங்கணர்‌ பொங்கணர்‌ சிந்துரர்‌ ஐயணர்‌ சிங்களர்‌ 
பங்களர்‌ அத்திரர்‌ முதலிய அரைசரிருதிரைகளும்‌ ஆறிலொன்று 
அவனியுள்‌ கூறு 


29 


ஆவணம்‌ 28, 2017 


30 


கொள்‌ பொருள்களும்‌ உகந்து நான்‌ மறையவர்‌ முகந்து கொளக்‌ 
கொடுத்து விசுவலோகத்து விளங்க மனுநெறி நின்று 
அஸ்வமேதயாகஞ்செய்தரசு வீற்றிருந்த ஜெயங்கொண்ட சோழன்‌ 
உயர்ந்த பெரும்புகழ்‌ 

கோவிராசகேசரி பன்மரான உடையார்‌ ஸ்ரீராசாதி ராஜதேவர்க்கு 
யாண்டு. 20 அவது ௮௦௦௭௦ ராஜெந்திர சொழவளநாட்டு 
பனையூர்‌ நாட்டுத்‌ தனியூர்‌ ஸ்ரீராஜராஜசதுர்‌ வேதிமங்கலத்து 


ட னிய ம்‌. நாயற்று பூர்வபக்ஷத்து அடை 
கிழமையும்‌ தெற்கு. மூல தெய்வமான ஸ்ரீராஜராஜ விண்ணகர்‌ 
ஆழ்வார்‌ திருமுற்றத்து நாடு கூறுசெய்கின்ற . ௩ மான 


ராஜநாராயண மூவேந்தவெளான்‌ புலியூருடையான்‌ ஆதிதன்‌ 
தாமொதிர நாட இருக்கப்பணி. தத... முதல்‌ ம ..துபு.று செய்கின்ற 
ஊர்வாரிய பெருமக்கள்‌ கணயுலக சிங்கபுரத்து ததிருபபஃ 
எரிகுன நிலப்பள்ளி கொண்டருளி 


ஆவணம்‌: 28, 2017 








4. ந்‌ திரூந்த பு 


5. ண்ணிய 
பக்கம்‌ - 2 
1. கை நானில- 


2. ம்‌ துன்கை சொ 
3. ய்தான்‌ செய்தே 
4, யள்‌ 
8:4 
இடம்‌: மேலது, உடைந்த பலகைக்கல்‌ (இரு பக்கங்களிலும்‌) 
காலம்‌: 10 ஆம்‌ நூ. 
செய்தி: பாடல்‌ வரிக்‌ கல்வெட்டு. வாதவப்பெரும்பள்ளி 
எடுத்தமை. 
பக்கம்‌ - 1 
1. க்‌ காப்பு புகழ்‌ 
2. யி புது மாயி- 


3. லங்கை தன்‌- 
4, னில்‌ மேதா 

8. கையா வாத - 
6. பெரும்‌ - 

7. பள்ளி எடுத்த - 
8. து விளக்கி - 


9. நோக்‌ திரா பெ - 
10. ரூம்‌ ம திருச்சுற்று 


11. நால்‌ நிதி 
12. மலி 
பக்கம்‌ - 2 
1. யின்‌ வென்‌ 
2. சர்க்‌ 
3 ௯ ழான்‌ செ. 


4. ய்ததரமம்‌ 
5. ஸாதன மெய்‌ 


ஆவணம்‌: 28, 2017 33 





10. இருக்கந்துறை சிவன்‌ கோயில்‌ 


10:1 
இடம்‌: 


காலம்‌: 
செய்தி: 


ட ன 


10:2 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


3 
4, 
5. 


கல்வைட்ட௫ூகள்‌ 
சொ.சாந்தலிங்கம்‌,மதுரை 


முஆறுமுகம்‌,இரஜபாளையம்‌ 
ஆர்‌.உதயகுமார்‌,துரை 


திருநெல்வேலி மாவட்டம்‌ நாதாபுரம்‌ வட்டம்‌, இவன்‌: 
கோவில்‌ கருவறை வடபுற அதிட்டான முப்பட்டைக்‌ 
குமுதம்‌ 

சடையன்‌ மாறன்‌,10ஆம்‌ நா, வட்டெழுத்து 





சிதைந்த கல்வெட்டு.பெருநிரவி ஊர்ப்பெயர்‌ உள்ளது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோச்சடய மாறர்க்கு. யாண்டு... 
நிரந்த பெருநிரவியோம்‌ ந[த்த ]ராய்க்கஃ, 


மேற்படி, அர்த்த மண்டப தென்புற அதிட்டான 
முப்பட்டைக்‌ குமுதம்‌ 

சோழன்‌ தலை கொண்ட வீரபாண்டியன்‌. யாக்‌ - 
பொ.௮.965. வட்டெழுத்து 

முழுமையில்லை. இருக்கந்துறை பெருந்திருக்கோயில்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது 

ஸ்வஸ்தி ஸ்ரீ சோழன்தலை கொண்ட வீரபாண்டியற்கு 

யாண்டு பதினைஞ்சு இதனெதிர்‌ நான்‌- 

கு இவ்வாண்டு புறத்தாய நாட்டு இ- 

ருக்கந்துறை பெருந்திருக்கோயில்‌ 

இறைவர்க்கு இவ்வூர்‌ அவ்வை கரிமுத்தஃ 


35 


ஆவணம்‌ 29, 2017 


10:3 
இடம்‌: 
காலம்‌: 
செய்தி: 
1 
2. 


3 


10:5 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


36 


மேலது,கருவறை: வலதுபுற நிலைக்கால்‌ 
9-10ஆம்‌ நர்‌, வட்டெழுத்து 

புடவை வீதியர்‌ நிலைக்கால்‌ கொடை அளித்தமை 
ஸ்வஸ்தி ஸ்ரீ இழு- 

க்கந்துறை பு- 

டவை வீதியர்‌ 

நாட்டுவித்த நி- 

[லை] 


மேற்படி,கருவறை தென்புற அதிட்டானமுப்பட்டைக்‌ 
குமுதம்‌ 

10ஆம்‌ நூ, வட்டெழுத்து 

நொந்தா விளக்குக்‌ கொடை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ இருக்கந்துறை மாதேவர்க்கு கருங்குனச்‌ சுற்றுக்‌ ௬- 
ருங்குளத்துக்‌ கோவன்‌ செம்பனைச்‌ சார்த்தி இந்நாட்டு பிச்சாகுடி 
குன்ற- 

ன்‌ சடையன்‌ வைத்த திருநொந்தா விளக்கு ஒன்று ஆடு 
அய்ம்பது, 


மேலது, கருவறை மேற்கு அதிட்டானம்‌ ஜகதி 
10ஆம்‌ நூ, வட்டெழுத்து 
நொந்தா விளக்கு வைத்தமை. ஐ. என்ற எழுத்து 


திருநாதர்குன்று எழுத்துப்போல்‌ இங்குள்ள கல்வெட்டு 
கள்‌ சிலவற்றில்‌. உள்ளது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ இப்பெருந்திருக்கோவில்‌ தேவற்கு 
இருக்கந்துறை அப்பை [க] லாரியன்‌ வீரன்‌ திரு- 


ஆவணம்‌ 28, 2037 


4, 
10:8 
இடம்‌: 
காலம்‌: 
செய்தி: 


1. 
2 
3 
4, 


10:7 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


எ வ்‌ ன 


10;8 
இடம்‌: 
காலம்‌; 


செய்தி; 


நொந்தா விளக்கு எரிய வச்ச விளக்கு ஒன்‌- 
று ஆடு. ஐம்பது 


மேலது 


10ஆம்‌ நூ, வட்டெழுத்து 
நொந்தா விளக்கு வைக்க ஆடு கொடை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ இப்பெருந்திருக்கோயிலில்‌ தேவற்கு 
இருக்கந்துறை அப்பை காரி சீயன்‌ வச்சவி- 

ள்ளக்‌ கொன்று ஆடு [ஐ] ம்பது இவனு சித்திரகோ- 
டன்‌ துக்கி விளக்கெரிய விட்ட ஆடு. இருபத்த- 
ஞ்சு 


மேலது,கருவறை மேற்குப்புற அதிட்டான 
முப்பட்டைக்குழுதம்‌ 


இராசராசன்‌.யா.29-பொ.ஆ.0/4, வட்டெழுத்து. 
எட்டு காசுகள்‌ கொடை அளித்தமை 

ஸ்வஸ்தி (ஸ்ரீ இராராஜதேவர்க்கு யாண்டு இருபத்தொன்பது 
இருக்கந்துறை மாதேவர்க்கு இவ்வூர்‌ சாலிய... 

தேவதானம்‌ இராத்தி சிவபிர க்கு வைச்ச காசு இ- 

க்கா. எட்டும்‌ இத்திருக்கோயிலுடையோமும்‌ 


ன்‌ சபை 


மேலது, வடபுற அதிட்டான்‌ முப்பட்டைக்‌ குமுதம்‌ 
முதலாம்‌ இராசேந்திர சோழன்‌. யா.22 - பொ.ஆ. 1034 
முற்றுப்பெறாத கல்வெட்டு. கோயில்‌ பெயரும்‌ 
களர்ப்பெயரும்‌ மாறியுள்ளது 


37 


ஆவணம்‌ 28, 2017 


10:9 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


= 


மoNo > 


10, 


10;10 
இடம்‌: 


காலம்‌; 


செய்தி: 


38 


ஸ்வஸ்தி ஸ்ரீ பூர்வ தேசமும்‌ கங்கையுங்‌ கடாரமுங்‌. . . . 
கோப்பரகேசரி வந்மரான உடையார்‌ ஸ்ரீராஜேந்த$ர சோழ 
தேவற்‌[கு] 

யாண்டு 22 ஆவது இருக்கந்துறையான சிங்களாந்தக புரத்‌- 
து தேவர்‌ தும்புரு நாரத ஈஸ்வரமுடையார்க்கு குட. 


ப 1 J 


மேலது, கருவறை தெற்கு அதிட்டானக்‌ குமுதம்‌, 
பரகேசரி (முதலாம்‌ இராசேந்திரன்‌) யா.31- பொ.ஆ.1048, 
வட்டெழுத்து 

முன்மண்டபம்‌ கட்டியமை; திருவிளக்குக்கு ஆடு 25 
கொடை 

ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மக்கு யாண்டு 

முப்பத்தொன்‌ [றா]வது 

இவ்வாண்டு புறத்தாய நாட்டிருக்கந்துறை மாதேவற்கு இவ்‌- 
வூர்‌ அவ்வைப்‌ பிராந்தனேன்‌ வைச்ச திருவிளக்கு ஒன்று ஆடு 
இரு- 

பத்தஞ்சு இவன்தான்‌ எடுப்பிச்ச இமும்மண்டபத்துக்கு திருவிள- 
க்கு எரியவிட்ட ஆடு இருபத்தஞ்சு ஆடு ஆக அம்பது- 

ம்‌ ஐஞ்சாதான்‌ சூச்சியனும்‌ இக்‌... 

டெட்டுக்கும்‌ இத்திருவமிர்து நியத... 

சமைப்பதாகவும்‌ முட்டில்‌ முட்டிரட்டி.... 

இத்திருவமிது செமைப்பதர்க்கு கை... 

ன்‌ சூச்சியனு முன்‌ நின்றோமே செமை... 


மேலது. வடபுற அதிட்டனம்‌. 


பரகேசரி சோழன்‌,யா.36-பொ.அ. 1049 வட்டெழுத்து 
திருவிளக்குக்‌ கொடை 


ஆவணம்‌ 26, 2017 


10:13 
இடம்‌: 
காலம்‌: 
செய்தி: 


ஆவணம்‌ 28, 2017 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மற்கு யாண்டு முப்பத்தா- 
று இவ்வாண்டு புறத்தாய நாட்டிருக்கந்துறை இவ்‌- 

வூர்‌ பெருந்திருக்கோயிலுக்கு இவ்வூரன்‌ அப்பைகறைய 
படால்கன்‌ வைத்த திருவிளக்கு ஒன்று ஆடு இரு- 
பத்தஞ்சு. 


மேற்படி, முப்பட்டைக்‌ குமுதம்‌ 
முதலாம்‌: ராசாதிராசன்‌, (பொ.ஆ.!018 - 1054) 


: மெய்க்‌£ர்த்திப்பகுதி. இங்களேர்தரு எனத்‌ தொடங்கு 


கிறது. நில அளவுகோல்‌. குறிக்கப்பட்டுள்ளது 

நிலம்‌ அளவு கோல்‌ 34 ஸ்வஸ்தி ஸ்ரீ திங்களேர்தரு... குடை 
திண்டிறல்‌ விருதர்‌ விக்கியும்‌ விசையாதித்தனும்‌ 

த்தி. கோ ராஜகேசரிபன்மரான உடையார்ஸ்ரீராஜாதிராச... 

, ன .. காசு இக்காசு ஐந்நூஃஃ 

௨ நிசத.. நிவந்த. முட்டாமை..இவனை..லமுடையான்‌. 


மேற்படி. கருவறை. வடபுற முப்பட்டை குமுதம்‌ 
முதலாம்‌ இராசாதிராசன்‌, (பெர... 1018 - 1054 
மெய்க்ர்த்துப்‌ பகுதியில்‌ ஒரு துண்டு. 

உ தலைப்‌ பொருகளத்தறிந்து..வீரகேரளனை... 

, கொள்ளிப்பாக்கை. யொள்ளெரி மடுப்பித்தெ.. 
செந்தில்‌ படாரனும்‌ மாயிலெட்டி வன்கனுஃ 


மேலது. தென்புற அதிட்டானம்‌. 
முதலாம்‌ இராசாதிராசன்‌.யா.3/-பொ.ஆ.1049 
பாடல்‌. நொந்தாவிளக்குக்‌ கொடை. 


99 


10, 
1, 
12. 
19. 
14. 
15. 
16. 
17, 
18. 
40 


விடைத்தவறில்‌..னே..சாமதனடக்குஞ்செங்கோஃ 
அயற்கு யாண்டொருமுப்பத்து மூன்றில்‌ தொடுஇடத்‌.. 
வீரன்‌ பயந்த மடந்தை சுரிகுழலிபூனங்கை.. 
எக்கு. அடைத்தன வாடிருபத்தைஞ்சு வையந்தொ.. 
)க்குக்குத்‌ திருநுந்தாவிளக்கவனேய்‌ இப்பமகிடை... 


மேலது, கருவறை. இடப்புற நிலைக்கால்‌ 


லாம்‌. குலோத்துங்கள்‌;யா.12-பொ.அ.1084 
முத கு த்து! ஆ 


இவ்வூர்‌ நகரத்தார்‌ கூத்தாடுந்‌ தேவர்குளம்‌ வழங்கியமை. 
வூ த ஸ்‌ த 


இன்று கொத்தகுளம்‌ என்று இக்குளம்‌ வழங்கப்படுகிறது. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ புகள்‌ 

மாது விளங்க ஜயமா- 

து விரும்ப நிலமகள்வளர 
மலர்மகள்‌ புணர உரி- 
மையில்‌ சிறந்த மணிமு- 
டிசூடி மீனவர்‌ நிலை 

கெட வில்லவர்‌ குலை 

தர விக்கலர்‌ சிங்களர்‌ மே- 

ல்‌ கடல்பாய திக்கனைத்‌ 
துந்தன்‌ சக்கரநடாத்தி 
விஷையாபிஷேகம்‌ முறைமை- 
யில்‌. வீரஸிங்‌ ரஹாசனத்து 
புவனமுழுதுடை- 

யானொடு வீற்றிரு 

ந்தருளிய கோவிரா- 

சகேசரி பன்மரானசக்‌- 
கரவத்திகள்‌ குலோத்‌- 
துங்கசோள தேவர்க்கு யா- 


ஆவணம்‌ 28, 2017 


19. 
20. 


ண்டு 14 வது ரா- 
சராசபாண்டி நாட்டு உத்‌- 
தம சோழ வளநாட்டு பு- 
றத்தாய நாட்டு. இருக்கந்து 
றையான சிங்களாந்த- 
சுபுரத்தில்‌ நகரத்தோ- 

ம்‌ எங்களூர்‌ மேல்பி- 
டாகை பட்டந [சுவாமி] 
குனம்‌ உடையார்‌ தும்‌ 
புருநாரத ஈச்சுரம்‌ உடை- 
யார்‌ கோயிலில்‌ கூத்‌- 
தாடுந்தேவர்‌ குள- 

த்து வடக்செல்லை 
இக்குள உள்‌. 


பட டம 


மேற்படி, மகா மண்டபம்‌ இடது வரிசைத்‌ தூண்‌. 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌, யா.!4 பொ.ஆ, 104௪, 


: ராதாபுரத்து நகரத்தார்‌ இருக்கந்துறை சிவன்‌ கோவிலுக்கு 
குளத்தைத்‌ தேவதானமாகக்‌ 


மாணக்குளம்‌ என்னும்‌ 
கொடுத்தமை 


.ஃதிக்கனைத்துந்தன்‌ சக்காநடாத்தி விசையாபிஷேகம்‌. . ஃ 
வீரஸிங்ஹாஸநத்து புவனமுழுதுடையாளோடு வீற்றிருந்தருளிய.. 


கோவிராஜகேசரி பற்மரான சக்கரவத்திகள்‌ 
குலோத்துங்க சோழ தேவர்க்கு யாண்டு 14 ஆவது 


உத்தம்‌ சோழவனநாட்டு புறத்தாய நாட்டுப்‌ பூசங்குடியான ராச 


ராசபுரத்து நகரத்தோம்‌ எங்களூர்‌ மாணக்குளம்‌ 
இருக்கந்துறையான சிங்களாந்தகபுரத்து தும்பு- 


ரூ. நாரத ஈஸ்வரமுடையாற்கு 


ஆவணம்‌ 28, 2017 


41 | 


9,  தேவதானமாக முன்‌- 
10. னாள்‌ உதகேபூர்வம்‌ பண்ணிக்‌ குடுத்தமையில்‌ 
11. சந்திராதிச்சவல்‌ இத்தேவதானம்‌.. 
12. நிறைஃபவிரமாணம்‌ பண்ணி உதகைபூர்வம்‌ பண்ணி 
13. குடுத்தோம்‌. பூசங்குடியான ராசராசபுரத்து நகரத்தோம்‌ இ- 
14. குக்கந்துறையான சிங்களாந்தசு புரத்து தும்புருநாரத ஈஸ்வர 
முடையார்க்கு 
10:16 
இடம்‌: மேலது, கருவறை. மேற்கு அதிட்டான முப்பட்டைக்‌ 
குமுதம்‌. 
காலம்‌: முதலாம்‌ குலோத்துங்கன்‌,யா. 2௪ பொ.ஆ.1091 
செய்தி: செங்கொடி நங்கை எனும்‌ பெண்வைத்த கொடை 
கல்வெட்டு முற்றுப்‌ 
பெறவில்லை. 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ. புகழ்மாதுவிளங்க ஜயமாது விரும்ப: நிலமகள்வ 
ளரமலர்மகள்‌ புணர உரிமையிற்சிற- 


2. ந்த மணிமுடி சூடி மீனவர்‌ நிலை கெடவில்லவர்‌ 
குலைதரவிக்கலர்‌ சிங்களர்‌ மேல்‌ கடல்‌ பாய திக்சுனைத்துந்‌ 


3. தன்‌ சக்கர நடாத்தி வினறயாஷிபஷேகம்‌ பண்ணி 
வீரஸிரஹாஸனத்து புவனமுழுதுடையாரொடும்‌ 


ச. வீற்றிருந்தருளிய சக்கரவத்தி ஸ்ரீ கொலோத்துங்க சோழ தேவற்கு 
யாண்டு 21 புறத்தாய நாட்டு இருக்கந்துறை- 


யான சிங்களாந்தக புரத்து தும்புரு நாரத ஈஸ்வாமுடையாற்கு. 
இவ்வூர்‌ சேம்தன்‌ செங்கொடி நங்கை வை... 


10: 17 


இடம்‌; அதே ஊர்‌. இவன்‌ கோயில்‌. பல துண்டு கல்வெட்டுகள்‌. 
அதிட்டானப்‌ பகுதி 
காலம்‌: 10-11ஆம்‌ நர 


செய்தி: முழுமையான செய்இகள்‌ இல்லை. 


| 42 ஆவணம்‌ 25, 2017 


துண்டு-1 
1 அயல்‌ பில்லையூஃ- 
2 திறைவனலங்கலமுட...- 
ட அஅணியன்மாராயனுஞ்‌ஃ 
துண்டு-2 
1. செவெங்விமாடத்துக்கடவூர்கிழராமகுடமு.. 
2. மடைமுழுவதுமிழந்துங்கடலீழமுங்‌... - 
3... மடார்நிழற்றியும்‌ உள்ளிட்ட சிஙகளாந்தக.. 
4, ஆல்‌ எங்களூர்க்குக்‌ கோயிற்‌ தமராயர்‌, 
துண்டு -3 
4. யாண்டு இருபத்து... 
2, றைமாதேவர்க்கு.. 
துண்டு -4 
1 யான்‌. கங்கைகொண்ட சோழநல்லூர்‌ குட. 
2 னையும்‌ உற்றர்குணம்‌ பணியாச்‌ சிலையும்‌ சிர. 
3. வைத்த திருறுந்தாவிளக்கு 4 (ஒன்று) வெள்‌ஃ 
4 .இ படைத்தலைவன்‌ செங்கோடன்‌ தேவனேன்‌ 
5 


10:18 
இடம்‌: மேலது ஊர்‌, நாலாயிரத்தம்மன்‌ கோயில்‌ முன்மண்ட 
பத்தரண்‌ 
காலம்‌; 19-20அம்‌ நூ: 
செய்தி: முன்மண்டபம்‌ கட்டியமை 
1. பார்த்திப வ- 
2 ரசம்‌ சூன்‌ 
3. மாதம்‌ அற்பசி 
4, 18 தேதி சுக்கிரவா- 
5, ரமும்‌ பவர்ண[மி]- 
6. யும்‌ கூடிய சுப 


ஆவணம்‌ 28, 2017 43 


10. 


11. 


12. 
13, 
14, 
15. 
16. 
17. 
18. 


தினத்தில்‌ 
அரியநாய- 
கிபுரம்‌ மயி- 
லப்ப முதலி- 
யாரவர்கள்‌ 
குமாரன்‌ 
சிவக்கொ 
ளுந்து முத- 
லியார- 
வர்கள்‌ 
உபையம்‌ 


சதாசேவை 


ஆவணம்‌ 28, 2037 





12. குட்டகம்‌ எமாக்கணிசுவரர்‌ கோயில்‌ 


காலம்‌: 


செய்தி 


வமடமுத்துக்‌ கல்எவட்டு 


சி.வீரராகவன்‌,விழுப்புரம்‌, 
து.சுந்தரம்‌,கோவை. 
ஜெயசங்கர்‌, அவிநாசி. 


திருப்பூர்‌ மாவட்டம்‌ அவிநாசி வட்டம்‌ (சேவூர்‌) 
குட்டகம்‌ மொக்கணீசுவரர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ 
நடப்பட்டுள்ள கற்பலகை. 


கொங்குச்சோழன்‌ கலிமூர்க்க பராக்கிரம சோழன்‌. யா. 
பொ.ஆ. 1009. வட்டெழுத்து. 


வடபரிசார நாட்டைச்‌ சேர்ந்த குடவோடான 
இராசவிச்சாதிர நல்லூரில்‌ வாழும்‌ முள்ளி குலத்தைச்‌ 
சேர்ந்த வெள்ளாளன்‌ விச்சாதிரனின்‌ மனைக்‌ 
கிழத்தி எறுளங்கோதை என்பாள்‌ கோயில்‌ கட்டியமை. 


[ர பதி] மூர்க்க ஸ்ரீபராக்ரம சோழ[தே]- 
வர்க்குத்‌ திருவெழுத்திட்டுச்‌ செ- 
ங்கோலோச்சி வெள்ளி வெண்குடை மி- 
ளிரவேன்தி ஆறில்‌ ஒன்று கொ- 
ண்டல்லவை கடின்து நாடு வள- 

ம்‌ படுத்து நை. குடியோம்‌- 

பிக்‌ கோவீற்றிருன்து குடி 

புறங்காத்துப்‌ பெற்றகுழ- 

விக்குற்ற நற்றாய்போல்‌ செ- 

ல்லாநின்ற திருநாள்‌ யாண்டு 
அஞ்சாவதில்‌ இத்திருக்கோ- 
யில்லெடுப்பிச்சேந்‌ வட- 

பரிசாரத்தில்‌ குடவோ- 

டாந இராசவிச்சாதிர நல்‌- 


ஆவணம்‌ 28, 2017 





13. கொங்குப்‌ பகுதியில்‌ புதிய கல்லவா்டுகள்‌ 


13:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


_ 


னள ௨௬ 


ஐஐ 


10, 
11. 
12. 
13. 


48 


து சுந்தரம்‌,கோவை. 


திருப்பூர்‌ மாவட்டம்‌ உடுமலை-மூணாறு சாலையில்‌ 
சம்பக்காடு என்னும்‌ கேரளப்பகுதியை அடுத்து 
வனப்பகுதியில்‌ தமிழகப்‌: பகுதியில்‌ உள்ள தளிஞ்சி 
மலைக்கிராமத்திலுள்ள தனிக்கற்கள்‌. இவ்வூரை திரு. 
குழந்தைவேலன்‌ முழுமையாக ஆய்வு செய்து 
தென்மொழியில்‌ இக்கல்வெட்டைப்‌ பதிப்பித்து 
உள்ளார்‌, ஒரு சில பாடவேற்றுமை உள்ளமையால்‌ 
இக்கல்வெட்டு இங்கு பதிப்பிக்கப்படுகிறது. (ப.ஆ). 
வீரநாராயணன்‌ அதிசய சோழன்‌, யா. 294 பொ.ஆ. 1011 
தழிஞ்சியூர்‌ உடையார்‌ அதிசெய சோழ ஈஸ்வர 
ஆலயத்திற்கு இருபது கலம்‌ நெல்‌ தழிஞ்சி ஊரவர்‌ 
ஒற்றியாக பொன்‌ பெற்றுக்‌ கொடுத்தமை, 

ள்‌! 

ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவீரநாராயண அ- 

திஜெயசோழ தேவக்கு திரு- 

வெழுத்திட்டு செல்லானிந்‌- 

(ற்‌). ற யாண்டு பத்தொன்பதாவ- 

து மங்கலத்து . ற்‌ தழிஞ்சி 

யூர்‌ உடையார்‌ அதிசெய 

சோழ இர[ச்வரர்‌]க்கு ஒற்றி வ- 

ச்சுக்‌ குடுத்த பொந்மாடை 

அட ப்டும்முடஃடஞ 

*யணிமுகைமுவறரியு- 

மவுக்கு வச்சு குடுத்தோம்‌ ௨- 

டையார்‌ தழிஞ்சியூர்‌ இ- 

ச்வரற்கு சந்தி 


ஆவணம்‌. 26, 2017 


துண்டு -2 
2.  க்குமவர்‌ கவுணிகர்‌ 
3. ஓலோக மாணிக்க... 
4. ரைநென்‌ அன்கும, ... 
5.  டழும்‌ கு... நெ..தோ 
8.  வற்கு பளிகற மூதரை- 
7 யநே எந்வயல்‌ பகந- 
8.  றையந்‌ ஒற்றி வச்சு 
இருபதுங்கல நெ- 
10. ல்‌ கொண்டேந்‌ சாந்தம்‌ 
11. . . வ நான்கும்‌ சிவந்‌ 
ந எனக 


13:2 


இடம்‌: கோவை மாவட்டம்‌ கிணத்துக்கடவு வட்டம்‌ - 
மன்றாம்பாளையம்‌ மாரியம்மன்‌ கோயில்‌. 

காலம்‌: கலியுக ஆண்டு 494/-பொ.ஆ. 1840 

செய்தி: செம்பகுல கோத்திரத்தைச்சேர்ந்த நல்லிக்கவுண்டன்‌ 
பந்தல்‌ தரைக்கான பாக்கல்‌ (பாவுகல்‌! கொடை 
அளித்ததமை. இறுதியில்‌ உள்ள வரிகள்‌ இதைந்து 
காணப்படுவதால்‌ கொடை விவரம்‌ தெளிவில்லை... 


1. கலியுக ௪ - 
2. கார்த்தம்‌ 

டே. 494] 

4, வரு, மேல்‌- 
5... ச்செல்லா 
6. நின்ற சார்‌- 
7. விகிரி வரு. 


ஆவணம்‌ 28, 2017 49 


9, 

10. 
11. 
12. 
13. 


15. 
16. 


18. 
19. 
20. 
21, 
22, 
23. 
24, 
25, 
26. 
27. 
29. 
29. 


31. 


92 
39. 


50 


சித்திரை 

10 தேதி 
சித்தூற்குச்‌- 
சொந்தம்‌ 
சாமன்ன்‌- 
மய்யம்பாளை- 
யத்திலேயி- 
குக்கும்‌ பற- 
ஞ்சேர்வலி 
செம்பகுல- 
கோத்திர- 
த்தில்செ- 
ல்லிகவு- 
ண்டன்‌ ம- 
கன்‌ நஞ்ச- 
ப்பகவுண்ட 
ன்‌ மகன்‌ 
நல்லிக்க- 
வுண்டன்‌ 
மாரியம்ம- 

ன்‌. கோவி- 
ல்‌ முன்பாக 
பந்தல்கல்‌ 
[பொடிவைத்‌] 
த சதா [சேர்‌] 
வை 


ஆவணம்‌ 25, 2017 


13:3 
இடம்‌; 


காலம்‌; 


செய்தி: 


3. 


13:4 


காலம்‌: 


செய்தி: 


௫ 


10. 
11, 
12. 
13. 
14, 


கோவைக்கருகில்‌ பெரிய குயிலி சிற்றூரில்‌ கருப்பராயன்‌ 
கன்னிமார்‌ கோயில்‌ நிலத்தில்‌ உள்ள கல்‌. 

79-14-ஆம்‌ நூ. 

உடைந்தகல்வெட்டு.அடிப்பீட மாகவைக்கப்பட்டுள்ளது. 
வீரநாராயணவதி குறிக்கப்பட்டுள்ளது. 


[வீரநா]ராயணவதி 


"க்கு [அ]திராசதிரா௪ [ந்‌] 


மேற்படி, ஆதி குயிலியம்மன்‌ கோயில்‌ தூரி (ஊஞ்சல்‌. 
1922 

அதி குயிலியம்மன்‌ கோயிலுக்கு கண்ணபாளையம்‌ 
ஊரைச்‌ சேர்ந்த வி.ரெங்கபோயன்‌ என்பவர்‌ ஊஞ்சல்‌ 
அமைத்துக்‌ கொடுத்தமை. 

1922 

ஆடி 

28 தே- 

குயி- 

லாத்த- 

ளுக்கு 


51 


ஆவணம்‌ 28, -2017 


13:5 
இடம்‌: 


காலம்‌; 
செய்தி: 


10. 
ரர. 
12, 
13. 
14. 
15. 


16. 
17. 


13:6 


52 


மேற்படி மாவட்டம்‌, கோவில்பாளையம்‌ கவைய 
காளியம்மன்‌ கோயில்‌ வளாகத்‌ தரையில்‌ கிடக்கும்‌ 
நிலைக்கால்‌ . 

7ஆம்‌ நூ: 

கவையம்புத்தூரரில்‌ இருந்த வெள்ளாளரில்‌ பிள்ளந்தைக்‌. 
குலத்தைச்‌ சேர்ந்த இராக்குதப்பெருமாள்‌ என்னும்‌ 
பிறவிக்கு நல்லார்‌ என்பவர்‌ கவையகாளியம்மை 
கோயிலுக்கு முன்மண்டபம்‌ கட்டிய்மை. 

ஷம்‌: வைகாசி 

மீ 20 உ நாலூ- 

ற்பற்று நா - 

ட்டுக்கவை- 

யம்புத்தூரி- 

ல்‌ வெள்ளா- 

ழர்‌ பிள்ளந்‌- 

தைகளில்‌ இ- 

ராக்குதப்பெ- 

ருமாள்‌ பிற- 

விக்கு நல்லா- 

ர்‌ கவையகா- 

ளியம்மை- 

கோயில்‌ முன்‌ 

மண்டபம்‌ 

கட்‌... 

21 


மேற்படி மாவட்டம்‌, அன்னூர்‌ அருகில்‌ உள்ள 
தாசபாளையம்‌ அப்பச்சிமார்‌ கோயில்‌ வாசலில்‌ உள்ள 
பலகைக்‌ கல்‌ 


ஆவணம்‌ 28, 2017 


காலம்‌: ருத்ரோத்காரி, பங்குனி- பொ.ஆ 1924, மார்ச்சு. 
செய்தி: தாசபாளையத்தைச்‌ சேர்ந்த பழநித்தேவன்‌ என்பவரது 
மகன்‌ குட்டித்தேவன்‌ என்பவர்‌ அப்பிச்சி ஆண்ட வனுக்கு 
மடப்பள்ளி கட்டிவைத்தமை. 
1. ருத்துரோகாரி வருஷ - 
2, ம்‌ பங்குனி மீ 5 தேதி 
தாசா பாளை- 
க, யத்துலே யி- 
5. ருக்கும்‌ அப்பிச்‌- 
5. சி ஆண்டவனுக்கு 
1. மேற்படி யூருலெ யிருக்கும்‌ ப- 
8. ழனித்தேவன்‌ மகன்‌ 
9.  குட்டித்தேவன்‌ 
10. தரும மடப்பள்ளி 
11. கட்டி வச்சது ௨- 


12. பயம்‌ 


13:7 
இடம்‌: திருப்பூர்‌ மாவட்டம்‌ அவிநாசி வட்டம்‌ - நடுவச்சேரி 
சிவளாபுரியம்மன்கோவில்‌ கதவில்‌ பதிக்கப்பட்ட 
பித்தளைத்‌ தகடு. 
காலம்‌: கலியுகம்‌,4993, கர வருடல்‌ பொ.ஆ.1891. ஏப்ரல்‌,13. 
செய்தி: நடுவச்சேரி செவளாபுரி அம்மனுக்கு முன்‌ கொரட்டு 
வாசல்‌ நடைமண்டபம்‌, கதவு ஆகியவற்றைக்‌ 
கருக்கம்பாளைய்த்தில்‌ இருக்கும்‌ பெரியாயிபாளையம்‌ 
சாமிசெட்டியார்‌ குமாரர்‌ நஞ்சப்ப செட்டியார்‌ 
செய்தமை. 
1. சிவமயம்‌ 
2.  செவளாபுரி அம்மன்‌ துனை 
. கலியுக சகாற்தம்‌ வருஷம்‌ 4993 செல்லாநின்ற கர வரு. சித்தி- 
4. ரை மாசம்‌ 2 தேதி சோமவாரமும்‌ மிருகசீருஷ நட்சேத்திரமும்‌ 
கூடிய சுபதிஃ 


ஆவணம்‌ 25, 2017 53 


5. த்தில்‌ நடுவச்சேரி செவளாபுரி அம்மனுக்கு முன்‌ கொரட்டுவாசல்‌ 
நடை- 

6. மண்டபமும்‌ யிந்தக்கதவும்‌ கருக்கம்பாளையத்தில்‌ யிருக்கும்‌ 
பெரியாயி- 

7. பாளையம்‌. சாமிசெட்டியாற்‌ குமாரற்‌ நஞ்சப்பசெட்டியாற்‌ 
செய்துவை- 

8. ய்த்த உபையோகம்‌ கருக்கம்பாளையம்‌ 

9. 1891 வரு, யேப்பிரல்‌ மீ 13 ௨ பெசு. நஞ்சப்ப 

10. செட்டியாற்‌ 


ஆவணம்‌ 28, 2017 


14. திருவிசநல்லூர்‌ தேவராஜ அய்யனார்‌ 
கோயில்‌ கல்‌௮வட்டு 


ஆனராஜாதஞ்சாஷர்‌ 


இடம்‌: தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, திருவிடைமருதூர்‌ வட்டம்‌, 
தேவராஜ அய்யனார்‌ கோயிலில்‌ -வடக்குப்புற 
நிலைக்கால்‌ 


காலம்‌: 11ஆம்‌ நர. 
செய்தி: இத்திருநிலைக்கால்‌ கோமாறன்‌ என்று உள்ளது. 
1. ஸ்வஸ்திஸ்ரீ 
2. இத்திரு நிலைக்‌ [கா]- 
3. ல்‌ கொமாறாய்ன்‌ 
4. . தன்‌ இந்த 


ஆவணம்‌ 28,, 2017 55 


15:1 
இடம்‌: 


காலம்‌: 
செய்தி 


ரூம்‌ 
- - 


4 இன்‌ ச ஐம்‌ 


15:2 
இடம்‌: 


காலம்‌: 
செய்‌ 


ர, 


க 


56 


15. திருவிடையார்ப்பமடி, மறமடக்கி 
கல்எடை௫கள்‌ 


பா.மாரியப்பன்‌,அரிமஎம்‌ 
புதுக்கோட்டை மாவட்டம்‌, ஆலங்குடி வட்டம்‌, 


தென்வெள்ளாற்று: வடகடையில்‌ திருவிடையார்ப்பட்டி 
சிவன்‌ கோவிலின்‌ நுழைவு வாயில்‌ வடசுவர்‌ 


41 நூ. 





: திருவிநாச்சியாருக்கு விட்ட நிலம்‌ பற்றிய செய்தி 


[யா]ண்டு பாலைக்குடை- 
யாந வேளாந்‌ 

திருவிந்‌ நாச்சியாற்‌- 

கு விட்ட நிலத்தில்‌ மு- 
தல்‌ கொ- 

ண்டு 


செய்தன 


மேற்படி மாவட்டம்‌, இருமயம்‌ வட்டம்‌, மறமடக்கி 
சிவன்‌ கோயிலில்‌ உள்ள துண்டுக்‌ கல்வெட்டு 


13 நூ. 


: ஆசிரியம்‌ கொடுத்தமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ மறம- 
டக்கி ஊர்‌ உடை- 
யார்‌ திருநெல்‌- 
வேலி உடையார்‌ 
ஆசிரியம்‌ 


ஆவணம்‌ 28, 2017 





16:2 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


58 


மேலது இடச்சுவர்‌ 

குலோத்துங்கன்‌, மூன்றாம்‌, யா, 23£பொ.ஆ..201 
இராசகெம்பீர்‌ வளநாட்டு சூரலூற்‌ கூற்றத்தில்‌ இருந்த 
இராசேந்திர சோழப்‌ பேட்டையிலுள்ள 
மதுராந்திஸ்வரமுடைய கோயிலுக்கு தேவதான 
இறையிலியாக மேற்குறித்த நாட்டிலிருந்த கொற்ற 
மங்கலத்தில்‌ பத்துவேவி நிலம்‌ அளிக்கப்பட்ட 
செய்தி, அரசனின்‌ வாய்மொழிக்கேற்ப அரசாணை 
வெளியிடப்பட்டு வரி நீக்கம்‌ செய்யப்பட்டு நிலம்‌ 
அளிக்கப்படுறெது. தற்பொழுது பேட்டைவாய்த்தலை 
என வழங்கப்பெறும்‌ இவ்வூர்‌ சோழர்‌ காலத்தில்‌ 
இராசேந்திர சோழன்‌ பேட்டை என வழங்கிய நகரமாக 
இருந்துள்ளது. கல்வெட்டில்‌ மிகுந்த பிழைகளும்‌ 
எழுத்துக்கள்‌ விடுபட்டும்‌ உள்ளன. கல்வெட்டை 
வெட்டுவதற்கு முன்‌ செவ்வண்ணம்‌ கொண்டு சுவரில்‌ 
எழுத்தறிந்தவர்‌ ஆவணத்தை எழுதிய பின்‌ எழுத்தறிவு 
தெரியாத கல்தச்சர்‌ கல்வெட்டை வெட்டியுள்ளதால்‌ 
இப்பிழைகள்‌ ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும்‌ 
இக்கல்வெட்டின்‌ இறுதியில்‌ கல்வெட்டை வெட்டிய 
தச்சரின்‌ - பெயர்‌ ஒழுங்கற்ற நிலையில்‌ 
கிறுக்கப்பட்டுள்ளதும்‌. இங்கு குறிக்கத்தக்கது. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்ரவத்திக்‌ கோனேரின்மை 
கொண்டா[ன்‌] இராசகெம்பீர வ- 

எநாட்டு சூரலூற்‌ கூற்றத்து இராசேன்திர சோழப்‌ பேட்டையில்‌ 
உடையார்‌ மதுராந்திஸ்வரமுடைய- 

மாஹேச்வர கண்காணி செவ்வாருக்கும்‌ சீகாரியம்‌ செவ்வார்க்கும்‌ 
தேவர்க்கும்‌ கோஇல்‌ 

[தா....ிள்‌ தங்களுக்கு இறுப்பதாக இன்னாட்டுக்‌ கொற்ற 
மங்கலத்திலே பதிற்று வேலி நிலம்‌ 

23வது முதல்‌ தேவதான இறையிலியாக இடக்கடவதாகச்‌ 
சொல்லி கணக்கிலும்‌ இட்டுக்‌ கொள்ளக்‌ ௧- 

டவதாக வரிக்கூறு செவ்வார்களுக்கும்‌ சொன்நோம்‌ இந்நிலம்‌ 23 
வது முதல்‌ தேவதா- 

ந இறை இலியாக கைக்கொண்டு நிவந்தஞ்‌ செலுத்தப்‌ பண்ணுக 
எழுதிநான்‌ திரும- 


ஆவணம்‌, 25, 2017 





17. தேவனூர்‌ திருநாக்ச்‌.வரமுடையார்‌ 
கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 
கோ.விஜயவேணுகோபால்‌,பாண்டிச்சேரி 
சீ. ஸ்ரீதர்‌,புதுச்சேரி 
தரமேஷ்‌,முண்டியம்பாக்கம்‌ 


தாங்கநாதன்‌,விழுப்புரம்‌ 
17:1 


இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌ மேல்மலையனூர்‌ வட்டம்‌, 
தேவனூர்‌ இருநாகீச்‌/வரமுடையார்‌ கோயில்‌, அர்த்த 
மண்டபத்தெற்குச்‌ சுவர்‌ 
காலம்‌: விக்கிரம சோழன்‌,யா.0-பொ.அ. 1128 
செய்தி; நொந்தவிளக்கு வைத்தமை. 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமாது புணர புவிமாது வளர [நாமாது]விளங்க 


2. ஜயமாது விரும்பத்‌ தன்னிரு பதமலர்‌ மன்னவர்‌ சூட மன்னிய 
[௨] 


உ. ரிமையால்‌ மணிமுடி சூடிச்‌ செங்கோல்‌ நின்று திசைதொ... 

4. ஞ்‌ செலுத்த வெங்கலி நீக்கி மெய்யறந்‌ தழைப்பக்‌ கலிங்‌[க] 
மிரியக்‌ கடர்மலை நடாத்தி வலங்கொளாழி' வரை ஊழி திரிய 
6. சுடரளவும்‌ ஒருகுடை நிழற்கீழ்‌ முக்கோக்கிழாநடிகளொடும்‌ 

8... வீற்றிரும்‌. தருளிய கோப்பரகேசரி பம்மரான சக்ரவத்திகள்‌ ஸ்ரீ 


விக்கிரம 

8. சோழ தேவற்கு யாண்டு ய 10வது ஜயங்கொண்டசோழ 
மண்டலத்து வு- 

9. த்தம சோழவளநாட்டுத்‌ தேவனூர்த்‌ திருநாகீச்வரமுடைய ஆளு- 

10. டையார்க்கு இன்னாட்டுப்‌ பல்குன்றக்‌ கோட்டத்து நெடுங்குன்ற 
நாட்டு. 

11. ர்‌ தவரப்பூண்டி இருக்கும்‌ வெள்ளாளன்‌ அண்ணங்குடையான்‌ 
நம்பி காடன்‌ ம . , . 

12. ன்‌ மிதுன நாயற்று பூர்வ பக்ஷத்து சூதுத்தியும்‌ ஆபிலையமும்‌ 

யூ 

13. ற்ற நாயற்றுக்கிழமை நாள்‌ இத்தேவர்க்கு திருந்தா விளக்கு 

ஒன்றுக்கு விட்‌- 


60 


ஆவணம்‌. 29, 2017 


14. 
15. 
16. 


17:2. 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


2, 


3 


17:3 
இடம்‌: 
காலம்‌: 
செய்தி: 


ட. எருமை உரு 10 இப்பத்தும்‌ கைக்கொண்டு திருநுந்தா விளக்கு 
ஒன்றும்‌ செலுத்தக்‌ கடவோமா ... . ஸம்மத்தித்து கைக்கொண்டோ- 


மேலதுகோயில்‌ கருவறை, தென்புற அதிட்டானக்‌ 
குமுதப்பட்டை 


இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌,யா.5 பொ.ஆ. 1138 
வரிகள்‌ சிலவற்றை கோயிலின்‌ பூசைக்கு மாற்றியமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ த்ரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ 
தேவற்க்கு யாண்டு 5 ஆவது ஜயங்கொண்டசோழ மண்டலத்து 
உத்தம சோழ வளநாடான சிங்கபுர நாட்டு தேவனூர்‌ ஆளுடையார்‌ 
திரு நாகீச்வரமுடை- 

ய நாயநார்க்குச்‌ செங்கேணி நாலாயிரவன்‌ அம்மை அப்பநான 
ராஜேந்த்ர சோழச்‌ சம்புவராயனே[ன்‌]இத்தேவர்‌ தேவதானம்‌ 
தேவனூர்‌ பெரும்பாடி காவலும்‌ சிறுபாடி காவலும்‌ வெட்டியுந்‌ 
தனியாளும்‌உள்ளிட்ட கைக்கோளர்‌ தறிக்‌ கடமை மற்றும்‌ 
இவர்கள்‌ பேரில்‌ 

சில்‌ வரிகளாலும்‌ இத்திருமடை விளாகத்திலிருக்கும்‌ வாணியர்‌ 
பேர்க்‌ கடமையும்‌ அச்சர வேர்கடமையும்‌ இந்நாயனார்க்குத்‌ 
திருவொத்தசாமத்துக்குத்‌ திருவமுதுபடிக்கும்‌ சந்தன சிதாரி திருப்‌ 
பரிசட்டங்களுக்கும்‌ விட்டு இத்தேவர்‌ கல கோலுங்‌ கணக்கும்‌ 
அளவாதபடிக்கும்‌ சந்தன சிதாரி திருப்பரிசட்டங்களுக்கும்‌ விட்‌- 
டேன்‌ செங்கேணி நாலாயிரவன்‌ அம்மை அப்பநான ராஜேந்த்ர 
சோழச்‌ சம்புவராயனேந்‌ இறக்குவான்‌ கங்கைமிடை குமரி இடைச்‌ 
செய்தான்‌ பாபம்‌ படுவான்‌ இ தும்மம்‌ ரக்ஷிப்பான்‌ ஸ்ரீபாத 
மிரண்டும்‌ என்‌ தலை மேலின இது பன்மாஹேச்‌,வர ரக்ஷை 


மேலது 
- இரண்டாங்‌ குலோத்துங்கன்‌. யா.14 - யபொ.அ.147 


விளக்கிற்கு. 4 பசு கொடுத்தமை 


61 


ஆவணம்‌ 29, 2047 


17:4 


இடம்‌: 
காலம்‌: 
செய்தி: 


i 7:5 
இடம்‌; 
காலம்‌: 
செய்தி: 


82 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவத சக்ரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ 
தேவர்க்கு யாண்டு 14 வது தே 


வனூர்‌ உடையார்‌ திருநாகீச்சுரமுடைய நாயனாக்கு மருதூர்‌ 
முருக கிழான்‌ பெருமா... 


யாந்‌ பெற்றாந்‌ செல்வனேந்‌ இந்‌ நாயநார்கு சிறுகாலை சந்தியிலே. 
னந்தா 

விளக்கு ஒன்றுக்கு விட்ட பசு ட நாலுங்‌ கொண்டு சந்திரா... 
கடவோமானோம்‌ யிக்கோயில்‌ சிவப்பிராமண நம்பி - 

யும்‌ சொக்கந்‌ அரதம்‌ பிள்ளையும்‌ . . . 


மேலது 

இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, யா.26௪ பொ.ஆ, 1159 
நாட்டுப்பிரிவு, இறைவன்‌ பெயர்‌ குறித்த 
உடைந்தகல்வெட்டு, 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபு,வனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ 
தேவற்கி யாண்டு 26 வதுசெயங்கொண்ட சோழ மண்டலத்து 
உத்தம சோழ வளனாட்டுத்‌ தேவனூ ராளுடையார்‌ திருனாகீசுர 
முடைய னாயனாற்குச்‌ சி... 


மேலது 


இரண்டாங்‌ குலோத்துங்கன்‌, 12ஆம்‌ நா. 
நிலக்கொடை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ 
தேவர்க்கு யாண்டு. ஆவது வனூர்‌ ஆளுடைய நாயநார்க்கு 
செங்கேணி நாலாயிரவந்‌ அம்மை அப்பநான நாஜேந்த்ர சோழச்‌ 
சம்புவராய- 

நேன்‌ இன்‌ நாயநர்க்கு வடபட்டியில்‌ திருமன்திர போநகப்படிக்கு 
விட்ட நிலம்‌ அரை 2 ம நில அரையேஇரண்டு மாவும்‌ 


நெடுவேளூரில்‌ நான்‌ திரித்தி விட்ட அப்பந்‌ பற்று வஞ்சி ஸதிரம்‌ 
உட்பட விட்ட 


ஆவணம்‌ 28, 2037 


3. 


4, 


17:1 
இடம்‌: 
காலம்‌; 
செய்தி: 
1. 


3. 
17:8 
இடம்‌: 


காலம்‌: 


ஆவணம்‌ 25, 2017 


நிலம்‌ 2 1/2௬ நிலம்‌. இரண்டரையும்‌ அமுதுபடிக்கு பெரும்பாடி 
காவல்‌ திறுபாடி காவல்‌. வெட்டி தனியாள்‌ உள்‌ யிட்ட காடாயமு 
விட்டேந்‌ அம்மை அப்பநான ராஜேந்த்ரே சோழசம்பு ... 


மேலது . 

இரண்டாம்‌ இராசராசன்‌,யா..10 - பொ.ஆ.1156. 
திருநொந்தாவிளக்திற்கு பசு கொடுத்தமை 

ஸ்வஸ்தி ஸ்ரீ த்ரிபுபவநச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜ தே; 
யாண்டு 10 ஆவது ஜயங்கொ - 

ண்ட சோழ மண்டலத்து உத்தம சோழ வனநாட்டுத்‌ தேவனூர்த்‌ 
திரு... க்கு ஊற்றுக்காட்டுக்கோட்டத்து 

ஊற்றுக்காட்டு வெள்ளாளந்‌ செந்தாமரைக்‌ கண்ணநாந 
சோழகோந்‌ திருநந்‌...க்கு விட்ட பசுமுப்பத்திரண்டும்‌ i 
கைக்கொண்டோம்‌ இக்கோயில்‌ தேவர்கந்மி பொற்கோயில்‌ 
நம்பியும்‌ தழுவக்‌ குழைஞ்ச பட்டநும்‌ சந்த்ராதித்தவரை இத்திரு 
நந்தா விளக்கு. செலுத்தக்‌ கடவோம்‌ பந்மாஹேச்‌;ர ரக்ஷை 


மேலது 

இரண்டாம்‌ இராசராசன்‌,யா.12 -பெர.ஆ.1/28 
இருநந்தாவிளக்கு வைத்தமை 

ஸ்வஸ்தி ஸ்ரீ த்ரிபு,ரவன சக்கவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜ தேரவற்கு 
ஆண்டு 12 ஆவது ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து உத்தம 
சோழ வள எஸாட்டுச்‌ சிங்கபுர னாட்டுத்‌ தேவனூர்த்‌ திரு 
நாகச,வரமுடைய சீ மஹாதேவற்கு இம்மண்டலத்துப்‌ பங்கள 
னாட்டுப்பிருதுவிகங்கள்‌ கூத்தாடுந்‌ தேவன்‌ வைத்த திருனந்தா 
விளக்கு, ஒன்றுக்கு விட்ட பசு 32 ருஷபம்‌ 4 ம்‌ கைக்கொண்டு 
இத்திருனந்தா விளக்கு ஒன்றும்‌ சந்த்ரராதித்தவரை செலுத்தக்‌ 
கடவோமானோ மின்னாயனார்‌ கோயிற்‌ காணியுடை - 

ய சிவப்‌ஜராஹ்மணரோம்‌ இது பந்மாஹேச்தவர ரக்ஷை 


மகாமண்டபம்‌ இடதுபுறஅதிட்டானம்‌.குமுதப்‌ படை 


இராஜாதிராஜன்‌,யா. 2பொ.ஆ.1165 
(68 


செய்தி: விளக்கிற்கு பசு 4 கொண்டமை. 
1. 


2, 


17:9 


இடம்‌: 


காலம்‌: 
செய்தி: 


64 


ஸ்வஸ்தி ஸ்ரீ த்ரிபூ,வநச்‌ சக்ரவத்திகள்‌ ஸ்ரீராஜாதிரராஜ தே;வற்கு 
யாண்டு 2 ண்டாவது உடையார்‌ திருநா- 

கீரச்வர்‌ முடையார்‌ திருமடை விளாகத்திலிருக்கு மாண்டார்‌ 
திருவெண்காடுடையா னஞ்சுண்டாநான பொ- 

ற்கோயிற்‌ பிள்ளை இன்னாயனார்க்கு சிறுகாலைச்‌ சந்திம” ம 
எரிப்பதாக வைத்த சந்தி 

விளக்கு ஒன்றுக்கு பசு 4. யின்‌ னாலுங்‌ கைக்கொண்டு 
சந்த்ராதி;$த்தவரை உபைஃயங்‌ 

கொண்டோம்‌ யிக்கோயில்‌ சிவ பிராமண நம்பி தேவப்‌ பிள்ளையு 
சொக்க ரெ.ம்‌..ப.... 

ளைய்‌ யிவ்விருவோம்‌ யிது பன்மாஹேசுர ரக்ஷை சொக்கந்‌ 
அனந்தம்‌ பிள்ளையும்‌ 


மேலது, தெற்குச்‌ சுவர்‌,குமூதப்‌ படை 

மூன்றாம்‌ குலோத்துங்கள்‌,யா..18 “பெர... 1196 
திருப்பலிக்கு 200 காசு கொடுத்தமை 

ஸ்வஸ்தி ஸ்ரீ திர்புவனச்‌ சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ 
முடித்‌ தலையுங்‌ கொண்டருளிய ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்கு 
யாண்டு பதின்‌ எட்டாவது. கங்கை கொண்ட சோழபுரத்துப்‌ புறப்‌ 
படை வீட்டுப்‌ பெருந்தனத்து மலையாண்‌ படை வீட்டில்‌ இருக்கும்‌ 
வியாபாரி கண்‌ உடையாந்‌ உய்ய வந்தான்‌ பாண்‌- 

டியனுய றாஃ[ப]டை வீட்டில்‌ இருக்கும்‌ வியாபாரி பையூர்‌ கிழவ 
நித்தாநந்தனும்‌ நாப்ப விருவோமும்‌ ஜயங்கொண்ட சோழ 
மண்டலத்து உத்தமசோழ வளநாட்டு தேவனூருடையார்‌ 
திருநாகீசிரமுடையா நாயனார்க்கு திருப்பிலிக்‌ கூடத்துக்கு சீ 
பண்டாரத்தில்‌ குடுத்த காசு இருநூறும்‌ சீ பண்டாரத்தார்‌ 
கைக்கொண்டு இக்காசில்‌ பொ- 
லிசை கொண்டு ஆண்டு .....ர்‌ இத்‌ திரூப்பிலிக்‌ கூடம்‌ அழிவு 
சோரக்‌ கடவோமாக 

சம்மத....இ...ங்க.... பதும்‌ ஃயரத்தேய்‌. யிட்டு இத்திருப்‌ 
பிலிக்கூடம்‌ ஆண்டுவரை அழிவு சோரக்‌ கடவோம்‌ இக்கோயில்‌ 


தானத்தாரோ... இப்படி சம்மதித்தோ.... இந்தக்‌. கல வட்‌ 
த்‌ு சம்மதித்தோ....இந்தக்‌. கல்வெட்டினபடி 


ஆவணம்‌ 26, 2017 


17:10 
இடம்‌: 


காலம்‌: 


2. 


4. 


10 


11, 


12, 


பிலிக்‌ கூடம்‌ .ச்சயித்து செய்விப்பான்‌ திருவடிமலர்‌ இரண்டும்‌ 
தலை மேலே, 


மேலது,மகாமண்டபம்‌, நுழை வாயில்‌, வலது புறச்‌ சுவர்‌ 


இரண்டாம்‌ மாறவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌,யா.18 
பொ.ஆ. 1290 


: நாட்டவர்‌ மற்றும்‌ பலர்‌ கூடி இருப்பணிக்கு கொடை 


அளித்தமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திருவாய்க்‌ கேழ்வி முன்னாகக்‌ கோச்சட பன்மரான 
திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌. ஸ்ரீ சுந்‌- 
தர பாண்டிய தேவற்கு யாண்டு 13 வது மகர நாயற்று அமா 
பக்ஷத்து ஏகாதசியும்‌ திங்கள்‌ கிழமையும்‌ 
மூலமும்‌ பெற்ற நாள்‌ ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து 
பல்குன்றக்‌ கோட்டத்து அண்ணமங்‌- 
கல. பற்று நாடவரும்‌ அகம்படியாரும்‌ கைய்க்கோள முதலிகளும்‌ 
பள்‌ நாடவரும்‌ ப- 
ள்‌ முதலிகளும்‌ தென்னாற்றூர்‌ நாட்டு மேலைச்‌ சேரியில்‌ சித்திர 
மேழித்‌ தேசி நா- 
யகன்‌ பறியன்‌ புளி அடியில்‌ நிறைவற நிறைந்து குறைவறக்‌ கூடி 
இம்மண்டலத்து இ- 
க கோட்டத்து தேவனூர்‌ உடையார்‌ திருநாகீ$சுரமுடைய 
நாயனார்க்கு திருப்‌- 
படி நிமந்தத்துக்கும்‌ திருப்பணிக்கும்‌ திரு நாளுக்கும்‌ தேவதானமாக 
விட்ட 
இம்‌ மண்டலத்து இக்‌ கோட்டத்து சிந்தவன புத்தேரி. நாற்பாற்‌ 
கெல்லைக்‌ கு- 
ட்பட்ட நன்சை நிலமும்‌ புன்செய்‌ நிலமும்‌ நத்தமும்‌ ஏரியும்‌ ஏரி 
வா- 
ய்ப்‌ புறவடையும்‌ மேனோக்கின மரமும்‌ கீணோக்கின கிணறும்‌ 
புறக்கல- 
னையும்‌ தறி இறையும்‌ வாணியக்‌ குடி இருந்து பரிமாறுவார்‌ 
செக்குக்‌ கடமை தறி இறை 

65 


ஆவணம்‌ 28, 2017 


13. தட்டார்‌ பாட்டம்‌ இனவரி ஏரி மீன்‌ பாட்டம்‌ மாவடை மரவடை 


14, 
15. 


16. 


17:11 
இடம்‌: 


காலம்‌; 


செய்தி: 
ர்‌ 


66 


மற்றும்‌ எப்பேற்ப- 

ட்ட ௬கப்‌ பார்த்திகளும்‌ இன்னாயனார்க்கு அனைத்தாயங்க... 
அடங்கலி- 

றையிலியாக விட்டோம்‌ இப்படிக்கு சந்த்‌$ராதித்தவரை செல்வதாக 
இன்னாயனார்‌ கோயிலிலே கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி- 

க்‌ கொள்வதாகச்‌ சொன்னோம்‌ அண்ணமங்கலப்‌ பற்று நாடவரும்‌ 
அகம்படியரும்‌ அகம்படி முதலிகளும்‌ பள்‌ நாடவரும்‌ பள்‌ 
முதலிக... 


மேலது,அர்த்த மண்டபம்‌,தெற்கு அதிட்டானம்‌,குமுதப்‌ 
படை 


இரண்டாம்‌ மாறவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌, யா.18- 
பொ.ஆ.1295 
திருவீதி நாச்சியாரை எழுந்தருளிவித்தமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திருபுவனச்‌ .சக்கரவத்திகள்‌ ஸ்ரீசுந்தர பாண்டிய 
தேவற்கு யாண்டு 18 வது உடையார்‌ திரு நாகீசுரமுடைய 
நாயனாற்கு உத்ஸ்ஸவ எழுந்தருளுகிற நாயசுற்கு திருவீ- 

தி நாச்சியாரை எழுந்தருளப்‌ பண்ணி அறமளந்த நாச்சியார்‌ 
என்று திருநாமம்‌ சூத்தி திரு ப்ரதிஷ்டை பண்ணி 
திருக்கல்லியாணமும்‌ பண்ணி குடுத்தேன்‌ இவ்வூற்‌ தேவரடியாரில்‌ 
திருநிலை 


யழகியார்‌ மகன்‌ பல்லவநேன்‌ இது ஸ்ரீ மாஹேச்‌,வர' ரக்ஷை ௨ 


மேலது, ம்காமண்டபம்‌,தெற்குச்‌ சுவர்‌ 


சம்புவராயர்‌-இராசநாராயணசம்புவராயர்‌, 
யா.-பொ.ஆ, 1341 


பாதவராயருக்கு பழைய மடப்புற உரிமைகளை கோயில்‌ 
இருப்பணிக்காக அளித்தமை 


[ஸ்வஸ்தி ஸ்ரீ சகலலோகக்‌ சக்கரவத்திகள்‌ உதாரகுண ராமன்‌ 
[இரா]ஜ நாராயண சம்புவரா- 


ஆவணம்‌ 28, 2017 


5, 


7 


8. 


9. 

10, 
11. 
12. 
13. 
14. 
15. 
16 
17. 
18. 
19. 


17:13 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


ஆவணம்‌ 28, 2017 


யற்கு யாண்டு 4 வது தேவனூர்‌ உடையார்‌ திரு நாகீ;ச்டவர 
முடையி னயி,கோயிலுக்கு இவ்வூரில்தே 


வரடியாரில்‌ ஆத்தாணாச்சியார்‌ மகன்‌ அடியாற்கு நல்லாண்‌ 
யாதவன்‌ இக்கோயிலுக்கு மு- 

ன்பு உள்ள மரியாதி.ழிய திருநடை மாளிகை திருவரங்கு 
பண்ணுகையாலும்‌ சன்னதி திருவீதி தி- 

றந்து தெருவி....கெ...லும்‌...ஞ்சணைக்குளம்‌ வெட்டுகையாலும்‌ 
இக்கோயில்‌ முன்னாள்‌ ...ணிக்கு... 


யாய்க்‌ கிடந்த திருப்பணிக்குறை தீருகை ஆகையாலும்‌ 
இன்னாயினார்‌ திருநாமத்துக்‌ காணி ஆன இந்த தேவனூரில்‌ எல்‌- 
லைக்குள்ளே ஏந்தலும்வெட்டி ஏந்தல்‌ கீழே நிலமுந்‌ 
திருத்துகையாலும்‌ இன்னாயினாற்கும்‌ ஊற்கும்‌ வேண்டும்‌ நன்‌ - 
மைகள்‌ செகையாலும்‌ இவர்‌ வெட்டின ஏந்தலும்‌ திருத்தின 
நிலமும்‌ இவற்கு தனிக்‌ காணி ஆட்சிஆகவும்‌ ஏந்தல்‌ கீழே 
இவ....லே குடுத்தன யாதவ - 

ராய...நஞ்‌ செறுவும்‌ குண்டி - 

லும்‌ [நாட்டனவு] கோலாலே குழி 

ஆயிர[மு]ம்‌ இவற்குத்‌ திருப்பணி 

ஆண்‌...க இவற்கு மடப்புறமா - 

க ஸர்வ மானியமாகச்‌ சந்திராதித்த - 

வரையாக நடத்திக்‌ கொள்ளுமென்று தா - 

னத்தாரும்‌ ஊராரும்‌ [முந்‌]குடுத்த ஓலைப்ப[டி]- 

யே நாமும்‌ யாதவராயற்கு குடுத்துக்‌ 

கல்லு வெட்டிக்‌ கொள்ளவும்‌ சொன்‌ - 

னோம்‌ இப்படிச்‌ செய்வதே. 


மேலது 

சம்புவராயர்‌, இராசநாராயணச்‌ சம்புவராயர்‌, 
யா. பொ.ஆ. 1348 

திருப்பணியில்‌ இறந்த கல்தச்சரின்‌ குடும்பத்திற்கு நிலம்‌ 
கொடுத்தமை 

67 | 


3 


17:14 
இடம்‌: 


காலம்‌: 


68 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சகலலோகச்‌ சக்கரவத்திகள்‌ இராசநாராயண 
சம்புவராயற்கு யாண்டு 11 ஆவது தேவனூர்‌ உடையார்‌ திரு நாகீ- 
சுரமுடைய நாயனார்‌ திருமண்டபத்தில்‌ சீ மாயேச்‌தவரர்க்கும்‌ 
தானத்தாரும்‌ பட்டர்களும்‌ கைக்கோளர்‌ கைக்கோள முதலிகளும்‌ 
நிறைவற நிறைந்து குறைவற கூடி இருந்து இக்கோயில்‌ 
திருப்பணி செய்கிற ஆலாலசுந்தர ஆசாரி முன்பே மண்டபத்துக்கு 
கல்லு எறடுகை- 

யில்‌ திருமுன்பேயாக கல்லு விழுந்து சாகைமில்‌ இவன்‌ மகன்‌ 
ஆளவந்தானுக்கு ஆலாலசுந்தர ஆசாரி என்று பேரும்‌ குடுத்து 
இவன்‌ தமையன்‌ மருதாண்‌- 

டைக்கு நாவிலங்காத ஆசாரி என்று பேரும்‌ குடுத்து இன்னார்‌ 
திருநாமத்துக்‌ காணியிலே இவர்களுக்கு. காணியாக விட்ட 
வடக்குத்‌ தெ- 

ரூவில்‌ குளந்தை மனைக்கு கிழக்கு கருமானர்‌ மனைக்கு மேற்க்கு 
உட்பட்ட மனையும்‌ மனைப்‌, படப்பையும்‌ வட கழனியில்‌ ஏழு 
குட்டத்தம- 

பில்‌ ஆத்தி வட்டம்‌ உட்பட்ட நிலத்திலே இருநூறு குழியும்‌ 
புன்செயிலே இருநூறு குழியும்‌ முதலடங்க இறையிலி ஆக 
இன்னாள்‌ முதல்‌ சந்திரா- 

தித்தவரையும்‌ செய்வதாகக்‌ குடுத்தோம்‌ இப்படி செய்வதே . , , 


மேலது,மகாமண்டபம்‌,மேற்குச்‌ சுவர்‌ 


சம்புவராயர்‌-இராசநாராயணச்‌ சம்புவராயர்‌,யா.1௪ 
-பொ.ஆ.1857 


: கோயிலுக்கு சறுவமானிய இறையிலி அளித்தமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சகலலோகச்‌ சக்கிரவத்திகள்‌ இராஜநாராயண 
சம்பூராயர்க்கு யாண்‌ 


டு 14 வது தேவனூர்‌ உடையார்‌ திரு நாகீச்சுரமுடைய நாயனாற்கு 
இவ்வூரில்‌ கைக்கோளர்‌ 


பேரால்‌ நூலாயம்‌ ஆட்டைச்‌ சம்மாதம்‌ வாணியர்‌ பேரால்‌ நூலாயம்‌ 
ஆட்டைச்‌ சம்மாத. - 

ம்‌ செக்கு கடமை பேற்க்‌ கடமை ஆயம்‌ மற்றும்‌ புறக்குடி பேற்‌ 
கடமை ஆயம்‌ ஆட்டைச்‌ சம்மாத - 


ஆவணம்‌ 28, 2037 


5. 


17:15 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


2 அத்‌ 


17:16 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


7. 
8 
9. 
10, 
11. 


ம்‌ உப்பட இந்நாயினாற்கு சறுவ மானிய இறையிலி ஆக 
சந்திறாதித்தவரையும்‌ நடக்க கல்லி- 


லும்‌ வெட்டி கொள்ள சொல்லி குடுத்தோம்‌, 


மேலது, அலங்கார மண்டபம்‌, வலதுபுறம்‌, தெற்குச்‌ சுவர்‌ 


சம்புவராயர்‌-இராசநாராயண்ச்‌ சம்புவராயர்‌, 
யா...ஈபோ.அ.1959 


உடைந்துள்ளது. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ சகலலோக சக்கிறவத்திகள்‌ ஸ்ரீ இரா[சநா] 
ராயணன்‌ சம்பூராயற்கு யாண்டு 16 வ [து 8] 
தவனூருடையார்‌ திருநாகீசுரமுடையார்‌ 

ரடியாரில்‌ ஆசிரியந்‌ கர்த்தரான ஃை 


மேலது 

விசயநகர, வீர புக்கண்ண உடையார்‌, சகம்‌ 1827, 
பார்த்திப, தசமி,ஞாயிற்றுக்‌ இழமை-பொ.ஆ./ச405 
நிலக்கொடை... 

ஸ்வஸ்தி ஸ்ரீ மஹாமண்டலீச்‌,வ... 

ஹரிராய விபாடன்‌ பாஷை... 

புவ ராயர கண்டன்‌ ஸ்ரீ வீர 

க்கண உடையாற்கு சகாத்தம்‌ 

து முன்னூற்று இருபத்து எழி... 

நின்ற பாத்திப வருஷம்‌ காந... 

தசமியும்‌ ஞாயிற்றுக்‌ கிழமையும்‌. ஜெயங்‌- 

கொண்ட சோழ மண்ட- 

லத்து சிங்கபுர நாட்டு அண்ண... 

யார்‌ திருநாகீசுரமுடைய நாயினா... 

ரரும்‌ ஸ்ரீருத்திரரும்‌ ஊரவரும்‌ மன... 

69 


ஆவணம்‌ 28, 2017 


12. 
13. 
14. 
15. 
16. 


17:17 
இடம்‌: 


காலம்‌: 


10, 
11. 
12 
13, 
14, 
15. 
16. 
17. 
18. 
19, 


To 


மாள்‌ திரு ஓலக்க மண்டபத்தில்‌ நிறைவ- 
ற நிறைந்து இவூரில்‌ கைக்கோளரில்‌... 
கைக்கோளர்‌ நமச்சிவாயர்‌ தேவர்‌... 

ண்டு முன்னூறு பணம்‌. இட்டு ஏரி . . . , 
த ஏந்தலிலே சறுவ மானிய இறையிலி 


மேலது 


விசயநகர மல்லிகார்ச்சன தேன மகாராயர்சகம்‌ 
1333,விஷூ,ஆவண,3 பொ.ஆ. 


: கோயில்‌ திருநளுக்கு கொடை கொடுத்தமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ மன்‌ மகாமண்ட 

லீச், வரன்‌ அரிய இராய விபா 

உயாஷைக்கு தப்பு இராய- 

ர கண்டன்‌ துலுக்க 

தள விபாடன்‌ பூறுவ 

தெக்ஷிண பச்சிம உத்‌- 

தர சது சமுத்திராபதி எம்‌ 

மண்டலமு கொண்ட 

இராசாதிரா௪ இராய பரமேசுரன்‌ கெ௪ வேட்‌- 

டை கண்டருளிய தேவராயற்‌ குமாரற்‌ ஸ்ரீ வீர 

பிறதாப மலுகாற்சின தேவ மகா இராய 

பிறிதிவி இராச்சியம்‌ பண்ணி அருளா நின்ற சகா- 

தம்‌ 1333 மேல்‌ செல்லா நின்ற 

விஷூ வருஷம்‌ ஆவணி மீ 3 உ ஸ்ரீமன்‌ மகா மண்டலே- 
சுர கோடைய இராய நிருப்‌ நாராயணா இராய உலிஇரா- 
கண்ட பேருண்ட உலிய இராமைய தேவ மகா இராசா தேவ- 
னூர்‌ ஆள்‌ உடையார்‌ திரு நாகீகரமுடைய நாயனார்‌ 
ஹீபண்டாரத்துக்கு உதக பூறுவ தந்ம சாதநம்‌ பண்‌- 

ணி குடுத்தபடி நம்முடைய நாயக்கத்திற்‌ சீர்மையா 


ஆவணம்‌ 28, 2017 


20. 
21. 
22, 
23. 
24, 
25, 


26. 


27. 


17:18 
இடம்‌; 


காலம்‌: 


செய்தி: 


3 


மே ஏ இ னு 
பு ச ்‌்‌ ய்‌ 


ன அண்ணாமங்கலப்‌ பற்று வாழைப்பழவன்‌ தாங்‌- 

கல்‌ கிறாமம்‌: ஒன்றும்‌ உடையவக்கு அங்கரங்‌- 

௧ போகத்துக்கும்‌ திருநாள்‌ திருப்பணிக்கும்‌. இ- 

ற்றை நாள்‌ துவாதெசி புண்ணிய காலத்திலே 

தாரா பூறுவமாக குடுகையில்‌ இந்த கிறாமத்து- 

க்கு சீர்மையும்‌ கல்லு வெட்டி இ நில உண்டென சகலாதாயமும்‌ 
ஸ்ரீபண்டாரத்தாரே கொ- 

ள்ள தக்கிதாக சறுவ மானியமாக சந்திறாதித்தவரையும்‌ நடக்க 
கடவது ஆகவும்‌ இதுக்கு 

அகுதம்‌ பண்ணினவர்கள்‌ கெங்கையில்‌ காராம்‌ பசுவை கொன்ற 
பாவத்திலே போக கடவர்கள்‌ ஆக 


மேலது 

விசயநகர, மல்லிகார்ச்சன தேவ மகாராயர்‌,சகம்‌ 1383, 
விஷா,13,சிம்மக பொ.ஆ. 1461 

தேவரடியாருக்கு நிலக்கொடை கொடுத்தமை.உட்டு 
வளி என்பது கன்னட ஹுட்டு வளி என்பதன்‌ தமிழ்‌ 
வடிவமாகும்‌. கன்னட அரசர்‌ ஆட்சியின்‌ காரணமாக 
இவ்வழக்கு வந்துள்ளது. 

சுதப,முஸ்து ஸ்வஸ்தி ஸ்ரீமந்‌ மஹா மண்டலேச்‌,வரந்‌ ஹரிராய 
விபாடன்‌ பாஷைக்கு தப்புவ இராயர ௧... 

கண்ட ....வராய..ண்டன்‌ ந்தராய காற்த்திஏலர்‌ துலுக்க தள 
விபாடன்‌ கண்ட நாடு கொ- 

ண்டு ....றுவ தெக்ஷிண பச்சிம உத்தர சது சமுத்திராதிபதி. எம்‌ 
மண்ட - 

லமு கொண்ட இராசாதி...இராய பரமேசுரன்‌ கெச வேட்டை 
கண்டருளிய தேவராய குமாரரான வீரப்‌- 

பிறதாப மல்லிகார்ஜுன தே- 

வ மஹாராயர்‌ ப்ருதிவி ரா- 

ஜ்யம்‌ பண்ணி அருளா நின்‌- 

ற சகாப்தம்‌. 1383 


71 


ஆவணம்‌ 28, 2017 


72 


9. 

10. 
11. 
12. 
13 
14. 
15, 
16. 
17. 
18. 
19, 
20, 
21. 
22. 
23. 
24. 
2. 
26, 
2. 
28. 
2 
30, 
31. 
32. 
33, 
34, 
35. 
36. 
37. 
38. 


மேல்‌ செல்லா நின்ற 

விஷ வருஷத்து 13 ஸிம்ஹ 

நாயற்று முதல்‌ அண்ணமங்‌- 

கலப்‌ பற்று தேவனூர்‌ ஆண்ட- 

திஃமதலிலே ஸ்ரீமன்‌: மகா 

மண்டலேசுர மேதினி மீசுர கண்‌- 

ட கட்டாரி சாளுவ நாரசிங்‌- 

கய மகா ஆதிகள்‌ தெண்‌- 

டன்‌ பண்ணிக்‌ குடுத்த தன்மா- 

தனம்‌ தேவனூர்‌ தேவடிஆரில்‌ 

பூப்பண மாணிக்கம்‌ 

தேவனூர்‌ ஆண்டார்‌ 

இவ்வூரு கிறாமம்‌ குடுத்தால்‌ 

தன்‌ காணி ஆட்சியாகப்‌ பண்‌- 

ணிக்‌ கொண்டு நாயினார்‌ கோ- 

யில்‌ திருப்பணி என்றென்று 

ம்‌. நடத்திக்‌ கொண்டு வருகிறே- 

ன்‌. என்று சொல்லுகையில்‌ இ- 

ந்த மார்கழி மாதம்‌ மாதப்‌ பிறப்பு பு 

ண்ணிய காலத்திலே தாராபூறுவமா குடுத்த- 

து படை வீட்டு இராச்சியம்‌ அண்ணமங்‌- 

கலப்‌ பற்றில்‌ புத்தேந்தல்‌ கிறாமம்‌ ஒன்‌- 

றுக்கு குள ப்ரமாணம்பொன்‌ பத்து - 

க்கு உட்டு வளி பொன்‌ அஞ்சு இந்தக்‌ குளப்‌ பிற- 
மாணம்‌ பொன்‌ பத்துக்கு உட்டு வளி பொன்‌ 
பொன்‌ அஞ்சும்‌ அண்ணமங்கலப்பற்றுப்‌ புத்தேந்‌- 
தல்‌ க்ரறாமம்‌ தேவனூர்‌ ஆண்டார்‌ திருநாகீரகர- 
முடைய நாயனாற்க்குத்‌ தாரா பூர்வம்‌ ஆக கு- 
டுத்தோம்‌ ஆனபடிஆலே இந்தக்‌ கிறாமத்துக்கு 
செல்லும்‌ சது சீர்மைமிலுள்ள நஞ்சை புஞ்‌- 


ஆவணம்‌ 28, 2037 


39, 


40, 


41. 
42, 
43. 


44. 


45. 


17:19 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


ஜ்‌ கூன்‌ 19 


ஆவணம்‌ 28, 2017 


சை முதலானதும்‌ நிதி நிகேஷேப ஜல பாஷண ஆகாமி போகசிகரம்‌ 
அட்ட போகமும்‌ சமதை ஆதாயமும்‌ உள்பட தாரா பூறுவம்‌ ஆக 
குடுதோம்‌ ஆனபடிஆலே இந்த கிறாமத்தில்‌ உண்டான பொன்‌ 
வற்கம்‌ நெல்‌ வற்கம்‌. பூப்பண மாணிக்கம்‌ கண்டு கொண்டு 
தேவனூர்‌ ஆண்டார்க்கு திருப்பணி காரியம்‌ சந்திறாத்த வரை 
ஆக நடத்த கடவன்னா சவும்‌,..கிறாமம்‌ புத்தேந்தல்‌ குடி நீங்கா 
தேவதானமாக பயிர்‌ செய்து கொள்ள- 

கடவன்னாகவும்‌ இந்த புத்தேந்தலிலே பூப்பண மாணிக்கத்துக்கு 
மடப்புறமாக நாட்டளவு கோலாலே நன்செயிலே. ஆயிரங்‌ சுழியும்‌ 
புன்செயிலே ஆயிரங்‌ குழியும்‌ பெரிய சோழனில்‌ கிணறு ஒன்றும்‌ 
மனை .ஒன்றும்‌ சறுவ மானியமாக நடக்க. கடவது ஆகவும்‌ இந்த 
தந்மத்துக்கு அகுதம்‌ பண்ணினவர்கள்‌ கெங்கை கரையிலே 
காராம்‌ பசுவை கொன்ற பாவத்திலே போக கடவர்கள்‌ ஆகவும்‌ 
இ- 

ப்படிக்கு இவை ஆற்றுழான்‌ உடையான்‌ எழுத்து இப்படிக்கு இ 
சோழப்‌ பல்லவரையன்‌ எழுத்து இப்படிக்கு இவை வீர நுளம்ப 

ட்டு வேணாதரையன்‌ எழுத்து இப்படிக்கு பணை கிழான்‌..ய.. 
எழுத்து 

தன்மைக்கு இவை வீற்றிருந்தான்‌ எழுத்து இப்படிக்கு பண..ட்டு 
ப்ர... 

அபிமான பூசன வேளான்‌ எழு.. இப்படிக்கு இவை பள்ளிகட்டு 
வேளான்‌ எஃபட்ட ௧ஃ 


மேலது 

விசயநகர, விருப்பண்ண உடையார்‌, தாது, ஆனி மாதம்‌ 
10 -14நூ 

குடிநீங்கா தேவதானமாக அளித்தமை 

ஸ்வஸ்தி ஸ்ரீ மன்‌ மஹா மண்டலேச்‌;வரந்‌ 

பாஷைக்குத்‌ தப்புவ ராயர கண்டன்‌ ஹரியண உ- 

டையார்‌ குமரர்‌ ஸ்ரீ விருப்பண உடையர்க்கு செல்‌ - 

லா நின்ற தாது ஸம்வத்ஸரத்து ஆனி மாதம்‌ பத்தாந்‌ 

தியதி தேவனூருடையார்‌ திருநாகீதச்‌,வர முடைய நாயி - 


73| 


18. 
14. 
15. 


17:20 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


6. 
7 


74 


னார்‌ கோயிலில்‌ ஸ்ரீ மாஹேச்‌,வரரும்‌ தானத்தாரும்‌ கைக்‌ - 
கோளரும்‌ கைக்கோள முதலிகளும்‌ மன்னரை முடி சூட்டும்‌ 
பெருமாள்‌ திருவோலக்க மண்டபத்தில்‌ 

நிறைவற நிறைந்து குறைவற கூடி இருந்து தான 


.. கடையீடு குடுத்தபடி தோவொள நாச்சியார்‌ தேவ - 
... தானம்‌. அனாதி புலைத்தலையாய்க்‌ கிடக்கையில்‌ அப்ப நாயன்‌ 
.. தென்னவதரையர்‌ சிங்கரசன்‌ ஏந்தல்‌ என்று ஏரியும்‌ 


வெட்டி நிலமுந்‌ திருத்திக்‌ கிணறும்‌ வெட்டி கடமையும்‌ இறு - 
த்துக்‌ கொள்ள நஞ்சை புஞ்சை நாற்பாற்‌ கெல்லையும்‌ 
தென்னவதரையற்கு குடி நீங்காத்‌ தேவதானம்‌. ஆக குடுத்தோம்‌ 
சந்திறாதித்த வரையும்‌ செ... 


மேலது 

விசயநகர, விருப்பண்ண உடையார்‌, சகம்‌ 1821 விபவ: , 
கற்கடக,அமர பக்ஷம்‌, நவமி, அசுபதி-பொ.ஆ 899 
பெரும்‌ கரையாருக்கு குடிநீங்கா தேவதானம்‌ அளித்தமை 


ஹீமன்‌ மகாமண்டலீசர....விபாடன்‌ பாஷைக்கு தப்புவ ராயர 
கண்டன்‌ 


அரியண உடையர்‌ குமரன்‌ விருப்பண்ண உடையர்க்கு செல்லா 
நின்ற சகாத்தம்‌ ஆ- 

யிரத்து முன்னூற்று இருபத்து ஒன்றின்‌ மேற்‌ செல்லா நின்ற 
விபவ வருஷத்து 


கற்கடக நாயற்று அமர பக்ஷத்து நவமியும்‌ அசுபதியும்‌ பெற்ற 
நாள்‌ அண்‌- 


ண மங்கலப்‌ பற்று தேவனூர்‌ உடையார்‌ திரு நாகீசுரமுடைய்‌ 
நயினார்க்கு திருநா[ம]- 


த்துக்‌ காணி ஆக குடுத்த இப்பற்று வளத்தியில்‌... 


வஞ்சி விளாகத்து ஏரிக்கு மேற்கு தென்பாற்‌ கெல்லை களஃகு 
வடக்கு மேல்‌- 


பாற்‌ கெல்லை எறகு கொல்லை ஆலுக்கு கிழக்கு வடபாற்‌ 
கெல்லை தேவனூ ரெல்‌- 


ஆவணம்‌ 28, 2017 


10. 


11. 


12 


ப) 


13 


14. 


15. 


17:21 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


4, 


5. 


லைக்கு. தெற்கு உட்பட்ட நிலம்‌ தேவனூரில்‌ இலாதவள... 
சிவலிங்க 'பெரும்‌ 

கரையாளர்க்கு குடி. நீங்கா தேவதானமாக  சன்திராதித்தவரையும்‌ 
உழுது கடமை 

இறுத்து கொள்ள நாயினார்‌ திருநாகீகர முடைய நாமி[னா]ர்க்கு 
தி[ருநாம]த்துக்‌ காணி ஆக குடுத்‌- 

தோம்‌ வளத்தியில்‌ பனை கிழார்களோம்‌ இவை குகுல ராய[ந்‌௭] 
முத்து இவை வாணாதராயர்‌ எழுத்து 

இவை பழந்தீப ராயர்‌ எழுத்து இவை நிகரிலி சோழப்‌ பல்லவரையர்‌ 
எழுத்து 

இவை தொண்டைமானார்‌ எழுத்து இப்படிக்கு ஊர்க்‌ கணக்கு 
னோ... 

ந்த ராய சோழ பிரமாதி ராயன்‌ எழுத்து 


G மலது 


விசயநகர, விருப்பண்ண உடையார்‌, சகம்‌ 1321; ப்ரமாதி 
= பொ.ஆ. 1899 

நிலக்கொடை 

ல்‌ ஹரிராய விபாட பாஷைக்கு, தப்புவ ராயர்‌ கண்டன்‌ சதுற்‌ 
சமுத்திராதிபதி ஸ்ரீ ஹரியணஉடையர்‌ குமார்‌ ஸ்ரீ வீர 
விருப்பண்ண 

உடையாற்கு செல்லா நின்ற சகாப்தம்‌ 1321 மேல்‌ செல்லா 
நின்ற ப்ரமாதி வருஷம்‌ முதல்‌ உடையார்‌ திருமேனிக்கு நன்றாக 
அண்ணம- 

ங்கல்‌ பற்று தேவனூருடையார்‌ திருநாகீகரமுடைய நாயினாற்கு 
சமத்தன்‌ ஏந்தல்‌ நத்தமும்‌ ஏரியும்‌ காசாய வற்சங்களும்‌ நூலாயமும்‌ 
நா 

ஞ்சை புஞ்சையும்‌ நாற்ப்பாற்‌ 
சந்த்ராதிரத்த வரையும்‌ செல்ல ஸர்வ மாந்ய 
குடுத்தேன்‌ இந்‌- 

தற்மத்துக்கு எவன்‌ அகுதம்‌ பண்ணினவன்‌ குரா! 
பாவம்‌ கொள்வர்‌ 


கெல்லையும்‌ ஏரி வாறவடையும்‌ 
இறையிலி யாக 


ற்‌ பசு கொன்றான்‌ 


75 


ஆவணம்‌ 29, 2017 


17:22 
இடம்‌: 
காலம்‌: 
செய்தி; 


1123 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


17:24 


காலம்‌: 


16 


மேலது 

விசயநகர, கம்பணர்‌, விசுவாசு, தை;22-/4ஆம்‌ நூ. 
நிலக்கொடை 

விசுவாவருஷம்‌ தைமாதம்‌ இருபத்து அஞ்சாந்‌ தியதி நாள்‌ 
ஸ்ரீமது மனு மகா மண்டலிகன்‌ வீர பொக்கண உடையர்‌ குமரர்‌ 
கம்பணர்‌ 

தேவனூர்‌ உடையார்‌ திரு நாகீசுரமுடைய நாயினார்‌ கோயிலில்‌ 
தேவரடியாரி[ல்‌] 


ஆசிரியங்‌ காத்தார்‌ மன்னரை முடி சூட்டும்‌ பெருமாள்‌ 
இன்னாயினாக்கு திருவோலக்க 

மண்டபம்‌ பண்ணுகையால்லே அண்ண மங்கலப்‌ பற்றில்‌ 
சமத்தன்‌ ஏந்தல்விலே நாட்ட- 

ளவு கோல்லால்‌ இரண்டாயிரம்‌ குழி மல்லிநாதன்‌ கிணரு சூழ 
கட்டளை சேர மடப்புறம்மாகச்‌ சறுவமானி- 


ய இறையிலியாக சந்திராதித்தவரையும்‌ செல்ல கல்லு வெட்டி 
குடுத்‌... 


மேலது, மகா மண்டபம்‌, மேற்குச்‌ சுவர்‌, குமுதப்‌ பட்டை 


விசயநகர, சாளுவ நரசிங்க ராசாவின்‌ காரிய கர்த்தர்‌ 
சொக்க நயினார்‌,-16ஆம்‌ நூ. 


நிலக்கொடை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ மன்‌ மகா மண்டலீசுரன்‌ மேதினி மீசூர கண்ட 
கட்டாரி சாளுவ னரசிங்க ராசாவின்காரியத்துக்கு கடைவரு 


ரான சொக்க நயனாற்‌ தம்மமாக பழம்பூண்டியில்‌ குழி 7 
கழனியிலே பறையன்‌ தாங்கல்‌ கழநியிலே குழி விட்டது 


மேலது 
சோபஇருது,சித்துரை, 45 [8ஆம்‌ நூ: 


ஆவணம்‌ 28, 2017 


செய்தி: இளைய நாயனாரை எழுந்தருளுவித்தமை 


1. 


4, 


சோபகிருது வருஷம்‌, சித்திரைமீ; 15 ௨ தேவனூர்‌ தானத்தாரும்‌ 
கைய்கோள முதலியளும்‌ தேவனூராண்ட தம்பிரானார்‌ 
நாவிலூறு பிள்ளையார்‌ யினைய நயனாரில்லை யென்று 
குருக்களும்‌ சொல்லுகையில்‌ தம்பிரானார்‌ திருவிளத்தினா 

நாம்‌ எழுந்தருளப்‌ பண்ணுகையில்‌ திங்கள்‌ திவசம்‌ திருநாளுக்கு 
கூட. எழுந்தருளப்‌ பண்ண கடவோமாகவும்‌ எழுந்த 

பண்ணாம லிருந்தால்‌. ஸ்ரீ பண்டாரத்துக்கு பன்னிரண்டு [பொ] 
ன்‌ குடுக்‌[க]கடைவோ மாகவும்‌. உ 


ஆவணம்‌ 28, 2017 FF 





18:2 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


ளு ௬ பத 


7. 
8. 
9. 
10. 
11. 


நலணாம்‌ 28, 2017: 


மேலது, தியாகப்பிள்ளை என்பவரின்‌ மகன்‌ பால 
கிருஷ்ணன்‌ என்பவர்‌ நிலத்தில்‌ உள்ள துண்டுக்கல்‌ 
12 ஆம்‌ நா. 

நிலதானம்‌ பற்றியது. 
இவ்வூர்‌ நான்கெல்லை நீடு வாழ்க கல்லு 

நட்டு இவ்வூர்‌ நான்கெல்லைக்குட்பட்ட நஞ்‌- 

செய்‌ புன்செய்‌ புரவடை ஏந்தல்‌ களப்பு மற்றும்‌ 
எப்பேற்பட்ட உபாதைகளும்‌ - - - ---- 

நம்பி திருநாளைக்கு உடலாக க[ல்‌]லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டி சந்திராதித்தவரை கோயில்‌ தானத்தார்‌ வ- 

சம்‌ கடமை செய்வார்க்கு இவை பூவள 

ஏத்த ஆடுவர்‌ இத்‌ தன்மம்‌ அழிவு செ 

ய்வான்‌ நம்‌ குதிரைக்கு புல்விடும்‌ வெட்டி- 

யானுக்கு. தன்‌ மினாட்டியை கொடுத்தவனாவான்‌ 


வன்‌. 


79 | 











21:1 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


ர, 


7, 
0. 


10. 


ஆவணம்‌ 28, 2017 


21. இலட்சியம்‌ கல்வெட்டுக்கள்‌ 


சி.வீரராகவன்‌,விழுப்புரம்‌ 
பொன்‌.வெங்கடேசன்‌, ஆரகமூர்‌ 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌ கள்ளக்குறிச்சி வட்டம்‌ 
இலட்சியம்‌ இராமத்தில்‌ உள்ள நூறுயோலஜனை 
உடைய மஹாதேவர்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்சுவர்‌ 
குமுதப்பகுதி 

மூன்றாம்‌ இராசராசன்‌, யா.[2£பொ.ஆ. 1228 

சனநாத வளநாடு வட நரையூர்‌ கூற்றம்‌ இலட்சியம்‌ 
நூறுயோஜனை உடைய மஹாதேவர்‌ கோயி 
லுக்கு கூந்தலூரைச்‌ சேர்ந்த இராமன்‌ சிற்றம்பல 
முடையான்‌ என்பவன்‌ நான்கு உற்சவர்‌ சிலைகள்‌ 
செய்து கொடுத்து: அதன்‌ பூசைக்காக நில தானம்‌ 
செய்தமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ புயல்‌ வாய்த்து வளம்‌ பெருக பொய்யாத 
நான்மறையின்‌ 

செயல்வாய்ப்பத்‌ திருமகளும்‌ ஜயமகளும்‌ சிறந்து வாழ வெண்மதி. 
பொற்கடை க 
விளங்க வேல்வேந்தர்‌ அடி வணங்க மண்மடந்தை மனங்களிப்ப 
மனிநீதி தழைத்தோங்க சக்கரமும்‌ செங்கோலும்‌ திக்கனைத்துங்‌ 
காவல்‌ 

புனக்‌ கற்பகாலம்‌ புவிகாடப்‌ பொற்பமைந்த முடிபுனைந்து 
செம்பொன்‌ 

வீரஸிங்ஹாஸநத்து புவனிமுழுதுமுடையாளோடு 
வீற்றிருந்தகுளிய இராஜராஜதேவற்கு யாண்டு 12 

வது மலாயாகிய ஜனநாத வளநாட்டு வடநரையூர்க்‌ கூற்றத்து 
இலச்சியம்‌ உடைய 

கூத்தலூருடையான்‌ இராமன்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌ ஆன 
பாஞ்சாலராயன்‌ ்‌ 
இந்த வூரில்‌ நூறு யோஜனை உடைய மஹாதேவர்க்கும்‌ 
இக்கோயிலில்‌ 

83 


ரர. 
12. 
19. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19, 


20. 


21. 


22. 


23. 


21:2 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி; 


84 


இப்பாஞ்சாலராயன்‌ எழுந்தருளுவித்த திருமேனி நாயமாரில்‌ 
சந்திரசேகர தேவற்க்கும்‌ நாச்சியாற்கும்‌ கூத்தாடும்‌ தேவர்க்கும்‌ 
நாச்சியாற்கும்‌ திருப்படி மாற்றுக்கும்‌ திருப்பணிக்கும்‌ விட்ட 
நிலமாவது இவன்‌ 

காணியான இலச்சியத்தில்‌ கழனிக்கு வடக்கு சிற்றேரியான 
காட்டேரியும்‌. இந்த 

வேரியால்‌ நீர்ப்பாயக்‌ கடவ நன்செயும்‌ இந்நிலத்துக்கு தெற்கும்‌ 
துறிசலூர்‌ எல்லைக்கு மேற்கும்‌ பெரியேரி கழனிக்கு வடக்கும்‌ 
மேலைக்கல்லைக்கு கிழக்கும்‌ மாலனூர்‌ எல்லைக்கு தெற்கும்‌ 
உள்ப்பட்ட 

புன்சையும்‌ பெரியேரித்‌ தென்கடையில்‌ இவன்‌ திருத்தின 
நன்செய்‌ குழி ஆயிரத்து 

அஞ்ஜூறும்‌ இந்த வூர்‌ இறைவார்ப்‌ புன்செயில்‌ குழி 
எண்ணாயிரமும்‌ 

இந்நாயமாற்கு திருப்படி மாற்றுக்கும்‌ திருப்பணிக்கும்‌ 
இறையிலியாகவும்‌ 

இந்நாயனார்‌ திருமடை வளாகமும்‌ திருவெல்லை புறமும்‌ 
சந்திராதித்த வரையும்‌ 


செல்வதாக. சொன்‌[னேன்‌] இப்படிக்கு கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்‌ கொள்க 


இவை நம்‌. எழுத்து 


மேலதுகருவறைச்சுவர்‌ வடக்குக்‌ குமுதம்‌ 
குலோத்துங்க வாணவதரையர்‌,பா.18-19ஆம்‌ நூ. 


குற்றம்‌. அறிந்த பிள்ளையார்‌ கோயிலுக்கும்‌ அளித்த 
நில தானங்கள்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ சிங்கள அராயனும்‌ புரவரியாரும்‌ செய்ய கடவபடி 


கு[லோ]த்துங்க வாணவதரையற்கு யாண்டு 18வது முதல்‌ 
இலச்சியத்து 


உடையாரானூறு யோஜநை உடைய ஸாயனாற்கு அமுதுபடிக்கும்‌ 
திருனுந்தா 


ஆவணம்‌ 28, 2017 


12. 


13. 


14. 
15. 


21:3 
இடம்‌: 


காலம்‌: 


4 


விளக்குக்கும்‌ இவரில்‌ பெரிஏரியில்‌ வரா பற்றில்‌ நன்சை 
நிலத்தில்‌ முதல்‌ 

தரத்தில்‌ அடைத்த குழி முன்னூறும்‌ இராண்டாம்‌ தரத்தில்‌ 
தெற்க்கு அடைய 

அடைத்த. குழி இருனூறும்‌ திருநந்தாவானத்துக்கு அடைத்த 
குழி இருனூறும்‌ ஆக குழி 700ம்‌ இவரில்‌ இறைவார்‌ புன்சையில்‌ 
சந்தி விளக்குக்கு அடைத்த குழி னாலா ஆயிரமும்‌ ஊரில்‌ 
இருக்கும்‌ குந்றம்‌ அறிந்த பிளையாற்கு 

பூசைக்கும்‌ திருவிளக்குக்கும்‌ முதல்‌ தரத்தில்‌ வடக்கு அடைய 
நன்சை குழி 


நூற்று ஐம்பதும்‌ இராண்டாம்‌ தரத்தில்‌ தெற்க்கு அடைய 


அடைத்த குழி முன்‌- 

னூறும்‌ இறைவார்‌ 'புன்சையில்‌ மேற்கு அடைய அடைத்த குழி 
இரண்டா 

ஆயிரமும்‌ அனைத்தா ஆயமும்‌ இழக்க இறையிலியாகக்‌ 
குடுத்தோம்‌ 

சந்திராதித்தைவரையும்‌ செல்வதாகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டி கொள்க இவை வாணகோவரையன்‌ எழுத்து சிங்களராயன்‌ 
எழுத்து. 


மேலது கோயில்‌ கருவறை மேற்குக்‌ குமுதம்‌ 
தாயினும்‌ நல்ல்‌ பெருமாள்‌ என்ற வாணகோவ்ரையர்‌, யாப, 
13ஆம்‌ நா: 


: இருப்பணிக்கும்‌ பூசைக்கும்‌ பெரிய ஏரி வாரப்பற்றில்‌ 


நன்செயில்‌. 1500 குழி நிலம்கொடுத்தமை. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ விலாடராயனும்‌ குருகுலராயனும்‌ புரவரியாரும்‌ 
செய்ய கடவபடி 
இலச்சியத்து உடையாரானூறு வோஜனை உடையனாயனாற்க்கு 
இஷரில்‌ 
பெரிஏரியில்‌ வாராப்‌ பற்றில்‌ நன்சைய்‌ நிலத்தில்‌, முதல்‌ தரத்தில்‌ 
தாயிலும்‌ நல்ல ர 
பெருமாளுக்கு 10ஆவது முதல்‌ அடைத்த நிலம்‌ ஆயிரத்தை 
ஜாதும்‌ 

85 


ஆவணம்‌ 28, 2017 


5 


6. 


21:4 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி; 


5. 


21:5 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


86 


2 


அனைத்தாயமும்‌ இழக்க பூசைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ குடுத்தோம்‌ 
சந்திராதித்தவரையும்‌ இறையிலியாகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்‌ கொள்க 

இவை வாணகோவரையன்‌ எழுத்து விழுப்பாதராயன்‌ எழுத்து. 


மேலது கோயில்‌ கட்டுமானத்திலிருந்து பிரிந்துள்ள 
தனிக்கல்‌ 

ராஜராஜ: சோழன்‌, மூன்றாம்‌ யா..8 உபொ.ஆ.!234 
கல்வெட்டு சிதைந்த நிலையில்‌ உள்ளது. 
குறுக்கைப்பாடியுடையாந்‌ நாயனரடையான்‌ சோமந்‌ 
இறைவனை எழுந்தருளிவித்து தானம்‌ வழங்கியமை 


ஸ்வஸ்தி ரீ திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜ தேவற்க்கு 
யாண்டு 18வது மிலா 


ர்க ஃசியத்திருக்குங்‌ குறுக்கைபாடியுடையாந்‌ நாயனர 
டையானான்‌ சோமாந்தோ 


சாட எழுந்தருளுவித்து இவற்குத்‌ திருவிழாவுக்கும்‌ 
விஷ்வயன சங்கிரமத்துக்கும்‌. 


சா சிவப்பிராமணந்‌ உடையாந்‌ பந்மாயேசுவர 
பட்டந்‌ திருநட்டப்‌ பெருமாளுளனி 
சாகச 13 ஆண்டொ்றில்‌ காசேழுக்கு பொலிசையால்‌ 


'நெற்கலநே பதக்கு இதில்‌ அமுதுக்கரிசி.. . 44. 


மேலது கோயிலில்‌ உள்ள தனிக்கல்‌ 
1ஆம்‌ நூ. 


திருநிலை அழகியான்‌ குலசேகரக்‌ கண்டியதேவன்‌ 
பெயர்‌ உள்ளமை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திருநிலை அழகியான்‌ குலசே 
கரக்‌ கண்டிய தேவன்‌ தம்மம்‌ முகவணைஃஃ 


ஆவணம்‌ 28, 2017 


21:8 
இடம்‌: 


காலம்‌; 


5, 


7. 


8. 


21:7 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


ர்‌, 


ஆவணம்‌ 25, 2017 


மேற்படி, அம்மன்‌ கோயிலின்‌ தெற்க்கு சுவர்‌ 

13அம்‌ நூ. 

கோயிலுக்கு கண்டியத்தேவன்‌ நிலதானம்‌ செய்தமை. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ அருளிச்செயல்‌ கண்டிய தேவன்‌ ஓலை: இலச்சியத்தில்‌ 
உடையார்‌ 


நூாறோசனையுடைய நாயனார்‌ கோயில்‌ தானத்தாற்கு தங்கள்‌ 
கோயில்‌ 

நாச்சியார்‌ திருக்காமக்‌ கோட்டமுடைய நாச்சியார்க்கு பட்‌ ஏரி 
வாரப்பற்று 

நன்செய்‌ நிலத்து சேலகாவிலே பூசைக்கும்‌ அமுதுபடிக்கும்‌ 
பொன்வரி 

உள்ளிட்ட அனைத்தாயமும்‌ இழக்க சந்திராதித்த வரையும்‌ 
அனுபவித்துப்‌ 

போதும்படி திருவிளக்குப்புற இறையிலியாக ஐஞ்ஜூறு குழி 
முப்பத்து நாலாவது 

பசான முதல்‌ குடுத்தோம்‌ இன்னிலத்துக்கு திருச்சூலக்கல்லும்‌ 
நாட்டிக்‌ கொண்டு 

இறையிலியாக அனுபவித்து அமுதுபடி முட்டாமல்‌ நடக்கவும்‌ 
ஒழுகிலும்‌ இப்படி 

நிறுத்திக்‌ கொள்ளவும்‌ பார்க்க இதம்‌ 


மேலது. 

29ஆம்‌ நர: 

முன்கல்வெட்டில்‌ உள்ள தானமாக கொடுக்கப்பட்ட 
நிலங்களை ஊர்சயை கணக்கில்‌ இருந்து நீக்கி 
கோயிலுக்கு கொடுக்கும்படி சபைக்கு உத்தி 
ரவிடப்பட்டுள்ளது. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ அருளிச்செயல்‌ இலச்சியத்து ஊரவற்கு தங்களூர்‌ 
உடையார்‌. 
நூறோசனையுடைய நாயனார்‌ திருக்காமக்‌ கோட்டத்து 
நாச்சியார்க்கு தேவதான 

87 


21:8 
இடம்‌; 
காலம்‌: 


செய்தி: 


5. 
6. 


7. 


88 


இறையிலியாக முப்பத்து நாலாவது முதல்‌ தேவர்‌ குடுத்த 
அருளின நன்செய்‌ குழி 

ஐஞ்னூறும்‌ கடை ஈட்டு படியே ஒழுகு எழுதவும்‌ இன்னிலத்துக்கு 
வரும்‌ ஆள்‌ .அமஞ்‌- 

சி. தேவை உள்ளிட்டவையும்‌ வினியோகமுங்‌ இழந்து. குடுத்தது 
தாங்களும்‌ 

இப்படிக்கு கழித்து குடுக்கும்படி பார்ப்பதுல்‌ பணியால்‌ பெரிய 
நாட்டு வேளான்‌ 


எழுத்து 


மேலது 
சுந்தரபாண்டிய தேவர்‌, யா.ச - 18ஆம்‌ நூ. 


அம்மனுக்கு ஊர்‌ பெரிய ஏரி வாரப்பற்றில்‌ 
நன்செயில்‌ 200 குழியும்‌ புன்செயில்‌. 8000 குழியும்‌ 
தானமாககொடுத்தமை 

ஸ்வஸ்தி ஸ்ரீ த்ருபுவனச்‌ சக்கரவத்தி கோநேரின்மை கொண்டான்‌ 
ஸ்ரீ சுந்தர 


பாண்டிய தேவற்குயாண்டு 4வது மகதை மண்டலத்து 
இலைச்சியத்து உடையார்‌ 


நூறியோஜனை உடைய நாயனார்‌ கோயில்‌ தானத்தார்க்கு 
இன்னாயனா...க்‌ காம்‌- 


கோட்டமுடைய பெருங்கருணைப்‌ பெருமாள்‌ நாச்சியார்க்கு 
நாலாவது ஆடி 

மாதம்‌ முதல்‌ தேவதானமாக இவ்வூரில்‌ பெரிய ஏரி வாரப்‌ பற்றில்‌ 
நன்செய்‌ குழி 

இரண்டாயிரமும்‌ புன்செய்‌ குழி எண்ணாயிரமும்‌ இந்நாள்‌ முதல்‌ 
முதலடங்க 


இறையிலியாக தந்தோம்‌ இப்படிக்கு இவ்வோலைப்‌ பிடிபாடாகக்‌ 
கொண்டு 


சந்திராதித்தவற்‌ செல்வதாகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ 


கொள்க இவை 


குமணூருடையான்‌ எழுத்து 


ஆவணம்‌ 28, 201.7 


22, ஓமலூர்‌ கோட்டைமேடு துர்க்கைக்‌ 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


34 ௧௪ லற ச ௬ .: 


10. 
11. 
12, 


கல்‌எவம்டு 


சி.வீரராகவன்‌,விழுப்புரம்‌ 
பொன்‌.வெங்கடேசன்‌,ஆறகமூர்‌, 
கே.சீனிவாசன்‌, வை.கலைச்செல்வன்‌, பெருமாள்‌,சேலம்‌ 


சேலம்‌ மாவட்டம்‌ ஓமலுரர்வட்டம்‌, கோட்டை 
மேட்டுப்பட்டி சாலைப்பகுதியில்‌ உள்ள உடைந்த 
சிற்பம்‌ 

மூன்றாம்‌. இராசராசன்யா. 14 பொ.ஆ. 1230 

நான்கு துண்டுகளாக உள்ள கல்லில்‌ பூவாணிய நாட்டு 
ஏழுகரை நாட்டு இடங்கை மாசேனையினருக்கு 
அத்தாணிநல்லூர்‌ என்ற ஊரின்‌ நில வரி வருவாயில்‌ 
ஐந்தில்‌ ஒரு பகுதியை கொடையளித்தமை.துர்க்கை 
இிற்பததின்‌ மேற்பகுதியில்‌ வலப்புறம்‌ கோழியும்‌ 
இடப்புறம்பறவையும்பிறைநிலாவும்காட்டப்பட்டுள்ளது. 
இருபுறமும்‌ வெண்‌ சாமரம்‌, கீழ்புறம்‌ சிம்மம்‌, குத்து 
விளக்கு காட்டப்பட்டுள்ளது. இடது கையில்‌ வில்‌ 
உள்ளது. கீழ்புறம்‌: இருக்கவேண்டிய எருமை தலையும்‌ 
மானும்‌ உடைந்துள்ளது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ இராஜராஜ 
தேவற்கு. யாண்டு 14 பதி- 
னாலாவது வீர சோழ மண்டலத்‌ 
துப்‌ பூவாணிய நாட்டு வலி வாட்‌- 
கையான ஏழுகரை: நாட்டு இடங்‌- 
கை மாசேணை அத்தானி நல்‌[லூர்‌] 
சாலியர்‌ முதலாக வாணியர்‌] 
[ ஈறாக] இடங்கை தொண்ணூ- 
ற்றொந்பது நியாயத்து 
இவ்வூர்‌ அஞ்சிலொற்று [நா]- 
ற்பால்‌ எல்லை உட்பட்ட [மேநோ]- 
க்கிய மரமும்‌ கீழ்‌ நோக்கி[ய கி] 

89 


ஆவணம்‌ 28, 2017 





23:1 
இடம்‌: 


காலம்‌; 
செய்தி: 
1. 


23:2 

இடம்‌: 
காலம்‌: 
செய்தி 


1 


2. 


23. அளாகாபாரி கல்வவடருகள்‌ 


இர.ஜெயராமன்‌, தஞ்சாவூர்‌, 


சிவகங்கை மாவட்டம்திருப்பத்தூர்‌ வட்டம்‌, அளகாபுரி 
அளகம்ணீஸ்வரர்‌ கோயில்‌ 


சுந்தரபாண்டியன்‌. யா.8-பொ,ஆ. 1200 
தேவதானம்‌ பற்றிய செய்தி 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவநச்‌ சக்கரவத்திகள்‌ சோணாடு வழங்கியருளிய 
ஸீசுந்தாபாண்டிய தேவற்கு, யாண்டு பதின்மூன்றாவது நாள்‌ 
அறுபத்தேழாவது கேரளசிங்க வளநாட்டு குண்டாற்று 
அளகாபுரியான செழிய நாராயணபுரத்து கிளிப்பற்றறுடையான்‌ 
பெற்றா உய்‌- 

ய நின்றாடுவானான இருநெதிக்குடையான்‌ உய்யவந்தான்‌ 
வென்று முடி சூடினான்‌ அதளையூர்‌ நாடாழ்வான்‌ பக்கல்‌ விலை 
கொண்ட விலையோலைப்படி இவ்வூர்‌ செழிய நாராயண 
ஈஸ்வரமுடைய நாயனார்‌ தேவதானம்‌ திருத்தியூர்‌ முட்டத்து oe 
வாய்த்து ஃஃஃ ஸ்ரீமாஹேஸ்வரநல்லூர்‌ நாங்கெல்லைக்குட்பட்ட 
நிலத்தில்‌ பழந்தேவதானமும்‌ கள்ளர்‌ காணியும்‌ நீக்கி நீக்கி... 


மேற்படி. கோயில்‌, கருவறை மேற்கு உபபீடம்‌ 
சுந்தரபாண்டியன்‌. யா.13 - பொ.ஆ.[228 


தேவதானமாக நிலம்‌ வழங்கப்பட்டமை வரிகள்‌ 


பற்றியும்‌ குறிப்பு 
ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமானு பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸரீ 
சோணாடு வழங்கியருளிய சுந்தரபாண்டிய தேவற்க்கு தரள 
13 ஆவது மதுரையில்‌ எழுந்தருளி இருக்க நினைப்பு கோள 
சிங்க வளநாட்டு கீழ்குண்டாற்று அளகாபுரியான செழிகை 
நாராயணபுரத்து கிளிப்பற்றுடையான்‌ பெற்றான்‌ 
உய்ய வந்தான்‌ வெல்‌ டி சூடினான்‌ அதளையூர்‌ நாடாள்வான்‌ 
ண்‌ விலை ண னன்‌ வல்‌ அனுபவித்து வருகிற நிலம்‌ 
இவ்வூர்‌ வணிகை நாராயண ஈஸ்வரமுடையார்‌ தேவதானம்‌ 
திருத்தியூர்‌ முட்டத்து ... வாய்த்து இவன்‌ காணி கொண்ட 3 
ஸ்ரீ மாஹேஸ்வர நல்லூர்‌ விலையோ 
91 


ஆவணம்‌. 28, 2017 


8. 


23:3 

இடம்‌: 

காலம்‌: 

செய்தி 
1. 


92 


லைஃஅதளைய்‌ நீக்கி உள்ள நிலம்‌. குழி னாட்டவற்கும்‌ 
இவன்‌ வந்சத்தாற்கும்‌ காணியாய்‌ இத்‌ தேவற்குக்‌ கடமையும்‌ 
அந்தராயமும்‌ வினியயோகமும்‌ நாடென்ற அச்சுவரியும்‌ 
ஏரிப்பாட்டமும்‌ பஞ்சு பீலி சந்தி விக்கிரகப்‌ பேறு இடைவரி 
இனவரி உள்ளிட்டனவும்‌ முன்பு இந்‌ 

சந்திராதித்தவற்‌ செல்லக்‌ கடவதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிவித்துக்‌ கொள்ளப்‌ பண்ணுக என்று திருவாய்‌ 
மொழிந்தருளினபடிக்கு இவை முனையதரைய னெழுத்து இவை 
விரத முடித்த ௬ுமாளெழுத்து இவை சுந்தரபாண்டிய [விழுப்‌]ப 
தராய னெழுத்து இவை வாதராஜனேன்‌ எழுத்து இவை கேரள... 
சிங்க வளநாட்டு அளகாபுரியான செழிய நாராயண புரத்துக்‌ 
கிளிப்பற்றுடையான்‌ பெற்றான்‌ உய்யநின்றாடுவானான 
இருநெதிக்குடையானுக்கு தான்‌ உய்யவந்தான்‌ வென்று 
முடிசூடினான்‌ அதளையூர்‌ நாடாழ்வான்‌ பக்கல்‌ கல 
அனுபவித்து வருகிற நிலம்‌ இவ்வூர்த்‌ [திருத்தியூர்‌] 
முட்டத்து..திருநாமத்துக்காணியான நான்கு யீஸ்வரன்‌ 
ஸ்ரீமாகேசுவரநல்லூர்‌ விலையோலைப்படி நான்கெல்லைக்குட்பட்ட 
நிலத்தில்‌ பழந்தேவதனமும்‌ கள்ளர்‌ காணியும்‌ நீக்கி நீக்கி உள்ள 
நிலம்‌ தனக்கும்‌ தன்வந்க்கத்தாற்கும்‌ காணி... நீக்கி கடமையும்‌ 
அந்தராயமும்‌ வினியோகமும்‌ நாடேன்ற 
முன்பு இறுத்து வந்த படியே இசைந்து... ... சொன்னோம்‌ 
இப்படி சந்திராதித்தவற்‌ செல்வதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டுவித்துக்கொள்க என்றுஃ 52௨5 


“-வதிருமலையுடையானான சேதிராயதேவ னெழுத்து இவை 
பல்லவராயன்‌ எழுத்து. 


மேலது 


சுந்தரபாண்டியன்‌. யா.19. பொ.ஆ. 1228 


: தேவதானமாக நிலம்‌ வழங்கப்பட்ட செய்து, 


(ஸ்வஸ்தி ஹீ திரிபுவ]நச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சோணாடு 
வழங்கியருளிய ஸ்ரீசுந்தாபாண்டிய தேவற்கு யாண்டு 13 வது 
மதுரையில்‌ எழுந்தருளி ௦௦௦௦௦௦௦ கேரளசிங்க வன 
[நாட்டு]ஃ..வான்பக்கல்‌ விலை கொண்டுடையனாய்‌ அனுபவித்து 
வருகிற நிலம்‌ இவ்வூர்‌ வணிகை நாராயண ஈஸ்வரமுடையார்‌ 
தேவதானம்‌ திருத்தியூர்‌ முட்டத்து 


ஆவணம்‌ 28, 2017 


3 


5 


6. 


7 


23:4 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி 


1. 


ல்‌ 
. 


> 


மிக்கி நீக்கி உள்ள நிலம்‌ இவனுக்கும்‌ இவன்‌ வந்சத்தாற்கும்‌ 
காணியாய்‌ இத்தேவற்குக்‌ கடமையும்‌ அந்தராயமும்‌ வினியோகமும்‌ 
நாடென்ற அச்சுவரியு மெ 

கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிவித்துக்‌ கொள்ள பண்ணுக என்று 
திருவாய்மொழிந்தருளினபடிக்கு இவை முனையதரையன்‌ 
எழுத்து இவை வினைமுடித்த பெருமான்‌ எழுத்து இவை சுந்தர- 
பாண்டிய செழியநாராயண புரத்துக்‌ கிளிப்பற்றூருடையானான 
பெற்றான்‌ உய்ய நின்றாடுவானான இருநெதிக்குடையானுக்குதான 
உய்யவந்தான்‌ வென்றுமுடி சூடினான்‌ அத- 

ளையூர்‌ நாடாழ்வாநான குயிலான்‌ ஸீமாஹேஸ்வரருஃஃஃ 
நிலவோலைப்படி நான்கெல்லைக்குட்பட்டநிலத்தில்‌ பழந்தேவ 
தானமும்‌ கள்ளர்‌ காணியும்‌ நீக்கி நீக்கி உள்ள நிலம்‌ 


ட்ட 


அள்கம்ணீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ வடக்கு 
ஜகதி 
குலசேகர பாண்டியர்‌யா. 1341-பொ. ஆ 1304 
£ நிலம்‌ தானம்‌ கொடுத்தவர்கள்‌ பெயரும்‌ நிலத்தின்‌ 

எல்லைகளும்‌: குறிக்கப்பட்டுள்ளன. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவநச்‌ சக்கரவத்திகள்‌ குலசேகர தேவற்கு 
யாண்டு 13 வதிந்‌ எதிர்‌ 1வது கும்ப நாயற்று சந்தியதி 
வியாழக்கிழமையும்‌ பெற்ற சோதி நாள்‌ உய்யவ- 
ந்தான்‌ உதையஞ்‌ செய்தாநான காங்கேயினேந்‌ கேரளசிங்க 
வளநாட்டு அளகாயுரியான செழிய நாராயணபுரத்து ஊற்றுக்கா 
வுடையான்‌ ஒற்றி கொண்டான்‌ மட- டா 
ல்‌ நாநனும்‌ கன்‌ டையா ஸனுதையஞ்செய்தாது திருத்தள 
மாண்டானும்‌ ன நல்லூருடையான்‌ கூத்தாடுவான்‌ 
திருக்களிக்‌ கூத்தனு மிவன்‌ தம்பி தில்லை- பர 

2 ரீ டையா தையஞ்‌ சய்தான்‌ 
பண்டா தத்கல்‌ ஸ்‌ றின்‌ 3 ம[லை]க்கொண்டான்‌ 
தில்லை நாயகனுங்‌ கிள்ப்பற்றூருடையான்‌ பள்ளி 
இவர்களித்‌ தென்கரை யூரார்‌ பக்கல்‌ காராண்‌ கிழமையாக விலை 
கொண்ட இதன்‌....கோயில்கீழ்பாற்கெல்லை வரதாந்‌ காலுக்கு 
மேற்குந்‌ தென்னெல்லை.. 

93 


ஆவணம்‌ 28, 2017 


6. 


10. 


11. 


12, 


13. 


14. 


15. 


16, 


94 


மப்‌ பெருவழிக்கு வடக்கு மேலெல்லை குண்டாற்றுக்கு கிழக்கும்‌ 
வடவெல்லை தென்கரை ஊரார்‌ தென்கரை மகாதேவற்‌ 
இவ்வயல்‌ குளக்கரைக்கு மேற்கு ஆற்றுக்கு கிழக்கு விட்ட நில- 
ம்‌ அரைமாவில்‌ தென்வரம்புக்குத்‌ தெற்குமாக இவ்வெல்லை 
களுக்குட்பட்ட. இ.குடிகாளட்டின நில மற்று மிரண்டு குளமுங்‌ 
குடியிருப்பும்‌ புன்செய்களுமாக இவ்வனைத்தி- 

லு மிக்கு முன்குடி வயலில்‌ திருத்‌..-ண்ட நா... ருடைய கூற்றான்‌ 
வயக்கக்‌ ரூவ ஜயங்கொண்ட. சோழவிண்‌- 

ணகராழ்வார்‌ தமிழ, வயக்கல்‌.குழி நாச்சியாருக்கும்‌ தொங்கன்‌ 
நிலம்‌ மத சீகண்டன்‌ ரூ மமதம்‌ இன்னிலங்கன்‌ நீக்கி இவ்விரண்டு 
குழி. எட்டிலு முண்ணில மொழிவின்‌ 

றிஃம்பட்டுப்‌ பாம்பாற்று பெரும்பூ பயிரேறின நிலத்துக்குப்‌ ஃஃ 
த்து புள்ள- 

கோல்‌ இருபத்து நாற்சாண்‌ கோலளவுபடி நிலம்‌ ஒரு மாவுக்குக்‌ 
கடமையு மந்தராயமுஞ்‌ சில்‌- 

மற்று மெப்பேற்பட்டனவு முள்ளிட்ட நிலம்‌ ஒரு மாவுக்கு 
அளவை விநோதனென்னும்‌. க்காலாலே நில மு- 

ம்‌ ஒன்றுமாக இறுப்பதாகவும்‌ ஆடிக்குறுவை அற்பிகைக்‌ குறுவை 
விளைந்த நிலத்துக்கு ஒன்று பாதி. 

விளைந்த நிலத்துக்கு நால்த்தொன்றுக்கு பலிசை இறுப்பதாகவும்‌ 
கரும்பு விளைநிலத்தில்‌ கணக்குப்படி 

குடியிறுப்பதாக வுமிப்படிக்கு வுபடி அளக்கக்‌ கொண்டு 
அளகாபுரியான செழியநாராயண்புரத்து வநிகை நாராயண 
ஈஸ்வரமுடைய நாயனாற்கு.ஃஃஃ.ஃ தாகவும்‌... இவ்விறை 
கொண்டு திருவமுதுப்படி யுள்ளிட்ட. .தாநத்துக்கு 
சந்திராதித்தவற்‌ செல்வதாக குடுத்தேனுய்யவந்தானுதையஞ்‌ 
செய்தானான காங்கேயனேன்‌ இ- 

வ்விரண்டு குடிகாரட்டிலுங்‌ குடியருறை வெட்டி முட்டாள்வாரம்‌ 
பக்கல்‌ மற்று மைப்பேர்ப்படி குடிமை யுள்ளன செல்லக்‌ 
கடவதல்லவாகவு மிப்படி இவ்விறையிலுள்ள நெல்லிக்‌ 
கோயிலிட்டளந்து குடுப்பதாகவுமிப்படி சந்திராதித்தவர்‌ 
செல்வதாகக்‌ கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ உய்யவந்தான்‌ உதையஞ்‌ 
செய்தான்‌ காங்கேயனேன்‌ இது மாகேஸ்வர ரக்ஷை உ 


ஆவணம்‌ 28, 2017 


23:5 


இடம்‌: அளகமணீஸ்வரர்‌ கோயில்‌ மகா மண்டபம்‌. மேற்குச்‌ 


சுவா 


காலம்‌: குலசேகர தேவ பாண்டியன்‌. யா. 20, மாசி -பொ.ஆ.1810 


செய்தி: வணிகை நாராயண ஈச்வரமுடையார்‌ கோயில்‌ 


1. 
2. 
3. 
4, 
5, 
6. 
7 
8, 
8. 
10. 
11. 
12. 
13 
ர்க, 
15. 
16 
17. 
18. 
19. 
20. 
21. 
22, 
23. 


பிள்ளையாருக்கு இறையிலாக நிலம்‌ கொடுத்தமையும்‌ 

தன்‌ எல்லைகளும்‌ குறிக்கப்படுகின்றன. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ 
கோமானு பன்மரான திரிபுவனச்‌ சக்கர வ- 
த்திகள்‌ எம்‌ மண்டலமுங்‌ கொண்டருளி- 
ய ஸ்ரீகுலை சேகர தேவற்கு யாண்டு 20 
ஆவது மாசி. மாதம்‌ கேரளசிங்க வன 
நாட்டு நியம பற்றிலுடையவரோம்‌ அளகா- 
புரியான செழியநாராயணபுரத்து 
உடையார்‌ வணிகை நாராயண ஈச்‌- 
சுர முடையார்கோயில்‌ பிள்ளையார்‌ நா- 
யனார்‌ சிவனாத்தால்‌ பிடிப்பண்ணிக்‌ 

குடுத்த பரிசாவது இந்தக்‌ கோயில்‌ எழுந்‌- 
தருளும்‌ நாயனாற்கு இறையிலி காராண்‌ கிழ- 
மையாகக்‌ குடுத்த பனைக்குடிப்‌ பால்‌ அய்‌- 
வன்‌ வேந்தன்‌ குடிக்காடு ஆன திருஞானசம்‌- 
பந்தநல்லூர்‌ புரவல்‌ கழிச்ச கடமை கற்பூ- 
[ற] விலை: பொன்வரி. வெட்டி 
முட்டாள்‌ தறிஇறை தட்டா- 
ர்ப்பாட்டம்‌ பஞ்சுபீலி ௪- 
ந்தி விக்கிரகப்‌ பேறு 
இடைவரி இனவரி உள்‌- 
ளிட்ட அந்தராய வற்‌- 
கங்களும்‌ தவிந்து சந்‌- 
திராதித்தவரை செல்‌- 


ஆவணம்‌ 28, 2017 95 


24, 
2. 
26. 
27. 
28. 
29. 
90. 
31. 
92. 
93. 
34. 
23, 
36. 
97. 
38. 
39, 
40, 
41. 
42, 
43. 


23:6 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


96 


வதாகச்‌ கல்லிலுஞ்‌ செ 
ம்பிலும்‌ வெட்டிக்‌- 
கொள்வதாகப்‌ பிடி- 
பாடு செய்து குடு- 
த்தோம்‌ நியமப்‌ பற்று 
நாட்டவரேம்‌ இவை 
நாட்ட- 

வர்‌ சொ- 

ல்லி 

ப்‌ பணி- 

க்க இனிய- 

ம நாட்‌- 

டு கண- 

க்கு” 

லையா- 

ழ்வா- 

ன்பெ 

ரமா 

ள்‌ எழு 

தது௨ 


மேற்படி கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌ 

சுந்தர பாண்டியன்‌ யா.204-14-1- பொ.ஆ.1297 

வணிகை ஈஸ்வர நாயனார்‌ கோயிலுக்கு நிலம்கொடை. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கர- 

வத்திகள்‌ சோனாடு கொண்டு முடிகொண்ட .சோ- 

ழபுரத்து வீராபிஷேகமும்‌ வினஜயாபிஷேகமும்‌ பண்‌- 
ணியருளிய சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு 20 வ- 


ஆவணம்‌ 28, 2017 


7 


8 

9, 

10. 
11. 
12. 
13. 
14, 
15. 
16. 
17. 
18. 
19. 
20, 
21, 
22, 
23. 
24, 
25. 
26, 
27. 
26. 
29. 
30. 


31. 


32, 


ஆவணம்‌ 28, 2017 


தின்‌ எதி[ரெதிரா]வது காங்கேயன்‌ ஓலை கேரளசிங்க வனனா- 
ட்டு அளகாபுரியான செழிய நாராயண புரத்துக்‌ கிளி- 
ப்பற்றூருடையான்‌ பெற்றான்‌ உய்ய நின்றாடுவானான இரு 
நெதிக்கு 

டையான்‌ .காராண்‌ கிழமையான பொழில்‌ நா 

ங்குடியான ஸரீ மாகேஸ்வர நல்லூரில்க்‌ கள்ளக்‌ காணி நீ- 
ங்கலாக கடமை குடிமை எவ்வை எற்ப்பேற்பட்டனவும்‌ 
உடையார்‌ வணிகை நாராண ஈஸ்வரமுடைய நாயனாற்கு 
சகசச்ககக்கக கச ௧௦௧௨௨௨ 2௨௨௧௧௧௨௧௨௰௧ உ வப்ப்டியெ கல்வெட்டி அனுபவி 
9299926629 262542௦ 2௦22௦௦௪௦2௪ ங்குடியில்‌ ஊடு காணியில்‌ கள 
6095690065289 050௦00௦0௦ டிய தேவற்கு யாண்டு. இருபத்‌ 
சரசரக்க 2௨ கக ககக ௪௭௪௦௦௦௦௦ பண்டை ஆனி மாதம்‌ வரை 
“விலை கொண்டு.டயகள்ளப்படி நிலம்‌ எழுமா முக்கா 
ந (ுன்புநாயனார்‌ செய்துவித்தபடி 
பாட்ட சுட 

மை அச,ஃ2 கடிக்க சக்க 6% 009 969 ௪௦00) 

றும்‌ ஊப்‌ஃஃ- விவக கடக கக குக கபட சகக கடக 9௪௨ ௫௨௮௨௧௧ 
உடையார்‌4%4 42௪ 65௦௭6௭௦௪99689 8559௧676௪ உ ௦ டு 
இறுப்பாஃஃஃ 2226௪௨௧௧௧௨ ௨௧௪௧௨௧௪௧௨௪௨௧௧௪௦௧௪௨௦௪௨௨௦ 

வேணு. ஃஃஃ௦5ச9௦ஃ9ச9௦௦௦9ச6உ௭ச%சசச4 கல்லிலும்‌ செம்பிலு வெ 
பிடிக்‌ 42222 24௧௮௧௨ ௪௨௪௧௪௧ காச்சி ௦௪ ௬௧ கட குஞ்‌ செய்து 
கசக்க சரசா ௪6௦௦௭ ழுத்து இப்படிக்கு வண்ணாப வுடைய 
Sasi aN திவாகரமுடைய 


ட்டி உ ௰டிக கல்‌ ௮௨௨௪௮௧௨௨௪௧ ௦௨௨௨௨0௧௦௧௫ 
எல்லைக்குட்பட்ட இக்கரை நூயி 222௧௧௪௨௨௦2 உ௰ கக்கும்‌ 


மகுதூரெல்லைக்கு கிழக்கும்‌. 4-6 222௮௯௯ 2௨௧௧௧௨ ௧ஏ௫௧௧௧௧௧௦ 949 99484 
கெல்லை கூட- 

யார்‌ குளத்துக்கு நீர்பஃலலரக் க க யகக ச ச்சு 
தெற்கும்‌ ஆக விசைந்த 

பெருநான்கெல்லைக்‌ குள்பட்ட வாயிற்‌ சுற்று முற்றிலும்‌ நாம்‌ 
97 


93. 
94, 


35. 


36. 
37. 
38. 
39, 
40. 
41. 
42, 
43, 
க்‌, 
45, 
46.. 
47, 
48. 
49. 
50. 
51. 
52. 
53. 
54, 
55, 
56. 


23:1 
இடம்‌: 


காலம்‌: 


98 


இவற்கு விற்றுக்‌ குடுத்த...ற்றும்‌ பெரும்பூ விளைந்த நில- 
த்துக்குப்‌ பயிர்‌ பூஃஃஃ72௧௨௪௧௧/௪௪௧௮ ௮௧௪௧ ௨௨ ௦௦௦௧௭௭௪௦௦௦௦௦ நிலத்துக்கு 
குடிதாங்கி யெ 

நீதுங்‌ கோலால்‌,.,,2225௦௨௦9 9௦௪௪6௭௪௪௭௭௦௦௪ ௨௭௪௦௭௦௭௦ கடமை 
யந்தராயமு- 

ம்‌ சில்வரி பெருவரி வெட்டி முட்டாவாள்‌ வாராக கலமு 

ம்‌ சசக்்ச ச௦ ௭௨ட ௦ட மற்றும்‌ எப்பேற்பட்ட இறையாலு 
வவட ககக மரக்கால்‌ அளடிகை வினோ...ந்தும்பா 
சசககக விம்‌ அஞ்சுமை. 22௫௪௪௨ ௬௭௧௨௧௧௦௨௨௫௧௫௪௨௧௧௪௨௨௨௪௮௮௨௨௨௩ 
பதாகவும்‌ தினைபாக்ஃஃ ௩௭௯ 6௦5 6௦60௩௭௯௧ சசககக சசககக 

நு இது வரிசைப்படி இறுப்பதாக 
நிலத்துக்குஃஃ4 ௭3609845 6% சச ககட்ட ர் கக்க ட சச 

அளகாபுரியான 5௯௩9505965696 ௭55%5%96 5% கடக்கக்‌ 

முடைய 60௦065 oo ooo ௧௰ 


LLL DBLELLL ELLIO LETTS TTT ௨௪௯௨௧௬௭ 


பதாகவும்‌ இவ்வோ..ஃஃஃ2ஃ24 2௨௮௨ Se osesrossveropre nese 

இவர்‌ விலைகொண்ட, நிலம்‌ இவ்வரிசை- 

ப்படி. இறுப்பதாகவும்‌ இப்பொழில்‌ நா குடியிசை 
ந்து இந்நிலம்‌ உழவாக உள இறைவெட்டி முட்டாவாள்‌ வார* 
மாக. கலமெந்று சொல்லக்‌ கடவதல்லவாகவும்‌ தந்தோம்‌. இப்‌- 
படி சந்திராதித்தவற்‌ செல்வதாக கல்வெட்டிக்குடுத்தேந்‌ உய்ய- 
வந்தாந்‌ வென்று முடிசூடிநாந்‌ அதளையூர்‌ நாடாழ்வாநேந்‌ ஸ்ரீமா- 
கேஸ்வர ரகைஷஉ 


மேற்படி கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌ 


சகம்‌. 1470. பிலவங்க, பங்குனி மீ 20-௩பொ.ஆ..588 


ஆவணம்‌ 28, 2017 


செய்தி: வணிகை நாராயணீஸ்வரமுடைய நாயனாருக்கு 


8, 

9, 

10. 
11. 
12. 
13. 
14, 
15. 
16. 
17. 
18. 
19, 
20, 
21. 
22, 
23. 
24. 
25, 
26. 
27, 
28, 


நிலவிலை பிரமாணம்‌ செய்து குடுத்த நிலத்தின்‌ 
எல்லைகளும்‌ குறிக்கப்படுகின்றன. 
உ சகாத்தம்‌ 1470 

ன்‌ மேல்‌ செல்லா நின்ற 

பிலவங்க வருஷம்‌ பங்குனி 

மீ 20 கேரழசிங்க வழ- 

நாட்டுக்‌ கீள்குண்டாற்‌- 

றுப்‌ பொக்கு அழகார்‌ 

புரியான செழிய நாரா“ 

யணபுரத்து உடையார்‌ 

வணிகா நாராயணீசுர- 

முடைய நாயனாற்கு மேடி 

யூர்‌ உதையம்‌ பாக்கமு 

டையான்‌ பெற்ற பெருமா- 

ள்‌ முனையதரையரும்‌ மே 

ற்படி பிள்ளையாரும்‌ மே- 
ற்படிஃஃஃ௪௪22௦௪௧௧௪௪௧௨௨௨௨௰ 

பாண்டிய தரையரும்‌ மேற்படி 
சொக்க நாராயணர்‌ நயினாற்‌ தே 
வரும்‌ ஆக யிவ்வனைவருமோம்‌ 
இன்னாயனாற்கு. நிலவிலைப்‌ பிற- 
மாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தபடி 
முன்னாள்‌ யெங்கள்‌ பூறுவாங்‌- 

கள்‌ இன்னாட்டுத்‌ தென்கரை 
வல்லந்‌ தோற்ற வாகையில்‌ 
காராண்‌ கிழமையாக விலை கொ- 
ண்ட கும்பங்குடி பெருநான்கெ- 
ல்லைக்குட்பட்ட இவ்வூரும்‌ நன்செ- 
ய்‌ புன்செய்‌ வளையச்சுற- 

வமு.வம இதல்‌ யெங்கள்‌ வி- 


ஆவணம்‌ 28, 2017 99 


29. 


31. 
32. 


94. 
99, 
36, 
7. 
38. 


40, 
4. 
42. 
43, 
45, 
46. 
23:8 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி; 


2, 


100 


குடிநீங்காத்‌ தெய்வதா- 

னமாக செய்து முன்குளில்‌ 

கல்வெட்டினபடி வரிசை 

இறுத்து வருகையில்‌ இற்ற 

நாளிவ்‌ வனைவருமோம்‌ இ- 

ன்னாயனாற்கு விற்ற நிலமா- 

கும்‌ பங்கும்‌ ஒன்று பாதியும்‌ 

திருப்பணிப்புறமாக வி- 

ற்று திருக்கை வழக்கமா- 

க முதல்‌ பற்றிக்‌ கொண்- 

டு விற்று விலைப்பிறமாண- 

ம்‌. பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 

இன்னாயனாற்கு இன்னிலம்‌ 

இப்படிக்கு பிள்ளையார்‌ எழுத்து இப்படிக்கு மயிலாரன்‌ பாண்டிய 
தரையர்‌ எழுத்து இப்படிக்கு சொ- 

க்க நாராயணர்‌ நயினார்‌ தேவர்‌ எழுத்து இப்படிக்கு மயிமுன்‌ 
தேவன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 


5595042299 ௨௭59௪௦ ௪௨௪௦௦௧ ௧௪௨௨௩ 


மேற்படி கோயில்‌ கருவறை தெற்கு பீடம்‌ 
குலசேகர தேவ: பாண்டியன்‌, யா. 13-11-பொ ஆ 1814 
நிலம்‌ விற்று கொடுத்த விபரம்‌. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ ஜியாது ஸ்ரீகுலசேகர: 


நமே திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலசேகர தேவற்கு யாண்டு 
13ஆவதின்‌ எதிர்‌ 11வது மீன நாயற்று 11 தியதி வெள்ளிக்கிழ 
மையும்‌ பூர்வ பக்ஷத்துப்‌ பஞ்சமியும்‌ பெற்ற மகத்து நாள்‌ 
செய்தருளினபடி திரிபு- 


வனச்‌ சக்கரவத்தி கோனேரின்மேல்‌ கொண்டான்‌ அளகாபுரி 


ஆவணம்‌: 28, 2017 


4. 


23:5 
இடம்‌: 
காலம: 


செய்தி; 


3 


5. 


6. 


7. 


ஆவணம்‌ 28, 2017 


ஆன செழிய நாராயணபுரத்து நகரத்தார்‌ தங்களூர்‌ 
கிளிப்பற்றூருடையான்‌ பெற்றான்‌ உய்ய நின்றாடுவானான 
இருநெதிக்குடையான்‌ பொன்ன வணிக நாராயணன்‌ உள்ளிட்‌- 
டார்‌ விற்றுக்‌ கொண்ட விலை ஒலைப்படி பிடிசூழப்பெற 
வேணுமென்றும்‌ முன்பு காங்கேய....ட்டினபடி 
தங்களுக்கு, 2௦௪௨௫௨ 946595095 66 ௨8௨ 


மேற்படி கோயில்‌ மகாமண்டபம்‌ மேற்கு, தெற்கு ஐது, 
குலசேகர தேவர்‌. யா.15, பொ.ஆ.7805 


வணிகை நாராயண நாயனாருக்கு பணம்‌ கொடுத்தமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமானு பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ எம்‌ 
மண்டலமுங்‌ கொண்டருளிய குலசேகர தே- 

வற்கு யாண்டு பதினஞ்சாவது தனுநாயற்று பதினஞ்சாஞ்‌ தியதி 
பூர்வ பட்சத்து தெசெமியும்‌ வெள்ளிக்கிழமையு பெ- 

ற்ற அசுவதி நாள்‌ கேரளசிங்க வளநாட்டு அளகாபுரியான செழிய 
நாராயணபுரத்து திருக்கொடி ஸேகரத்‌ 

து சி. கைலாஸம்‌ உடையார்‌ வனிகை நாராயண ஈசுவரமுடைய 
நாயதார்க்கு பணம்‌ பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது 

இத்‌ திருமடை விளாகத்திலிருக்கும்‌ இவர்கள்‌ கடமை அந்தராயம்‌ 
உள்பட்டனவும்‌ இந்நாயனார்க்கே திருவிளக்குப்‌ புறமாகக்‌ 
குடுத்த 
முந்தளாங்குடிக்‌ காணி கிளிப்‌. பற்றுடையார்‌ ஆதித்தாண்டாரும்‌ 
திருமுண்டம- 

ழகியாரும்‌ சிவந்தகா லழகியாரும்‌ இம்மூவரும்‌ காராங்கிழமையாக 
குடுக்கையி- 

ல்‌ முன்னாளில்‌ நகர வினியோகமாகக்‌ கொண்டு போந்த பணம்‌ 
பண்ணி குடுத்தோம்‌ ஊராயமந்த ஊரோம்‌...அளகில்‌ 
வினோதன்‌ தந்மம்‌ சந்திர ஆதித்தவரை செல்லுக. 


101 | 


24. கண்ணாடிப்புத்தூர்‌ நந்திசுவார்‌ கோயில்‌ 
கல்எட்டு 


சி.வீரராகவன்‌, விழுப்புரம்‌. 
து.சுந்தரம்‌,கோவை. 


இடம்‌: திருப்பூர்‌ மாவட்டம்‌, உடுமலை வட்டம்‌, கண்ணாடிப்‌ 
புத்தூர்‌ நந்தசவரர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ தரையில்‌ 
இடக்கும்‌ தூண்‌. 
காலம்‌: கொங்குச்‌ சோழன்‌, மூன்றாம்‌ விக்ரெமசோழன்‌,யா- 
29-பொ.ஆ.1295 
செய்தி: கண்ணாடிப்புத்தூர்‌ இருஅநந்தீச்சுரமுடையார்‌ கோயில்‌ 
மண்டபத்துக்கு வெள்ளாட்டி வெ(நிதாண்டிப்பரைசி 
தூண்‌ கொடை அளித்தமை. 
தூணின்‌ முதல்‌ சதுரம்‌ 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ வி- 
2, க்கிரம சோழ [தே]- 
3.  வற்கு யாண்டு 
க, 22 ஆளுடை- 
5. யார்‌ திருஅநந்தீச்‌- 
தூணின்‌ இரண்டாவது சதுரம்‌ 
1. சுரமுடையா- 


2. ர்‌ கோயிலி- 
ம ல்‌ மண்டபத்‌- 
4. துக்கு இவூர்‌ வெ- 
5. ஸ்ளாட்டி வெ[ந்‌]- 
6. தாண்டிப்ப- 
ர்‌ ரைசி 
8, இட்ட 
9. தூண்‌ 
102 


ஆவணம்‌ 28, 2017 


25. துஞ்சனூர்‌, விளானூர்‌, கீழ்பாப்பணூர்‌ 


25:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்‌ 


[1 


7, 


ஆவணம்‌ 28, 2017 


கல்வெட்டுகள்‌ 


கு.பால்துரை,புதுச்சேரி 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, ஆவுடையார்கோயில்‌ 
வட்டம்‌, துஞ்சனூர்‌, சிவன்கோவில்‌, கருவறை 
தென்புறசுவர்‌ 


இரண்டாம்மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, பூர்வபக்ஷம்ச்‌ 
புதன்கிழமை பூசம்‌ (பொ.அ.1288-1259), 


: நிலத்தில்‌ இருந்து வரும்‌ நெல்வருவாய்‌ கோவிலுக்கு 


அளித்தமை. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாறுபன்மரானதிரிபுவன .  . மூர்வபக்ஷத்துப்‌ 
பஞ்சமியும்‌ புதன்கிழமையுமான புனர்‌ பூசத்துநாள்‌..... மிழலைக்‌ 
கூற்றத்து நடு[விற்‌[க்‌ கூற்றுத்து துஞ்சலூர்‌ உடையார்‌ . . . 
னிஸ்வரமுடைய நாயனார்‌. ஸ்ரீ கோயில்‌. வடபாம்பாற்று 
உன சேந்தபிரானான சுந்தர பாண்டியச்‌ செம்பியன்‌ பல்லவரயர்‌.. 
பிடிபா[டு] பண்ணிக்குடு[த்த] பரிசாவது இந்‌ நாயனார்‌ ;  . 
மகுவலேந்தரநல்லூர்‌ வளையற சுற்றுமுற்றுஃஃஃ பொன்பற்றி 
உடைய... சுற்றுமுற்றுஃஃு புரவுநிலம்‌ ஆறுமா இந்நிலம்‌ 
ஆறு[மா].ஃஃ [புரவு]மாத்தால்‌ ஒன்பதின்‌ கலமாக வந்த நெல்‌ 
ஐம்பத்து நா- 

ற்கலம்‌இந்நெல்லு ஐம்பத்து நாற்கலமும்‌...லாலெகொள்வ. 
ஊ...வரபாதி நிச்ச யி[த்துக்கொள்வதாகவும்‌ குறுவை..ஆண்டு.. 
[நெல்‌]நெல்லுநாற்கல இன்‌ எழுகுறுணிமுந்நாழியாக வந்த 
நெல்லு..இ.. ன 
னபடி நிலத்த நிலவிழுஃ கவும்‌ இப்படி... செம்பியன்பல்லவ 
[ராயன்‌ எழுத்து] ஆதிச்ச பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு... 
ஞான. என ன்‌ 
ஆண்டராபிள்ளைக்குடியார்‌..4 5: அழகன்வுள்ளி... ன்எழத்து 
ர ரர டட இப்படிக்கிவைஉய்யவந்தான்‌ 
[ஆன. . . அ] முதினாஃ 


இப்படிக்கிவை அழகியமண[வாளபட்‌]டாலகன்‌ எழுத்து. 


103 | 


25:2 
இடம்‌: 


காலம்‌; 
செய்‌ 


1. 


9. 

10. 
1. 
12. 
19. 
14, 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 


104 


மேற்படி மாவட்டம்‌, வட்டம்‌, விளானூர்‌, செல்போன்‌ 
கோபுரத்தின்‌ அருகே நடப்பட்டுள்ள தனிக்கல்‌ 
பதினைந்தாம்நூற்றாண்டு, சகம்‌-1418வியசபொ.ஆ. 1488 
மிழலைக்கூற்றத்தைசார்ந்த முதலியாள்‌ அனைவரும்‌ 
சேர்ந்து திருப்பெருந்துறை கோயில்‌ தாயனார்‌ 
ஆவுடையாருக்கு விலானூர்‌ என்ற கிராமத்தை தானமாக 
அளித்தசெய்த.. 


சகாத்தம்‌: 1418 ன்மேல்செல்‌- 
லாநின்ற வெயவருஷம்கன்னி 
நாயிற்றுமிழலைக்கூற்றத்து தனியூ 
ர்‌ திருப்பெருந்துறை நாயனார்‌ஆ- 
வுடையபரமசுவாமிகளுக்குஇ- 
ன்னாட்டுமுதலியள்‌ அனைவரு- 
ம்‌ மொ. பொன , . . வது 

, தாந ஸு. : ஈ க விற்ற 
ஊர்‌இன்னாட்டுபொதுவா- 

ன பருவரவிலானூருக்கும்‌ 
குறுச்சிருள்‌ சதுற்‌ சீர்மை- 

யும்‌ சந்திராதித்தவற்செல்‌- 

ல சறுவமும்‌ சறுவமானி- 

யம்‌ ஆக அனுபவித்துக்‌ 
கொள்ளக்கடவராகவும்‌இ- 

ந்த திருநாமத்துக்‌ காணிக்கு 
அகுதம்‌ பண்ணினவன்‌ 
கெங்கைக்‌ கரையிலேபிரா- 
மாணனையும்‌ குருவை 

யும்‌ கபிலை 


த த 1} 


ஆவணம்‌ 28, 2017 


25:3 
இடம்‌; 


காலம்‌: 


செய்தி 


10 
11. 
12 
13. 
14. 
15, 
16. 
17. 
18. 
19. 
20, 
24, 
22, 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, மணமேல்குடி வட்டம்‌, 
கீழ்பாப்பனூர்‌, சாப்பூரணி என்றழைக்‌ கப்படும்‌ 
ஊரணியின்‌ வடகரையில்‌, முனிக்கல்‌ என்று 
அழைக்கப்படும்‌ தனிக்கல்‌. 
சகம்‌-1572-பொ.ஆ 1653 

: தொண்டைமான்‌ அவர்களுக்காக காசியிலே அன்ன 
தானம்‌ செய்வதற்கு தில்லை நாயனதம்பிறான்‌ அவர்கள்‌ 
வசம்‌ தானம்‌ அளித்த செய்து. 

சுப, மன 

சாலியவாகன 

சகாத்தம்‌ 15 

75 ன்மேல்செ- 

ல்லா நின்ற கர வருடம்‌ 

தைமாதம்‌. யளய 

னய. . | , மகரா, 

அவர்கள்‌ தற்மரச 

ருமந்‌ எறந்த கா 

லமெடுத்த தொண்‌ 

டமானாரவர்கள்‌ 

காசியிலேஅன்‌ 

னதானம்‌ பண்ணி 

வரசொல்லி 

தில்லை னாய 

ன தம்பிறான 

வர்கள்‌ 

பாரிச- 

மாக 

கட்ட- 

ளைப்‌ 


டியி 


ஆயம்‌ 28, 2017 105 


23 
24, 
25. 


217. 
28, 


30. 
91. 


33. 


34, 
95. 


106 


யிந்த 
தற்ம- 
த்தை 


ம்‌. பன்‌- 


. ன கெங்‌ 


ரையி 


லேகா 


ரம்ப- 


ஆவணம்‌ 29, 2017 


26:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


9. 
10, 
17, 
12, 
13. 
14. 
15, 
16. 


26. திருப்புத்தூர்‌ பகுதியில்‌ 


புதிய கல்வெட்டுகள்‌ 
பூ.வேலாயுதராஜா,பூலாங்குறிச்சி 


சிவகங்கை மாவட்டம்‌, திருப்புத்தூர்‌ வட்டம்‌, கண்டர 
மாணிக்கம்‌ சாலையில்‌ அமைந்துள்ள திருமுருகன்‌ 
திருமண மண்டபத்தின்‌ பின்புறம்‌ உள்ள பலகைக்கல்‌ 
சுபானு, ஆவணி 13 - 17ஆம்‌ நூற்றாண்டு 
திருப்புத்தூர்‌ திருத்தளிநாதர்‌ கோயிலில்‌, ஆறுமுகப்‌ 
பண்டாரம்‌ மற்றும்‌ நர்கநாத முதலியார்‌ இருவரும்‌ 
தேர்வீதியில்‌ எழுந்தருளியிருக்கிற ஆறுமுகப்பிள்ளை 
யாருக்கு இருவிளக்கு எரிப்பதற்கு பிற ஊருணி பகுதியில்‌ 
வெங்கள நாயக்கருடைய தர்மமாக ஒருமா நிலம்‌ 
சர்வ்மானியமாகக்‌ கொடுத்தமை, 
ஆதிசண்டேசுர- 
ன்‌ தி[ரு] வாய்‌ ம- 
லரருளினபடி சுபா- 
னு ஆவ[ணி] 13. ௬- 
வாமியார்‌ திருதளி- 
நாதர்‌ஆறுமுகதா முத- 
லியா [ர்‌] நாகதபண்டா[ர]- 
மும்‌ மேமே தெருவீதி- 
யில்‌எழு[ந்‌]தருளி இருக்கற ஆறு- 
முகப்பிள்ளையாருக்‌- 
கு திருவிளக்கு பிறா ஊரணி: 
ட வெங்களநாயக்கத .. ன செய்‌ இறை[மி]லி- 
க்கு தெற்குரோம்‌ திருவிள[க்‌]பிறம[ணம்‌] 
[தி]லம்‌ ஒரு மாவு[ம்‌] சறுவமானியம்‌ஆக 
வுகந்தபடியினாலே 
யாதம்‌ ஒரு- 

107 


ஆவணம்‌. 28, 2017 


17. த்தர்‌ அகுதம்‌ நிஇந்தன்மதுக்கு 
18. யும்‌ அனு[ப]விகவும்‌ 

19. திராகதவத்தரை 

20. கங்கை கரையில்‌ 

21. பசுவைக்‌ கொ- 

22. ன்ற தோஷதிலே 

23, போக கடவாராகவும்‌ 

24, os 


26:2 
இடம்‌: மேற்படி திருப்புத்தூர்‌ 'பெரியகண்மாய்‌ வடதலவு 
பெரியகலிங்இன்‌ தரையில்‌ பதிக்கப்பட்டுள்ள 
பலகைக்கல்‌, இக்கலிங்குப்‌ பகுதியிலுள்ள கல்வெட்டுப்‌ 
பலகைக்கற்கள்‌ அனைத்தும்‌ இப்பகுதியில்‌ ஏதோ ஒரு 
கோயிலில்‌ இருந்து எடுத்து வந்து பாவப்பட்டவையாகும்‌. 
காலம்‌: பாண்டியர்‌, குலசேகரப்பாண்டியன்‌, 18ஆம்‌ நூ. 
செய்தி: கேரளசிங்கவளநாட்டைச்சேர்ந்தமருவசேகரசதுர்வேதி 
மங்கலத்துசபையார்‌ஆழிஆழ்வார்‌என்றசக்கரத்தாழ்வா 
ர்கோயில்‌ மற்றும்‌ வீற்றிருந்தாழ்வார்‌என்றதிருமால்‌ 
கோயில்‌ஆகியவற்றிற்கு நில விற்பனை மூலம்‌ கொடை 
அளித்தமை. 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ எம்மண்‌ 
டலமுங்கொண்- 
8. டருளியகுலசே- 
4... [கர] தேவர்க்குயாண்‌- 
5. இன து. 


6. விபட 
ம. த்‌ 
படவ 
9 ட நவயுக 


10. துஃஃ கேரளசிங்க 
11. யமருவசேகரசது[ர்‌] 


108 ஆவணம்‌ 28, 2017 





28;4 


இடம்‌: மேற்படி கலிங்கின்‌ கிழக்கு வெளிப்புறச்‌ சுவர்‌ 
காலம்‌; 18ஆம்‌ நூ. 
செய்தி: நிலக்கொடை பற்றிய செய்தி, 
1. சைவன்‌ 
nn 
3. க்க 
4. த மங்கலத்து திரு ந ளை 
5. க்கு திரு நாள்‌ படிக்கு மடஃ 
6. சிரியன்‌ சாத்தபிரான்‌ சிரம “ட 
7. பார்‌ பக்கல்‌ திரு நாராயண மங்க...... 
8. (வ]யல்‌ இவர்கள்‌ பற்றில்‌ மேற்கு 
9, பால்‌ நிலமொரு மாவும்‌ கே... 
10. .. தென்‌ எரி படை நல்‌ஃ 
ரர. வவ இடையான 
26:5 
இடம்‌; மேலது 
காலம்‌: 18ஆம்‌ நூ. 
செய்தி: விண்ணகராழ்வார்‌ கோயிலுக்கு அளித்த நிலக்கொடை 
1,  -எம்புக்கு மற்றுக்கும்‌ மேற்கும்‌ தே., 
2, எழ வ. குடி விலை கொண்டது பவிக்கிற 
உ... உன வரம்புக்கும்‌ க்‌ கொற்றனுடையரன்‌ 
4. தற்கு தென்‌ கீழைத்‌ தடிகளுக்கு மேலெல்‌ [லை] [வி] 
5: [ண்ண] கரழ்வார்க்கு . பிரதி . மிக்கும்‌ விட்ட நிலம்‌ 
6, நீர்‌ நிலங்களும்‌ முது நிலங்களும்‌ விற்றுக்கு 
7... வாட்சை 
26:6 
இடம்‌: மேற்படி, கலிங்கின்‌ தென்‌ சுவர்‌ 
| 110 


ஆவண்ளம்‌ 28, 2037 


26:9 
இடம்‌; 


காலம்‌: 


யா,10,13அம்‌ நா. 


துண்டுக்‌ கல்வெட்டு, 





0 


மகக சகடரக்சகட்சசகக்டடிட BOLD ssssssosssrnes 
அவ்‌ னாதிது வ. த பிறந்தமை .... 
ந்து யாண்டு நாள்‌ ப [த்‌] த்து நாள்‌ இருநூற்று 


மேற்படி 
13ஆம்‌ நூ. 


; விண்ணகராழ்வார்‌ என்ற பெயர்‌ உள்ளது 


[வி] ண்ணகராழ்வார்க்கும்‌ திரு நாரா... 
டிய விண்ணகராழ்வார்‌ திரு விடை 


பாகத்து ... விற்றுக்‌. கொண்‌ [ட] 


மேற்படி. 


13ஆம்‌ நூ. 
விண்ணகராழ்வார்‌, தடி. போன்ற சொற்கள்‌ உள்ளன. 


டையத்தடியிரண்‌ 

ண விண்ணகராழ்வார்‌ 
படி வாய்க்காலுக்‌... 

ஷி பல்‌ விளை நில... 
ட்டை தெ.. 


மேற்படி 


19ஆம்‌. நூ. 
111 


ஆவணம்‌ 28, 2017 


செய்தி: 
1. 


2. 
3 
4 


26:10 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


௬ 
- 


26:12 
இடம்‌: 


காலம்‌: 


112 


சிதைந்துள்ளது. 
உடையால பமஃ நானும்‌... 
ரி நை. மில அலை டிக்கு 
ர்‌ குத்திரு. அலை யான்‌ 
அவாஜனென்‌ 


மேற்படி 
[3ஆம்‌ நூ: 


குடிமக்கள்‌ என்ற சொல்‌ உள்ளது. 


வார்களுங்‌ கூட நித்‌ 
ஹீ குடி மக்கள்‌ திரு நாட்களுக்கு 
ற்குஇ..... மகேசுவர... 


மேற்படி. 
18ஆம்‌ நூ. 
சிதைந்துள்ளது. 
கைம்‌ இ 


பபப 


வவிரமு ன 
மாதவனேன்‌ 
ரனை வாணி 
ச ன்று அரு... 


மேல்படி 
19ஆம்‌ நூ. 


ஆவணம்‌. 28, 2017 


செய்தி: 


1 


26:13 
இடம்‌; 


காலம்‌; 


செய்தி: 


னல 


26:14 
இடம்‌; 
காலம்‌: 


செய்தி: 


npr: 


வாய்க்கால்‌, எல்லை குறித்ததாகலாம்‌ 
இவ்வாய்க்காலுக்குத்‌ தெ 

-ு ஞாயிற்று இரு... 

திருத்துனான ... நாங்கள்‌ 

த்தின கிழை வினை 

ு முமிதன்‌ கீழைப்புளி... 

பெருநான்‌ கெல்லையாஃ. 


மேற்படி, மாவட்டம்‌, வட்டம்‌, காரையூர்‌ 
சிவன்‌ தெற்குமதிலுக்கு வெளியில்‌ தரைப்பாவுக்கல்‌ 
13ஆம்‌ நூ. 


நாயனார்‌ குறிக்கப்பட்டுள்ளது 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ப 

மியும்‌ “பேர 

னயினார்‌ திரு வெ. ஞ்ச, 
இன்னாயினார்க்கு திருளாம... 
காணி... ஈஷ. ஸ்‌... 
ணுத்துகா... 


மேற்படி,தெற்குமதில்‌ சுவர்‌ 
13அம்‌ நா. 

துண்டுக்‌ கல்வெட்டு 

க்கு உ...வன்‌ 

யன்‌ எழுத்து.... இவை... 

த்து இப்படிக்கு 'உகளூர்‌.. 

ரை லி வேளான்‌ ஸசைஞம்‌.. 
ணை இப்படிக்கு... 


ஆவணம்‌ 28, 2017 113 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


1 


2, 


10. 
11. 
12, 
13. 
14. 
15. 


114 


27. திருபுவனம்‌ கல்வைட்டு 
கவன்னீர்செல்வம்‌, சென்னை 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, சிவகங்கை வட்டம்‌, 
திருபுவனம்‌ அரங்கநாதபெருமாள்‌ இிருக்கோயிலின்‌ 
தெற்கு சுவர்‌. 

ஜடாவருமர்‌ பாரக்றெ பாண்டிய தேவர்‌, யா. 10 
“48ஆம்‌ நூ. 

நகரம்‌. இருபுவனவீரபுரத்து: ஊரவர்களிடமிருந்து, ஊர்‌ 
காவல்‌ பணி செய்கின்ற குளமங்கலநாட்டவர்‌ 
சளர்காவல்வரியாக இவ்வூரில்‌ வசிக்கின்ற கள்ளர்சாதிப்‌ 
பிள்ளைகளுக்கு தலை கலியாணம்‌. செய்கின்ற பொழுது 
சேலை ஒன்று வசூலித்துள்ளமை. 

ஸ்வஸ்தி. ஸ்ரீ கோற்சடபன்மர்‌ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ பாராக்ரம 
பாண்டிய 'தேவற்கு யாண்டு 

பத்தாவது து நாயற்று பூர்வ பக்ஷத்து அஷ்டமியும்‌ புதந்‌ 
கிழமையும்‌ பெற்ற 

ரேவதி நாள்‌ நசுரம்‌ திருபுவனவீரபுரத்து ஊரவர்‌ 
இவ்வூர்க்காவலுடைய 

குளமங்கல நாட்டவரோம்‌ எங்களிற்டேருந்த இவ்வூர்‌ நடுவிற்‌ 
திருமுற்றமாலக்கத்து 

பெறக்கடவோமாகவும்‌ கள்ளர்‌ மக்களுக்கு தலை கல்லியாணத்துச்கு 
ஒரு சேலை: பெறக்கடவோமாகவும்‌ மகன்‌ பிள்ளை 

கட்டுப்‌ பெண்ணுக்கும்‌ சேலை தெண்டக்‌ கடவமல்லவாகவும்‌ 
கார்த்திகைக்கு ஐங்குறுணி பாக்கம்‌ அரையனுக்கு ஐஞ்சும்‌.. ௯ 
செய்வன காத்திகை பாக்கு... 4௦% 

இவ்வூர்ப்பற்றான விளைநிலம்‌ தெலிங்கசை முள்ளிவயல்‌ 
அமர்த்தாராதித்தநல்லூர்‌ குறுச்சி களஞ்சேரி எதிர்கொண்பாமி 
மரவை. உள்ளிட்ட நிலங்களும்‌ உள்ளூர்‌ நத்தம்‌ கொல்லை 
சசிபள்ள நிலங்கள்‌ நாங்களும்‌ இடையரும்‌ எங்கள்‌ 

மகமை.. அடியார்‌ பயிர்ச்செய்‌ஃ.... 

இவ்வூர்‌ கோயில்களையும்‌ பணம்‌... 


ஆவணம்‌ 258, 2017 


16. வராகவும்‌ இவ்வூர்‌ பற்றில்‌ மா... 

17. வாகவும்‌ கலம்‌ மாத்தால்‌.ஃ-.. 

18. கடவாராகவும்‌ இப்படி சம்மதித்து. 

19, இப்படி. ஒழிய அடுத்தெறு அன்னியாயம்‌ செய்யக்கடவோமல்ல 


மாகவும்‌ இப்படி ஒழிய அழிவு செய்தோமாகில்‌ தந்‌ தாய்க்குத்தான்‌ 
மணாளன்‌ 


ஆவணம்‌ 28, 2017 115 





289. வடக்குகோணர்‌ கோட்டை 
சிவன்‌ கோயில்‌ கல்‌ எவட்டு 


கு. பால்துரை,யதுச்சேரி 


இடம்‌: தூத்துக்குடி. மாவட்டம்‌, கோவில்பட்டிவட்டம்‌, வடக்கு 
கோனார்‌ கோட்டை, இடிந்த நிலையில்‌ அதிட்டானம்‌ 
மட்டும்‌ உள்ள சிவன்‌ கோவிலில்‌ நடப்பட்டிருக்கும்‌ 
தனிக்கல்‌ 

காலம்‌: 13ஆம்‌ நூ. 


செய்தி: இவ்வூரில்‌ நியாய பரிபாலன திருமடம்‌ என்ற பெயரில்‌ 
மடம்‌ ஒன்றினை ஓக்கூர்‌ என்ற ஊரைச்சார்ந்த இரங்கல்‌ 
மீட்டான்‌ என்ற பட்டமுடையவர்‌ ஏற்படுத்தியது. 


2. இரங்கல்மீட்‌ 
டான்‌ ஒக்கூ 

4,  ருடையான்‌ 

5. நியாய பரி 

6. பாலன 

7. திருமடம்‌ 


ஆவணம்‌ 28, 2017 117 


30. அலம்பலம்‌ கல்‌எவட்டு 


வெடாண்டுரங்கன்‌;கீழ்கல்பூண்டி 
டம்‌; விழுப்புரம்‌ மாவட்டம்‌, கள்ளக்குறிச்சி வட்டம்‌ 
வி.அலம்பலம்‌ விண்ணகர எம்பெருமாள்‌ கோயில்‌, 
தனிக்கல்‌ நான்கு பக்கங்கள்‌ 
காலம்‌: 19ஆம்‌ நூ: 
செய்தி: எம்பெருமான்‌ கோயிலுக்கு அமுதுபடி சாத்துப்படி, 
திருப்பணிக்கு நிலக்கொடை அளித்தமை. 
பக்கம்‌ -1 
1. அருளிச்செய 
2 ல்‌ மிலாடாகி- 
3. ய ஜனநா- 
4, த வளநாட்டு [ந] 
5. றையூர்‌ கூற்றத்து ஃ 
6. எம்பலத்து நல்ல 
7.  விண்ணகர எம்‌- 
8. பெருமான்‌ கோயி. ஸ்ரீ- 
9, வயிற்றினவர்க்கும்‌ 
10. நம்பிமார்க்கும்‌ இ- 
11: வெம்பெருமானுக்கு 
12, அமுதுபடி சாத்துப்‌- 
13. படி உள்ளிட்ட நிமந்த- 
14. ங்களுக்கும்‌ திருப்ப- 
15. ணிக்கும்‌ உடலாக. 
பக்கம்‌-2 
1. திருவிடை 
2, யாட்ட இ- 
3. றையிலி யா- 
4 க இவ்வூர்‌ 


118 


ஆவணம்‌ 28, 2017 


5. வாராப்பட்டு- 
6. நன்செய்‌ நி- 
7. லத்தில்‌ 
8. தடி .ஃகோ விட்ட 
9. ஐஞ்நா- 
10. றும்‌ புன்செ- 
11. ய்‌ நிலத்தில்‌ 
12. விட்ட நிலம்‌ 
13. ஒன்றறை வே 
14, லியும்‌ இ- 
15. வவூர்‌ கீழ்பா- 
16. ழ்‌ நிலண்‌ ஏந்தல்‌ நா 
17. ன்கெல்லை 
பக்கம்‌ -3 
1. கச 
2. ய்‌ புன்செ- 
3 ய்‌ புன்‌ செய்‌ 
4, நிலமும்‌ 
5. காசாயம்‌. த 
6. பச்சை உள்ளிட்ட- 
3... [அபினைதாயங்களு[ம்‌] 
8. நாட்டு வினியோக[ம்‌] 
9, ஊர்‌ வினியோகங்‌- 
10, சூம்‌ ஆளமஞ்சி தேவை[யு] 
ரர்‌, ம்‌ பல சம்மாதங்க- 
13. ளும்‌ உட்பட பதினொன்‌- 
14, றாவது எதிராம்‌ ஆண்டு 
15. ஆடி மாதம்‌ முதல்‌ திருவி- 
16. டையாட்ட இறையிலி- 
17. யாக தந்தோம்‌ இப்படி 


119 


ஆவணம்‌. 28, 2017 


18, 


க்கு இவ்வோலை பிடிபா- 


19. டாகக்‌ கொண்டு... 
20. லும்‌ வரியிலும்‌ 
பக்கம்‌ - 4 
1. வரை 
2... செல்வதா- 
3, கக்‌ கல்லிலும்‌ 
4 செம்பிலும்‌ வெ- 
5, ட்டிக்‌ கொள்‌- 
6. க. திரு ஏத்துக்கலியன்‌ 
7. இப்படிக்கு பா- 
8. ண்டி மண்ட- 
9, லத்து முத்தூர்‌ கூற்‌- 
10. றத்து கப்பலூ 
11, ரான உலகள- 
12. ந்த சோழ நு 
13. ல்லூர்‌ ஆதித்‌: 
14,  தனான.. 
15. ௬ ஆள்வா- 
16. ன்‌ காடுவெ- 
17. பீடி எழு- 
18. த்து 
120 


ஆவணம்‌ 28, 2017 


௮. ஆத்தூர்‌ வட்டாரக்‌ கல்‌எவட்௫ூகள்‌ 


சி.வீரராகவன்‌, விழுப்புரம்‌ 
பொன்‌.வெங்கடே சன்‌, ஆறகழூர்‌ 
31:1 
இடம்‌: சேலம்‌ மாவட்டம்‌ அத்தூர்‌ வட்டம்‌ பெரியேரி 
கிராமத்தில்‌ வண்ணான்‌ குளம்‌ என்ற குளத்துக்கு பின்புற 
வயலில்‌ உள்ளது 
காலம்‌: 12-13ஆம்‌ நூ, 
செய்தி: எலி, சூலம்‌, பூமிதேவி ஆதிய உருவங்களுடன்‌ கூடிய 
பலகைக்கல்லில்‌ பிள்ளையார்‌ கோயிலுக்கு அமுதுபடி 
தண்ணீர்‌ அட்டிய செய்தி. 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ அருளிச்செயல்‌ ஆறகளூர்‌ 
2. நிவா வாற்றுக்கு வடகரையில்‌ பிள்ளையார்‌ சொ- 
3. ன்ன வண்ண ஞ்செய்வார்‌ கோயில்‌ ஆண்டார்‌ ௨- 
4 பய யழகியானான தவஸ உயிர்‌ நம்பிக்கு 
5.  இப்பிள்ளையாற்கும்‌ அமுதுபடிக்கும்‌ இக்‌ கோயி- 
6. ல்‌ தான்‌ வைக்கிற தண்ணீர்‌ பந்‌[த]ர்க்கும்‌ தேவ- 
7.  தாந இறையிலியாக பெரிய ஏரியான குலசே- 
8. கரத்‌ பெரிய ஏரியில்‌ கடமைப்பற்று நஞ்‌ செய்‌ நில- 
9. தில்‌ ஒன்பதாவது தன்‌ காணியில்‌ காடுவெட்டித்‌ தி- 
10. குத்தின நிலத்திலே ரண்டு மா நிலம்‌ அனைத்தாதாயங்‌- 
11. களும்‌ உட்பட்ட பதினொன்றாவது ஆவணி மாதம்‌ முத- 
12. ல்‌ இறை இலியாகத்‌ தந்தோம்‌ இப்படிக்கு இ ஓலை 
13. பிடிபாடாகக்‌ கொண்டு தனக்கும்‌ தன்வர்க்கத்தார்க்‌- 
14. கும்‌ சந்திரராதித்வரையும்‌ காணியாக்கி கல்லிலு- 
18. ம்‌ செம்பிலும்‌ வெட்டி கொள்க இப்படிக்கு இவை 
16. பாண்டி மண்டலத்து முத்தூற்க்‌ கூற்றத்து 
17. க கப்பலூரான உலகளந்த சோழனல்லூர்‌ ஆ- 
18. தித்தன்‌ கணவதி ஆழ்வானான்‌ காடுவெட்டி எ- 
19. முத்து ௨ 


ஆவணம்‌ 29, 2017 121 


31:2 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


8, 
5, 
10. 


12. 
13. 
14, 
15, 
16. 
17, 
18. 


81:3 
இடம்‌: 


122 


மேற்படி கற்பலகைப்‌ பின்புறம்‌ 

1219ஆம்‌ நூ. 

சொன்ன வண்ணம்‌ செய்வார்‌ பிள்ளையாருக்கு அமுது 
படிக்கும்‌ தண்ணீர்‌ பந்தலுக்கும்‌ குலசேகர பெரிய 
ஏரியின்‌ வாய்காலுக்கு வடக்கே இரண்டாயிரம்‌ குழி 
நிலம்‌ இறையிலியாக கொடுக்கப்படுள்ளமை. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ அருளிச்செயல்‌ ஆறகளூர்‌ நிவா- 

வாற்று க்கு வடசுரையில்‌ பிள்ளையார்‌ சொன்ன 

வண்ணெஞ்‌ செய்‌ வா- 

ர்க்‌ கோயிலில்‌ ஆண்டார்‌ இ- 

ப்பட்ட யழகியானான்‌ , . 

உயிர்‌ நம்பிக்கும்‌ 

க்கு அமுதுபடிக்கும்‌ இத்திரு வா , . . 

கணீர்‌ வைக்கவும்‌ குலசேகரன்‌ பெரிய ஏரி 

வாய்காலுக்கு வடக்கும்‌ இவ்‌ , , . 

ஏரி வடக்கு மேற்கும்‌ தேவதான ...இ- 


க்‌ காடு வெட்டிப்‌ பயிற்‌ செய்து ட நஞ் 
செய்‌ குழி யிரண்டாயிரத்துக்குக்‌ குழி உ 
ள்ளிட்ட அனைத்தாதாயமும்‌ உட்பட . , , . சந்திராதித்‌- 
தவரை தேவதான இறையிலியா , .. 4 , இப்படி- 


க்கு கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்‌. . . . 

இப்படிக்கு இவை பாண்டிய மண்டலத்து முத்தூற்று 
கூற்றத்துக்‌ கப்பலூரான உலகளந்த சோழ னல்லூர்‌ 
ஆதித்தன்‌ கணவதி ஆழ்வாளன்‌ காடுவெட்டி எழுத்து 


மேற்படி மாவட்டம்‌, வட்டம்‌; காமக்காபாளையம்‌, 
அருணாச்‌ லேசுவரர்‌ இருக்கோயில்‌ கருவரை முன்‌ 
மண்டபத்தின்‌ தென்புறசுவர்‌ 


ஆவணம்‌ 25. 2017 


காலம்‌: சகம்‌1412, கலியுகம்‌ 4821, விஜய; தை ச பொ.ஆ 1490 


செய்தி: 


1. 
2 
3 


31:4 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


அருணாசலேசுவர சுவாமி விசேச கட்டளை 
செலவுக்காக இவ்வூரை சேர்ந்த செல்லப்பிள்ளை 
மகன்‌ நமச்சிவாயபிள்ளை சுத்த கிரயமாக 15 குழி நிலம்‌ 
வாங்கியமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ விஜய வருடம்‌ தை மாதம்‌ ஸ்ரீ [சாலி] வாசுன 
சகாப்தம்‌ 1412 கலியுகம்‌ 4871 இதன்மேல்‌ செல்‌- 

லா நின்ற விக்குறிதி வருடம்‌ தை மாதம்‌ 5 காமக்காபாளையத்தி 
லிருக்கும்‌ ஸ்ரீ அருணாசலேசுவர 

மிசதி இவ்வூரிலிருக்கும்‌ செல்லப்பிள்ளை புத்திரன்‌ 
நமச்சிவாயபிள்னை தான சாசனம்‌ பண்ணி கொடுத்‌- 

தேன்‌ இந்த கிராமத்திலே பட்ட விருத்தி மானியத்தில்‌ இப்படி 
யிசையில்‌ குகிரினி ஏ[யே]- 

தகதால்‌ பூற்வமாக சத்த கிரயம்மாக வாங்கினது குழி 15 இந்த 
குழி 

ஸ்ரீ அருணாசலேசுவர சுவாமி விசேஷ கட்டளை செலவுக்கு 
தான சாசனம்‌ கொடுத்தேன்‌. 

இந்த தர்மம்‌ அகுதம்‌ பண்ண பேற்‌ காசியிலே காராம்‌ பசுவு 
கொன்ன பாவத்திலே போ- 

வாராகவும்‌. தர்மம்‌ - - - - விதமாக செந்திர சூரியாதியளவும்‌ 
சாஷி தேவிக்காய்‌ 


மேற்படி, அருணாசலேசுவரர்‌ கோயிலினருகே 
செல்வமணி ரெட்டியார்‌ நிலத்துக்கு அருகில்‌ உடைந்த 
பலகைக்கல்‌ 
௪கம்‌-1678-பொ.ஆ..761, மைசூர்‌ இம்மடி கிருஷ்ணராஜ 
உடையார்‌, கன்னடம்‌. 
கல்வெட்டின்‌ மேல்‌ பகுதியில்‌ சூரியன்‌ பிறை நிலா 
அதன்‌ ழ்‌ சங்கு, சக்கரமும்‌ நடுவில்‌ நாமமும்‌ கொண்டது. 
மைசூர்‌ மன்னர்‌ உடையார்‌ இரண்டாம்‌ கிருஷ்ணராஜ 
உடையார்‌ காலத்தில்‌ காஞ்சி தலத்தின்‌ பத்து 
கோவில்களுக்கு அன்றாட நைவேத்தியம்‌, மாத, வருட 
123 


ஆவணம்‌ 28, 2017 


7. 

8, 

9. 

10. 
11. 
12, 
13. 
14, 
15, 
16. 
17. 
18. 
19, 
20, 
21. 
22, 
23. 
24, 
25. 
26, 


124 


உற்சவங்களுக்கு காமக்காபாளையத்தில்‌ வசூலான வரி 
வருவாய்‌ 78,991 பணம்‌ 7922 பொன்னும்‌ தானமாக 
கொடுத்தமை. 

ஸ்ரீ மது ராமாநுஜா [ய] நமஹ 
ஸ்வஸ்தி ஸ்ரீ விஜாய பியூதய 
சாலிவாகன சகாப்த 

1673 கலியுக 4818 சந்த 

வர்த்தமான வாதா பிரஜோத்பத்தி சம்‌- 
வத்சரதமாக பகுல்‌ 5 லு ஸ்ரீமான்‌ 
மகாராஜ ராஜாதி ராஜ 

பரமேஸ்வர பிரவுட பிரதாப நாப 

தி வீரஸ்ரீ அப்பிரதிம கிருஷ்ணராஜ 
உடையரயளு ஸ்ரீ ரங்கப்பா- 
ட்டனதள்ளி ரத்ன சிம்மாசனாரூடரா- 

கி பிருதீவி சா[ம்‌] ராஜ்யம்‌ யத்திரளூ 
கஞ்சி ஸ்தலதள்ளி இருவ ஸ்ரீ பார்த்த 
சாரதி ஸ்வாமிய ஃஃ தூ ஃ. 

ஸ்வாமி ....அஸ்டபுஜ ஸ்வா 

மியவரு வி[ஸ்வ] பிரகாச ஸ்வாமி 
யவரு காமானிகார சம்ஹா [ர] ஸ்வா 
மீ யவரு திரி விக்ரம ஸ்வாமியவ- 

௬ மரசுத வர்ண ஸ்வாமியவரு 

பிரவாள வர்ண ஸ்வாமியவரு வைகுந்‌ 
ட ஸ்வாமியவரு ஸ்ரீ பாஷ்யக்கார ஸ்வா- 
மிய வரிகே. சக நம்ம கை. கர்ய 

வாகி படிதர தீபாராதனே நித்யோத்‌ 

ஸவ பக்சோத்ஸவு மாசோத்ஸவ 
சம்வத்ரோத்ஸவ முன்‌ தாத உத்‌- 
ஸவகரு நடேயளிக்கே பக்கே. நிம்ன 
அவாளு அகரகஜ்ஜின சாவடி 


ஆவணம்‌ 26, 2017 


28. 
29. 
30, 
31, 
32, 
33, 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 
41. 
42. 
43, 
44. 
45. 
46, 
47, 
48. 
49, 
80, 
51. 
52 
53. 
54, 


ஹோபளி அனந்தகிரி ஸ்தலதளு 
பெ[ரியேரி]வழித தா காமக்கா பாள்ய 
த கிராமவனு தாரேயரது 

கொட்டு இத்தேவேயாத காரன 
பிரோமத சம்வத்சரத ஹட்டு 

வழி கோபால ௧ 73991. 

சுங்க பொம்மு [7] 921 உப- 

யம்‌ கோபால ௧ 7412 ரி சந்த வு- 
டு வழி கிராமவன்று சர்வ மான்ய- 
வாகி நடசி கொண்டு பருவ ஆகே 
கட்ல: மாடிபி இதிது ஆப்பிரசார- 

கே கஞ்சி ஸ்தலதலி இடுவ பார்த்த 
சாரதி ஸ்வாமி யவரு முந்நா- 

த. ஈ அத்து தேவஸ்தான களிகே சதா- 
படிதரா தீபாராதனே நித்யோத்சவ 
பக்சோத்சவ மாசோத்சவ சம்வத்ஸ 
ரோத்ஸவ முந்தாத சாபே பக்யே 

ஈ காமக்கா பாள்யத கிராமத ய- 

ல சதுர்சீமேகம்‌ சங்க சக்ரந சிலா 
பிரதிஷ்டையன்று மாடிசி கொட்டு ௪- 
ந்தர சூர்யாதி வரைகு சாஸ்வத நிரு 
பாதிகா சர்வமான்யவாகி கம்சி 

[ஊரி] கே மணவாள்‌ பராக்கு ஸர- 
மாறு [பீச்சி]ய்‌ யரவரா மடத 
அவறிலிகே நடசிக்கொண்டு ப- 
ரோது 


125 


ஆவணம்‌ 26, 2017 


32. குரும்பூர்‌, திருக்கட்டனை மற்றும்‌ 
கைக்குறிச்‌ சிக்‌ கல்‌எவட்ட௫ுகள்‌ 
அசந்திரபோஸ்‌, புதுக்கோட்டை 


32:1 
இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, அறந்தாங்கி வட்டம்‌ 
குரும்பூர்‌, சித்தநாதீஸ்வரர்கோயில்‌ கருவறை. மேற்குச்‌ 


சுவர்‌ 


காலம்‌: அறந்தாங்கி அரசு-தொண்டை மான்‌, அழகிய 
மணவாளப்‌ பெருமாள்‌, சகம்‌-1265, உருத்ரோத்கார்‌, 
இத்திரை,20 - பொ.ஆ. 448 
செய்தி: அறந்தாங்கி அரசு உடையார்‌ அழகிய மணவாளப்‌ 

பெருமாள்‌ தொண்டைமானார்‌ மகன்‌ இலக்கண 
தென்நாய்க்க தொண்டைமானாற்கு பாலையூர்‌ நாட்டு 
விக்ரெமநல்லூர்‌ குளத்து மடையாலும்‌ குறும்பில்‌ 
குளத்து மடையாலும்‌ நீர்‌ பாயும்‌ நிலத்தைக்‌ கொடுத்து 
அதன்‌ மூலம்‌ வரும்‌ விளைச்சலில்‌. உரிய பங்காக 
கடமை, வெட்டி, முட்டாவாள்‌ வரிகளைக்‌ குறும்பில்‌ 
கோயிலுக்குச்‌ செலுத்துதல்‌. 

1. ஸ்வஸ்திஸ்ரீ 

2. சுகாத்தம்‌ 1365 மேல்‌ செல்லா 

உ... நின்ற உதிரோத்தரி வருஷம்‌ சித்திரை 20 ம்‌ தேதி [வட] 

4... வள்ளாறான சுந்தரபாண்டிய வள நாட்டு இளங்கோ 

5. நாட்டு அறந்தாங்கி அரசு உடையார்‌ அழகிய 

6. மணவாளப்‌ பெருமாள்‌ தொண்டைமானார்‌ மக- 

7, ன்‌ இலக்கணதென்நாயக்க தொண்டைமானாற்கு 

8, பாலையூர்‌ நாட்டு விக்கிரமநல்லூர்‌ குளத்து மடை- 

9, யாலும்‌: குறும்பில்‌ கு - 

10. எத்து மடையாலும்‌ நீர்‌ பாய்ந்து 

11. நெல்‌ விளைய நம்முடைய நிலமானது நெற்ற 

12. 

13. 


126 ஆவணம்‌ 2%, 2047 


14, 
15. 
16. 
17. 
18. 
19, 


21. 
22 
23. 
24, 
2. 


32: 2 
இடம்‌: 


காலம்‌: 


வய[க]கல்‌ . ஃ. 

வயக்கல்‌ நம்முற்றும்‌ இதற்கு மேற்கு உ[ண்‌]- 

டான நிலமும்‌ குறும்பில்‌ குழுமி வெ- 

ல்லையாகச்‌ சந்திராதித்தவரை இந்றைய 

வருஷ முதல்‌ நிலத்தால்‌ வரும்‌ கடமை வெட்டி முட்டா... 
மற்றும்‌ எப்பேர்பட்ட சமுத்திராதிகளுக்கும்‌ தந்து 

வரு நயினார்‌ சித்தங்கலக்கி நயினாற்‌ குறும்பிலும்‌ மகன்‌ வயக்கல்‌ 
வரு நெல்லு குடுக்க இதுக்கு பங்கம்‌ கெ- 

ங்கை கரையில்‌ கபிலையையும்‌ பிராமணனையு [கொன்ற] 
பாபத்தை போகக்கடவராகவும்‌ இப்படிக்கு உடையவ 
ருளிய செயற்படிக்கு நிறம்பவழகிய காலிங்கரா- 

யன்‌ எழுத்து 


மேற்படி, கருவறை மேற்குச்‌ சுவர்‌ 


தொண்டைமான்‌, ஆவுடைய நாயனார்‌, சகம்‌- 1955, 
மீனம்‌, (ஆடி),10, வெள்ளிக்ழெமை, உத்திராடம்‌ - 
பொ.ஆ. 1433 


செய்தி: முன்னாளில்‌ குரியதேவர்‌ குலசேகரத்தொண்டைமானார்‌ 


1 ன ௭.2 அன்‌: 24 


ஆவணம்‌ 28, 2017 


காலத்தில்‌ குறும்பில்‌ நாயனர்‌ சித்தங்கலக்கி நாயனாற்கு 
வட வள்ளாற்று நாட்டு விட்ட தேவதான நிவம்‌ 
அளித்தமை. 

ஸ்வஸ்திஸ்ரீ சகாத்தம்‌ 1355ன்‌ மேல்‌ 

செல்லா நின்ற மீன ஞாயிற்று ஆடி 

[ப]ஷத்துக்கு தெசமியும்‌ சுக்கிரவாரமும்‌ உ- 

த்திராடத்து நாள்‌ குறும்பிலூரு நாயநார்‌ 

சித்தங்கலக்கி நாயனாற்கு, வட வெள்‌- 

[ளாற்று] நாட்டு ஆமெஞ்சூர்‌ வயலில்‌ சூரிய 

தேவர்‌ குலசேகரத்தொண்டைமா- 

னார்‌ விட்ட நிலமாய்‌ ஆவுடைய நாய 

னார்‌ தொண்டைமானார்‌ கல்வெட்டி- 

127 


10. 
11. 
12. 
13. 
14. 
15, 
16. 
17, 


3, 
4, 


9 
10. 


128 


ன நிலமாவது பொன்னங்கன்‌ வயக்கல்‌ 

லில்‌ திருமலை மருதஞ்செயாவது கீழைநாட்‌- 
டி வயக்கலருகில்‌ ஆதித்தன்‌ வயக்கல்‌- 

35 மா ஆலஞ்செயத்துள்‌ உட்பட்ட 

ஏற்ற சுருக்கம்‌ உட்பட்ட குரும்பில்‌ விட்ட 
அரை மாக்காணி அரைக்காணியு- 

ம்‌ தேவதானமாசு விட்டமைக்கு, நில[ம்‌] வி- 
டுக்காமேல்‌ இடங்களிலும்‌ ஊருணி ௨- 
ட்பட்ட சுவக்கிடங்கு இவையிந்நிலத்த- 
ண்ணீரும்‌ பெறக்‌ கடவதாகவும்‌ 


௧௪௪. சரச ௧௪:௧௨ 


மேற்படி, அர்த்தமண்டப வடபுறச்சுவர்‌. 


திருநெல்வேலிப்பெருமாள்‌ தொண்டைமானார்‌, சகம்‌- 
/992, விரோதி, தை,28 - பொ.அ.1470 


: அறந்தாங்கியில்‌ அரசராக இருந்து ஆட்சி செய்த 


திருநெல்வேலி தொண்டைமானார்‌ குறும்பில்‌ வளார்‌ 
உடையார்‌ கோயிலுக்கு பரவைக்கோட்டைக்‌ கிராமத்தை 
திருநாமத்துக்‌ காணியாகக்‌ கொடுத்தது. 


ஸ்வஸ்திஸ்ரீ [சகாத்தம்‌] 13- 

92 க்கு மேல்‌ செல்லா 

நின்ற விரோதி வருஷம்‌ தை மாதம்‌ 

23 ம்‌ தேதி அறந்தாங்கி 

அரைசு உடையார்‌ 

திருநெல்வேலிப்‌ பெரு- 

மாள்‌ தொண்டைமானார்‌ 

குறும்பில்‌ வளர்‌ உடையார்‌ 

ட த்‌. 
முடையார்‌ . . - 


ஆவணம்‌ 28, 2017 





32: 4 
இடம்‌: 
காலம்‌: 


செய்‌ 


N 


மஜ த த 


10, 


12. 
13. 
14, 
15, 
16, 
17. 
18. 
19. 
20. 
21. 


23. 


130 


மேற்படி, அர்த்தமண்டப வடபுறச்சுவரின்‌ இரண்டாம்‌ 
கல்வெட்டு 

திருநெல்வேலிப்பெருமாள்‌ தொண்டைமானார்‌, விசு 
வாசு,-12அம்‌. நூ. 


: இருநெல்வேலிப்பெருமாள்‌ தொண்டைமானார்‌ கோயி 


லுக்கு தேவதானமாக நிலம்‌ வழங்கியமை. 
ஸ்வஸ்திஸ்ரீ சகாத்தம்‌ . 4 - 

, மேல்‌ செல்லா நின்ற 

விசுவா[வ]சு வருஷம்‌ சித்திரை 

15 தேதி அறந்தாங்கி அரசு 

உடையார்‌ திருநெல்வே- 

லிப்பெருமாள்‌ தொண்டை 

மானார்‌ குறும்பில்‌ ஊர்‌ 


உ டட 


திருச்சூலிலைப்‌ பன்மற்கு தேவதானமாக 
விட்டு சன்னில்க . ; கு. இசைந்த பெரு 
நான்கெல்லைய்‌ ஆக கீழ்பாற்கெல்லை 
உக்க டத்துள்‌ வாய்க்கும்‌ 
ல்லை விலைக்கு. சாசுட . . ன்‌ இறையிலிக்கு 
மனை சே.கரும்‌ பே , . ௬ம்‌ தென்பாற்கெல்லை 
மலை ஆற்று வடக்கு மேல்பாற்கெல்லை ஆ- 
ற்றுக்குடி நாட்டு ௧ , . வாய்த்தலைக்கும்‌ 

உ மக்கும்‌ வடபாற்கெல்லை மேற்படிவா- 
த்தலைக்கும்‌ ம , . க குளத்துக்கு தெ . 


பிடாரி வயக்க , , யும்‌ தன்ம காணி 
க்கியும்‌ உண்டாட . , த்தில்‌ குடிப்‌ பத.. 


ஆவணம்‌ 28, 2017 





32:5 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


ஜக ஓஐ 


உ 


32:6 
இடம்‌; 


காலம்‌: 


செய்தி: 


2, 


3 


132 


மேற்படி, மூன்றாம்‌ கல்வெட்டு 

14 பதம்‌ நூ. 

மறமடக்கியான இராசேந்திரச்சோழபுரத்து நகரத்தார்‌ 
பாடிகாவல்‌ பணிக்காக முன்னோர்‌ செய்தபடி 
பன்னிரண்டு பணம்‌ அண்டொன்றுக்கு நிச்சயித்தமை. 
இராசஇராசவள நாட்டுப்‌ பாலையூர்‌ நா- 

ட்டுக்குறும்பில்‌ ஊரவற்‌ குறும்பி நா- 

ட்டு மறமடக்கி ஆன இராசேந்திர சோ- 

ழபுரத்து ஊற்குச்‌ சமைந்த நகர[த்‌]தா- 

ரோம்‌ பாடிகாவல்‌ நின்றையம்‌ பண்‌[ணி]- 

க்குடுத்தபடி முன்னாள்‌ எங்கள்‌ ஊற்‌ 

உண்டு ஆன காவல்‌ கட்டுக்கு நிசதம்‌ 

ஆக ஆண்டொன்றுக்குக்‌ குடுக்கும்‌ ப- 

டி 12 இப்பணம்‌ பனனிரண்டும்‌ 

ஓட்டாகக்குடுப்போம்‌ ஆகவும்‌ 


மேற்படி, முகமண்டபம்‌ தென்புறச்சுவர்‌ 
15 ஆம்‌ நூ, 
சிதிலமடைந்த கல்வெட்டு. நிலக்கொடை அளித்தமை. 


உ உ உ நாட்டுக்‌ குறும்பில்‌ ... லத்தித்‌ தம்பிரானாற்‌ இவ்ஊரவற்கு 
சமைந்த 


டக கட்டிக்குடு . . . த வருஷம்‌ ஒன்றுக்கு பகைக்குடி 
உட்பட ஆளுக்கு தல- 


க்கட்டு . , ம , ஆகவும்‌ இந்த ம - சந்திராத்தவரை  * * 
றைத்திலே ௧- 


லே காராம்‌ பசுவை கெ ஃ “ ஓமும்‌ பெரிய . , : ளடமும்‌ 
நூற்று கெ 
பணங்‌. . . காட்டுவாடி ஆ - ஊரவஃஃம்‌ 


ஆவணம்‌ 258, 2017 


10. 


11. 
12, 


13, 
14, 
15, 


16, 
17. 


18. 
32:7 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


ஆவணம்‌ 28, 2017 


நாட்டு பாலையூர்‌ நாட்டு குறும்பில்‌ நயினார்‌ சித்தங்கலக்கித்‌ 


மன்‌ நயினார்‌ கோயிற்‌ தானத்தார்‌ . னைந்து சமைந்த . . . . 
மேல்‌ கூற்று . , . 

ற்று நாட்டு நாயனார்‌ . . . பண்ணிக்‌ குடுத்த பிட்டுக்கு 
தேவதானமாக. சூடும்‌ ஏரி வலை . , 4 ல்‌ விட்டுக்கொடுத்தாள்‌ 
கண்டன்‌ வயக்கல்‌ 3 மா 

இன்‌ நிலம்‌ மூன்று மாவுக்கு பெருநான்கெல்லையாவது 
மேல்பாற்கெல்லை பழங்கரை வயலுக்கும்‌ தென்கெ மயவா.க . 
லற்கும்‌ தென்பாற்கெல்லையாக .- லத்துக்கும்‌. மேல்பாற்கெல்லை 
பறையன்‌ வய- 

லுக்கும்‌ வாத்தாலுக்கு கிழக்கு உட்பட்ட, ,[இ]சைந்த 
நான்கெல்லைக்கும்‌ உட்பட்ட . , லும்‌ 

. .. மெய்யக்கோன்‌ வீட்டுக்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை 
தெற்கு ஆவிடையான்‌ வீட்டுக்கு வடக்கு . . . ௬ கிழக்கும்‌ 
வடபாற்கெல்லை வாணாதராய மனைக்கு தெற்கும்‌ 

, ட பெருநான்கெல்லைக்குட்பட்ட மனையும்‌ நிலமும்‌ [நந்த] 
வன முதல்‌ தன்மத்தா, ; , 


மேற்படி, அர்த்தமண்டபம்‌ தென்புறச்சுவர்‌ 

/சஅம்‌ நூ. 

குரும்பூர்‌ சித்தநாதீஸ்வரர்‌ கோயில்‌ திருப்பணியை 
இவ்வூர்‌அரசு கம்பன்‌ மாதேவனான வத்தராயர்‌ 
செய்தமை. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ இத்திருப்ப- 

ணி இவ்ஷர்‌ அரசு கம்பன்‌ 

மாதேவனான வத்தரா- 

யர்‌ தன்மம்‌. 


133 





32:10 
இடம்‌: 


மன்னன்‌ 


காலம்‌: 


செய்தி: 


௪ 


_ 
ப்‌ 


2. 54 இ. சோ ௭ ௮ [4 


கஸ்‌ கால்‌ கம்‌ எஸ்‌. ண்‌ ஷ்‌. 
HENS 


16. 
17. 
18. 
19. 
20 

21. 


மேற்படி மாவட்டம்‌, வட்டம்‌, கைக்குறிச்சி ஸ்ரீபாரதி 
கல்லூரிக்கு எதிரிலும்‌ ஏ.டி.ஆர்‌ பள்ளிக்கு 
மேல்புறத்திலும்‌ அமைந்துள்ள வீரப்ப செட்டியார்‌ 
குளத்தில்‌ ெக்கும்‌ கல்‌ 

: இருமலைச்சேதுபதி 

17ஆம்‌ நூ. 

ரெகுனாத பிள்ளையவர்கள்‌ பென்னப்பன்‌ திருவரங்குள 
அரங்குளனாத சுவாமி நந்தவனம்‌ பொய்கை விட்டமை 
சோவ திருமலை . . ; 

சகாத்தம்‌ ௬ுத்தர- 

 ராத்காரி வருஷம்‌ ஆவணி மாதம்‌ , . ரீ 

மது திருமலைச்‌ சேது- 

பதி காத்ததேவரயரவர்‌-- 

கள்‌ காரியத்துக்கு. கா- 

த்தான்‌ ரெகுனாத பிள்‌- 

ளையவா;கள்‌ பென்னப்ப- 

ன்‌ திருவரங்குள அரங்குளனா- 

த சுவாமி சர நந்தவான பெ- 

கைய்யயினாலே அந்த நந்தவான 

த்துக்கு வீரப்ப செட்டியார்‌ குளக்‌ 

கிழக்கு வாரிக்கொல்லை வ- 

வய்னமாய்‌ விட்டது யா- 

தாமொருவன்‌ விக [தம்‌] பண்‌- 

ணினவன்‌ செங்கை கரையிலே 

காராம்‌ பசுவை கொன்ற 

தோஷத்திலே போவான்‌ 

- நத்தனமத்தை பரிபாராம்‌- 

. (ப]ின்னினவன்‌ அய்யரு . 


ர... விதுர எதி... 


135 


ஆவணம்‌ 28, 2017 


33. 


33:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி; 


ம 


33:2 
இடம்‌; 


காலம்‌; 


செய்தி; 


மன லவன்‌ 


136 


நீர்ப்பழணி, செம்பாட்ட௫ூர்‌ கல்‌எவட்ட௫ூகள்‌ 


ஜெ.ாஜாமுகமது புதுக்கோட்டை 
கரு.ராஜேந்திரன்‌,மேலப்பளையூர்‌ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, குளத்தூர்‌ வட்டம்‌, 
நீர்ப்பழனி வளர்மதி ஈகரமுடையார்‌ கோவில்‌ 
ராஜகோயுரத்து திருநிலைக்கால்‌ 

23ஆம்‌ நூ. 


நிலைக்கால்‌ வைத்தமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ இத்தி- 
௬ நிலைகால்‌ இவூர்‌ 
கன்மிகளான இ- 


ளமையார்‌. தந்மம்‌ 


மேற்படியூர்‌, மேற்படி வளர்மதி ஈசுரமுடையார்‌ கோவில்‌ 
கருவறைத்‌ திருநிலைக்‌ கால்‌. 


10ஆம்‌ நூ. 


திருக்கால்‌ வைத்தமை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ 
இத்திருகால்‌ 
கற்றளி 

ஏரி. உ- 
டையா- 

ன்‌ சனப்பி- 
ரியன்‌ 
செம்ப- 


ன்‌ சே 


ஆவணம்‌ 28, 2017 


10. 
11. 
12. 


33:3 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


வ இன லு ன ட 


உ 


க வஸ்‌ 
_ ணு, 
டா [்‌ 


ஆவணம்‌ 28, 2017 


திபா. 


யவன்‌ தா 


மேற்படிமாவட்டம்‌, மேற்படி வட்டம்‌, செம்பாட்டுரில்‌ 
(இடிந்து கிடக்கும்‌) சமணக்கோவிலில்‌ உள்ள சிற்பம்‌ 
12ஆம்‌ நூ. 

திருமேனி செய்வித்தமை., 


ஸ்ரீ ஜயங்‌- 
கொண்ட 
சோழர[ர்‌]க்‌. கு- 
ளமங்க- 

ல நாட்டு மூ- 
வேந்த வே- 
ளார்‌ செ 
ய்வி- 

த்த 

யி[யக்‌]கி- 


யார்‌ 


137 | 


34. நத்தக்கரை கல்எவட்டு 


சி.வீரராகவன்‌,விழுப்புரம்‌ 
வீ.மங்கையர்கரசி ராகவன்‌,விழுப்புரம்‌ 
பொன்‌.வெங்கடேசன்‌;ஆறகஷர்‌ 


இடம்‌: சேலம்‌ மாவட்டம்‌ ஆத்தூர்‌ வட்டம்‌ தலைவாசல்‌ 
அருகே நத்தக்கரையில்‌, ஆசிரியர்‌ மனோகரன்‌ 
என்பவர்‌ வீட்டுக்கு பின்புறம்‌ தோட்டத்தில்‌ உள்ள 
பலகைக்கல்‌ 

காலம்‌: சகம்‌-1507 பார்த்திப-பொ.அ 1985 


செய்தி: திருவானைக்கா ஸ்ரீ சந்திரசேகர உடையார்‌ அய்யன்‌ 
அவர்களுக்கு மகதை மண்டலம்‌ ஆற்றூர்‌ நாட்டவர்கள்‌ 
கிருஷ்ணப்ப நாயக்கர்‌ அய்யனின்‌ நினைவாகஅறகளூர்‌ 


திருகாமீசரமுடைய பெரியம்மைக்கு நத்தக்கரை 
கிராமத்தை தானம்‌ கொடுத்தமை 
பக்கம்‌ - 1 
34:1 
1. ஸுபமஸ்து ஸ்வஸ்தி ஸ்ரீ சகா- 


2, ப்தம்‌ 1507 இதன்மேல்‌ செ- 

3. ல்லா நின்ற பார்திப ஸம்வத்‌- 

4... ஸரத்து மீன ஞாயிற்று அபர ப 

5... க்ஷ்சத்து ஷஷ்டியும்‌ சோம வார 
மும்‌ பெற்ற அநுஷ நக்க்ஷ்ரத்து 
நாள்‌ திருவாணைக்கா ஸ்ரீ மது 

ஸ்ரீ கண்டன்‌ ஆகாசவாசி ஸ்ரீ சந்‌- 
9 திர சேகர உடையார்‌ அய்யன்‌ அவ 
10. ர்களுக்கு மகதை மண்டலம்‌ மலா- 
11. யாகிய ஜனநாத வளநாட்டு 

12. தென்கரை ஆற்றார்‌ கூற்ற- 

13. த்து ஆற்றூர்‌ நாட்டு நாட்டவர்கள்‌ கி- 
14, ராம பூதாந தம்பஸாசநம்‌ குடுத்தபடி 


ல ஐ 


138 ஆவணம்‌ 28, 2017 


15. 


ஞாவாற்றுக்கு வடக்கு தலைவாசலுக்கு 


16. கிழக்கு நாவர்‌ குறிச்சிக்கு தெற்கு பெரி- 
17. ஏரிக்கு மேற்கு நெத்தக்கரை கிராமம்‌ 
18. ஒன்றும்‌ ஆறகளூர்‌ திருக்காமீஸ்வர பெ- 
19. ரியம்மைச்‌ சந்நதியிலே கிருட்டிணப்‌[ப]- 
20, நாயக்கர்‌ அய்யனுக்கு புண்ணியமாக 
21, ஹிர ளொதக தாறா பூறுவமாக 
22, தாரைவாத்து குடுத்தப்படியாலே யி- 
23, ந்த கிராமத்து நான்கெல்லையில்‌ உட்‌- 
24, பட்ட நஞ்சை புஞ்சை கரை முதலிய பு- 
25. வியும்‌ நியா அட்டபோகமாக சுவா- 
26. தயங்களுக்கும்‌ உட்பட்டு 
பக்கம்‌ - 2 
1. அற்க ஸாத்தியமாக தகாத 
2. நியம விக்கிரயங்களுக்கும்‌ 
ம க்ரையமாக சர்வ மானியமாக 
4. அனுபவித்துக்‌ கொள்ளக்கட- 
5. வார்களாகவும்‌ என்று ஸ்ரீ மது 
6. ஸ்ரீகண்ட ஆகாசவாசி ஸ்ரீ 
சந்திரசேகர குரு உடையார்‌ அய்‌- 
. யன்‌ அவர்களுக்கு ஆற்றூர்‌ நாட்டு 
. நாட்டவர்கள்‌ குடுத்த கிராம- 
10. பூதாந தன்ம சாஸனம்‌ 
11. தான வாலஞ்யோம்‌ ககியேதா- 
12. நா மேநு பாலநாய 
13. தாநாத்‌ ஸக வாகோதி 
14, கைலரசநாதச்‌ சதம்‌ பாதியும்‌ 
15, இந்த தன்மதுக்கு அகிதம்‌ 
15, பண்ணினவன்‌ தெங்கைக்‌ 


139 


ஆவணம்‌: 28, 2017 





35. 


35:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


10. 
11. 
12. 
13. 
14, 
15. 


நாகபட்டினம்‌ வட்டாரக்‌ கல்‌எவட்டுகள்‌ 


ஆ.ராஜா,தஞ்சாஷூர்‌ 


நாகபட்டினம்‌ மாவட்டம்‌, வட்டம்‌, நற்த்தனமங்கலம்‌ 
விசுவநாதசுவாமி கோயில்‌. 

சாதாரண, ஆனி மாதம்‌,8-16ஆம்‌ நூ. 
நர்த்தன;மங்கலத்தில்‌ உள்ள விசுவநாதசுவாமி கோயி 
லுக்கு பயிற்செய்து கொள்வதற்காக சொக்கப்பமுத 
லியார்‌ வடஷருக்கு உட்பட்ட ஆறு வேலி நிலக்கொடை. 
[சாதார்ண வருஷம்‌ ஆ] 

ணி மாதம்‌. 3இல்‌ நிறு[த்‌]- 

தனமங்லம்‌ 

விசுவநாதசுவா- 

மிக்கு பயிற்‌ செயலுக்‌- 

கு றாச ஸ்ரீ சொக்குப்ப மு- 

தலியார்‌ அய்யனவ- 

ர்கள்‌ கட்டளையிட்டது வட- 

வூரில்‌ வடகுட்பட்ட 400 மும்‌ அய்யனார்‌ . 

ட்ட 400மும்‌ அதுக்குள்பட்ட புஞ்‌- 

சை நிலமும்‌ நிலம்‌ 6 வேலி 

அந்த நிலம்‌ ஆறு வேலியும்‌ சந்‌- 

திறாயித்த உள்ள வரை 

க்கும்‌ பயிற்‌ செய்து அனுப 

வி[த்‌]துக்‌ கொள்ளவும்‌ 


141 


ஆவணம்‌ 29, 2017 


35:2 
இடம்‌: 


காலம்‌; 


செய்தி: 


ர்‌, 


3 
4. 


10, 
11. 
12. 


35:3 


இடம்‌; 


மேற்படி, நாகபட்டினம்‌ வரதராஜப்பெருமாள்‌ கோயில்‌ 
தாயார்‌ சன்னதி கருவறை பின்புறச்‌ சுவர்‌ 

அம்‌ நூர்‌ பூ 

இராமசுவாமி நாயக்கரால்‌ திருப்பணி செய்யப்பட்டமை. 
வலப்பக்கம்‌ 

தாகுறு சுவாமி நாயக்கர்‌ 

இடப்பக்கம்‌ 

வருஷம்‌ ஆனி மாதம்‌ 10 . புதன்‌ கி- 

ஓமை பூசநக்ஷத்திரம்‌ 

யிந்த சுபதினத்தில்‌ நாகை 

வெளிப்பாளயம்‌ முத்து ௬- 

வாமி நாயக்கரவர்கள்‌ கு- 

மாரன்‌ இராமசுவாமி நா- 

யக்கரால்‌ செய்யப்பட்‌. 

டது 1857. 

“கொய்‌ 


மேற்படி மாவட்டம்‌, சீர்காழி வட்டம்‌, திருமைலாடி 
சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ சுப்ரமணியர்‌ சன்னதி 
வடக்குபுறம்‌ சுவர்‌ 


1895, மே,27 


்‌ ரெங்கநாதபுரம்‌ வெங்கடாசலப்பிள்ளை மாகன்‌ 


வெங்கிடகிருஷ்ணபிள்ளை சதாசேவை. 
ஸ்ரீ சுந்தரேஸ்வர ஸ்வாமி சஹாயம்‌ 

1895 வருஷம்‌ மேன்‌) மாதம்‌ 27 
ஸரீறெங்கனாதபுரம்‌ வெங்கடாசல பிள்ளை 


ஆவணம்‌ 26, 2017 


4, 
5, 


35:4 
இடம்‌: 


காலம்‌: 
செய்தி: 


35:5 
இடம்‌: 


35:6 
1. 


ஆவணம்‌: 28, 2017 


குமாரர்‌ வெங்கிடகிஷ்ணபிள்ளை 
சதாசேவை 


மேற்படி மாவட்டம்‌, மேற்படி வட்டம்‌, மாதானம்‌ 
முத்துமாரியம்மன்‌ கோயில்‌ மண்டபம்‌ தெற்குபுற சுவர்‌ 
கீலக, வைகாசி, 30,. 1908 

முத்துமாரியம்மன்‌ திருக்கோயில்‌, வடகால்‌ சின்னவகுப்பு 
குமாரசாமி ரவுத்த மிண்டநயினார்‌ அவரால்‌ திருப்பணி 
முடிந்து கும்பாபிஷேகம்‌ செய்யப்பட்ட 

1908 கீலக வருஷம்‌ வைகாசி மாதம்‌ ஸ்ரீ 

முத்து மாரியம்மன்கோவில்‌ திரு- 

ப்பணி வேலை முடி[த்‌]து மேற்படி மாதம்‌ 90 தேதி 
மஹாகும்பாவகேஷேகம்‌ செய்வித்‌- 

து வடகால்‌ சின்னவகுப்பு குமார- 

சாமி ரவுத்த மிண்டநயினார்‌ அவ! 

[ர்‌ .... செய்யப்பட்டது] 


மேலது, நாகநாதசுவாமி கோயில்‌ கோபுரம்‌ வாயில்‌ 
உட்புற சுவர்‌ 


18-19அம்‌ நூற்றாண்டு 


: அடியாரின்‌ பெயர்கள்‌. 


சிதம்பரம்‌ நித்தம்‌ 
சதாசெற்வை உ 


சிதம்பரம்‌ அல்லி 
யங்கொதை ஆயியார்‌ ௨ 


143 | 


36. திருக்கடவூர்‌ தேவாங்கர்‌ செப்பேரு 


ச.கிருஷ்ணமூத்தி,சென்னை 


இடம்‌: தியாகப்ப செட்டியார்‌, திருக்கடவூர்‌ 


காலம்‌: சகம்‌. 1524- பொ.ஆ.[602 


செய்தி: தமிழகத்தின்‌ பல ஊர்களிலும்‌ வாழ்ந்த தேவாங்கர்‌ 


10. 


11. 


என்னும்‌ கன்னடச்‌ செட்டியார்கள்‌ மகமை வசூல்‌ 
செய்து சோழமண்டலத்தில்‌ திருக்கடவூரில்‌ மடம்‌ 
ஒன்று கட்டியமை. இதேபோல்‌ பழனி, மதுரை 
போன்ற இடங்களில்‌ இச்சமூகத்தினர்‌ மடம்‌ கட்டியதாக 
செப்பேடுகள்‌ முன்னரே அறியப்பட்டுள்ளன. 

௬பமஸ்து ஸ்ரீ மன்மகா மண்டேலேஸ்வரன்‌ அரி அரராய வாடன்‌ 
பாஷைக்குத்‌ தப்புராய கண்டன்‌ மூவராய கண்டன்‌ கண்‌- 
டனாடு கொண்டு கொண்ட னாடு குடாதான்‌ பூறுவ தெொஷ்ஷண 
பச்சிம்‌ உத்தர சது சுமுத்திராதிபதி2 இம்‌ மண்டலமும்‌ கொண்‌ 
டு ஈழமுந்‌ திறைகொண்ட இராசாதிராசன்‌ இராசபரமேகரன்‌ 
இராச மாற்தாண்டன்‌ இராசகெம்பீரன்‌ இரசாக்கள்‌ தம்பிரான்‌ 
கட்டாரி சாளுவன்‌ இளவரசர்‌ மணவாளன்‌. வடவரசர்‌ குலகாலன்‌ 
விருதரைக பாடன்‌ விருது மாத்‌- 

தாண்டன்‌ மத்தப்பிறமந்தன்‌ சித்தப்‌ பிறசித்தன்‌ துட்ட நிக்கிறக 
சிட்ட பரிபாலன்‌ துலுக்க தளவிபா- 

டன்‌ துலுக்கர்‌ மோகந்‌ தவிழ்த்தான்‌ ஓட்டிய தளவிபாடன்‌ ஒட்டிய 
மோகஞ்‌ தவிழ்த்தான்‌ தொண்டைமண்‌- 

டல மனோபயங்கரன்‌ அவகண்டராய மகுடவிபாடன்‌ நவகோடி 
நாராயண சிவபூசாதுரந்தரன்‌ சிவசமய 

பரிபாலகன்‌ சனசுத்த சிவராசர்‌ சம்பண்ணன்‌ பினணையென்னும்‌ 
லோபியர்கள்‌ கண்டன்‌ எண்டி 

சாமுகன்‌ இந்திர சுரத்தரணன்‌ மத்தகவீரன்‌ சுத்த பரிநகுலன்‌ 
அகண்டிதப்‌ பிறதாவ அபங்குற பிறதி 

பதி பாண்டி மண்டலப்பற மாசனங்கொண்டு சோழ மண்டல 
துருவ மாற்தாண்டன்‌ தொண்டை மண்டல ஸ்த- 

பானாசாரியன்‌ ஆழி சூழ்‌ ௨ லகனைத்தும்‌ குடைக்கீழ்ராச்சியம்‌ 
பண்ணி கெசவேட்டை கண்டருளி- ல்‌ ல 


ஆவணம்‌ 25, 2017 


12. 


13, 


14, 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


22. 


23. 


24, 


25, 


26. 


27. 


28. 


ய ஸ்ரீ வீரநரசிங்க தேவ மகாராயர்‌ கதாசிவ தேவ மகாராயர்‌ 
மல்லிகா[ர்‌]ச்சுன தேவ மகாராயர்‌ புயவலிரா- 

யர்‌ அச்சுத தேவ மகாராயர்‌ கிஷ்ணதேவ மகாராயர்‌ ராமசந்திர 
தேவ மகாராயர்‌ ஸ்ரீ வேங்கிடபதிதேவ 

மகாராயர்‌ பிறுதிவி ரச்சியம்‌ பண்ணி அருளாநின்ற சகாற்தம்‌ 
1524 இதன்‌ மேல்‌ செல்லா 

னின்ற. சுபகிறீ சம்வச்சரத்து வைய்யாசி மாதம்‌ 6 உத்தராயணத்து 
மேஷானாயத்து பூறுவ ப- 

ட்ஷத்து கிறித்திகையும்‌ ஆதித்த வாரமும்‌ பெற்ற அததி 
நக்ஷ்த்ரமும்‌ அமுதயோகமும்‌ சிறி சோழ 

மண்டலம்‌ காவேரியாற்று. தெற்கு சந்திர மவுலியாற்றுக்கு வடக்கு 
தேவமாணிக்க ந- 

ல்லூ[ர்‌] உள்பட்ட உய்ய கொண்ட சோழ வளனாட்டில்‌ 
திருவாரூர்‌ சாவடியான வடகா- 

ல்‌ திருப்புகலூர்‌ 'பற்றுக்‌ கீழ்‌ சீமையில்‌ திருக்கடவூரானது கச்சி 
மஞானம்‌ காசிமஞா- 

னம்‌ கடவூர்‌ மாஞானம்‌ மென்று சொல்லபட்ட திருமஞானத்துக்கு 
மேல்‌ பாரிசமும்‌ தில்‌ 

லையாளி என்று சொல்லபட்ட தேவஸ்தாநத்துக்கு வடபாரிசமும்‌ 
சூரற்மனை சங்கரித்த கு- 

மார சுவாமியார்‌ எழுந்தருளி இருக்கிற தேவஸ்தானத்துக்கு 
வடகிழக்காகவும்‌ திருச்ச- 

மன்பள்ளி என்கிற காவேரி சூழ்ந்த குலத்துக்துத்‌ தென்கிழக்காவும்‌ 
அம்பனாடன்தி[க்கு] 

தென்பாரிசமாகவும்‌ வீரசோழ வதிக்கு வட பாரிசமும்‌ இப்படி 
தேவத்தாருங்களும்‌ நதியளும்‌ 

சூழ்ந்திருக்கப்பட்ட  திருக்கடஷூராத்‌ தலத்தில்‌ வாசம்‌ 
பண்ணப்பட்ட. கன்னடியச்‌ செ 

ட்டியள்‌ லிங்கி செட்டியள்‌ காமாட்சி செட்டியார்‌ காரிப்ப 
செட்டியார்‌ உள்ளிப்பாட்டர்‌- 

க்கு மேல்படி ஊரிருக்கும்‌ ஞானமுத்தி குருக்களேன்‌ என்னுடைய 
மடம்‌ விக்கிறயம்‌ 
பண்ணிக்‌ குடுத்த பட்டயம்‌ என்னுடைய மடத்துக்கு வடக்கு 
கைக்கோளர்‌ மடத்துக்கு மேற்கு தெ- 


145 


ஆவ்கணம்‌. 28, 2017 


29, 


30. 


91. 


32. 


334. 


35. 


36, 


37. 


38. 


39, 


40, 


4. 


42, 


43, 


44, 


146 


ற்கு வடக்கு நூற்று நாற்பத்தஞ்சடியும்‌ கிழக்கு மேற்கு இரு நூற்று 
அன்தடியும்‌ மேல்னோக்கின 

தென்னமரமும்‌ கீழ்‌ நோக்கின கிணறும்‌ இந்த மலையில்‌ கண்ட 
நிஷேபமும்‌ கூட இவர்களுக்‌- 

கு மத்தியத்தர்‌ நிர்ணயம்‌ பண்ணின அன்றாடகன்‌ வழங்கும்‌ 
வாசிபடா நற்சக்கரங்‌ குளிகை 

100 இந்தப்பணம்‌ னூறும்‌ ஒருகிழிபடனோட்டக்காரன்‌ பார்வையாக 
பற்றிக்‌ கொண்டப- 

டியினாலே இதுவே விலை ஓலையும்‌ தாம்பிர சாதனமுமாக 
கொள்ளக்‌ கடவராகவும்‌ இதுக்கு 

யாதொரு விக்கினங்கள்‌ உண்டானால்‌ னானே தீர்த்துத்‌ 
தரகடவேனாகவும்‌ இந்த தலத்து மா- 

ற்கம்‌ ஆதினாயகர்‌ அமுற்தகடமீசுரர்‌ மேற்குப்‌ பார்த்த சன்னதியும்‌ 
கோபுர வாசலில்‌ கள்ள- 

வனப்பிள்ளையார்‌ கோடியில்‌: வீரட்டப்பிள்ளையார்‌ மேற்குக்‌ 
கோடியில்‌ வெள்ளைப்பிள்ளை- 

யார்‌ வடகீழைக்‌ கோடியில்‌ சோம்சுரப்பிள்ளையாரும்‌ 
தெஷ்ஷினாகோடியில்‌ பொய்‌- 

யாத பிள்ளையாரும்‌ கோடிக்கு மேல்‌ பாரிசத்தில்‌ ஆணக்‌ 
குளத்தங்கரையில்‌ பிறுமீசுரரும்‌ மறுபக்கம்‌ 

தென்பறிசத்தில்‌ ராமனாதிசரமும்‌ அய்யன்துக்கையம்பதினேமு 
பிடாரியும்‌ இரண்‌- 

டாம்‌ பிறகாரத்தில்‌ கபாலபுற்கரணியும்‌ சூரியபுற்கரணியும்‌ 
பரபுற்கரணியும்‌ திருமெ- 

ஞ்ஞானத்துக்கும்‌ திருக்டவூருக்கும்‌ நடுவாக மாற்கண்டேய 
சுவாமியை சுவூரசை பா 

ண்ணின தீர்த்த குளமும்‌ முப்பத்து முக்கோடி தீர்த்தத்துக்கு 
சரியான இந்த னாலு தீர்த்தமும்‌ இதும்‌ 

திருச்சுத்த்தில்‌ ஏற்கால தேவர்‌ இரண்டு மூற்தியளும்‌ ஆதி 
வில்லவனாதரும தெற்குப்பாத்‌- 


த சன்னதி இயம சங்காரம்‌ பண்ணின காலகாலனாயகரும்‌ 
இவர்களில்‌ அதிகராக இருக்‌- 


கசிப்‌ படாநின்ற அமுதகட ஈசுரரும்‌ இரண்டாம்‌ பிறகாரத்தில்‌ 
கிழக்கு பாத்த சன்னதி வாரா 


ஆவணம்‌ 28, 2017 


46. 


47. 


48. 


49. 


50. 


51, 


52, 


53. 


54, 


55, 


56. 


57. 


55. 


59. 


60. 


61. 


62. 


முலை அம்மையும்‌ இப்படிக்‌ கொத்த தேவஸ்தானத்தில்‌ சித்திரை 
மாதம்‌ பூறுவ பக்கிஷ- 

த்தில்‌ திருவிழா கண்டருளுகிற னாளில்‌ கன்னடியச்‌ செட்டியார்‌ 
மடத்தில்‌ சோமீசுர- 

ப்‌ பிள்ளையற்‌ சன்னதியில்‌ திருக்கண்சாத்து அன்னக்‌ கொடி 
ஏறின நாள்‌ முதல்‌ தே- 

ரோட்டம்‌ கழிக்கந்தனையும்‌ தினம்‌ ஒன்றைக்கு அன்பது 
தம்பிரான்களுக்கு மாயீசுர பூ- 

சையும்‌ மற்றதிதியளில்‌ பசித்திளைத்து வந்தபேர்களுக்கும்‌ 
அன்னப்‌ பால்‌ நீராகாமுங்‌ 

கட்டளையிட்டு திருக்கடவூரில்‌ மாற்கண்டீசுரம்‌ மாற்கண்டிய 
பண்டாரத்துக்கு இந்‌- 

த மடதன்மமும்‌ மாயீரசுபூசையும்‌ தவிழ[ரா]மல்‌ நடத்திவரச்‌ 
சொல்லி சோழ மண்டல- 

த்தில்‌ உள்பட்ட சாதியார்‌ கன்னடிய செட்டியற்‌ மாற்கண்டேயப்‌ 
பண்டாரத்தை. கட்டளை 

யிட்டபடியினாலே இந்த மட தமம்‌ நடக்க (வேண்டி சோழ 
மண்டலம்‌ தொ- 

ண்டை மண்டலம்‌ பாண்டி மண்டலம்‌ மக[த] மண்டலம்‌ இந்த 
னாலு மண்டத்தில்‌ உள்‌ 

பட்ட சுன்னடி௰ செட்டியள்‌ கண்டர்‌ கண்ட கண்ட பேரண்ட 
பெரணி புர வலாதீசுர சுற்ச 

கத்த சிவராச சம்பன்னர்‌ சிவசமைய பரிபாலகர்‌ சிவபூசா துரந்தார்‌ 
சோமீசுர 

திவ தேவ ஸ்ரீ பாத சேகாரான கன்னடியச்‌ செட்டியள்‌ சாதி மார்‌ 
புண்ணியமாகக்‌ 

கட்டளையிட்டபடி வருஷம்‌ ஒன்றுக்கு தறிக்கு அரைப்பணமும்‌ 
கலியாணத்துக்கு ஒரு 

பணமும்‌ கட்டளையிட்ட படியினாலே புத்திற புத்திற தலை 
முறையும்‌ இத்தன்மம்‌ நடத்தி 
வரக்கடவராகவும்‌ இந்த தன்மத்துக்கு யாதாமொருவர்‌ இதம்‌ 
அகுதம்‌ பண்ணினவர்‌- 

கள்‌ கங்கைக்‌ கரையில்‌ தன்மாத பிதாவையும்‌ காராம்‌ பசுவையும்‌ 


வதைத்த. பாவ- 
147 


ஆவணம்‌ 28, 2017 


64. 


64, 


65. 


448 


த்திலே போகக்‌. கடவராகவும்‌ இந்த. சாதனத்துக்கு ஓலைக்‌ குற்றம்‌ 
எழுத்துக்குற்றம்‌ வாச- 

கப்‌ பிழை வரிமாறாட்டம்‌ எக்குத்தமும்‌ குத்தமென்று சொல்லக்‌ 
கடவதல்ல வாகவும்‌ இ- 

ந்தச்‌ சாதனம்‌ எழுதிநமைக்கு - இவை நீலா பொம்மு செட்டியார்‌ 
மகன்‌ கைபூஷ- 

னன்‌ எழுத்து உ குரு தன்மம்‌ உ இதுக்குச்‌ சாழ்ச்சி 
தமிழாகரத்தம்பிரான்‌ உ கால- 

ர்‌ பட்டர்‌ உ காங்கையா பிள்ளை மருதூருடையார்‌ வல்லமுடையார்‌ 
உ கோ 


யிற்‌ கணக்கர்‌ உ பஞ்சாஷ்ஷரனாதர்‌ பாதுகாவல்‌ பொம்மனாயக்கர்‌ 


ஆவணம்‌ 28, 2017 


37. கோட்டாறு செப்டு சமூக 


மரகதவிநாயகர்‌ கோவில்‌ கல்‌ வைட்ட 


காலம்‌; 


செய்தி: 


10. 
11, 


அ.கா.பெருமாள்‌, நாகர்கோவில்‌ 


கன்னியாகுமாரி மாவட்டம்‌ நாகர்கோவில்‌ கோட்டாறு 
செட்டு சமூகத்தினருக்குச்‌ சொந்தமான மரகதவிநாயகர்‌ 
கோவிலின்‌ உள்நடையின்‌ இடப்புறமுள்ள கன்னிமூவை 
விநாயகர்‌ கல்சிற்பத்தின்‌ அருகில்‌. 

சாலிவாகன சகாத்தம்‌ 1619, கொல்லம்‌ -827, மார்கழி,26 
வெள்ளிக்‌ கிழமை. - 1697. ஜனவரி. 

கோட்டாறு செட்டு சமூகத்தைச்‌ சேர்ந்த செட்டு 
வெண்டவளந்தான்‌ தீத்தான்‌ மூப்பனார்‌ இவ்விநாயகர்‌ 
படிமத்தை எழுந்தருளிவித்தமை. கல்வெட்டில்‌ 
குறிப்பிடப்படும்‌ நெடுந்தெரு இப்போது செட்டித்தெரு 
என அழைக்கப்படுகிறது. இச்சமூகத்தினரின்‌ பின்‌ 
ஓட்டாக செட்டியார்‌, மூப்பனார்‌, பிள்ளை ஆகியன 
வழங்கி வருகிறது. தொடக்கத்தில்‌ 872 எனக்குறிக்கப்படும்‌ 
கொல்லம்‌ ஆண்டு கல்வெட்டு முடிவில்‌ 862 எனக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. 

சகாத்தம்‌ 1619 இதன்‌ 

மேல்‌ செல்லா நின்ற கொல்லம்‌ 

872 வருடம்‌ மார்களி மாதம்‌ 26 தியதி 

வெள்ளியாட்சையும்‌ உரோ- 

குணியும்‌ பூர்வ பக்கிசத்து 

துவாதசியும்‌ புலிக்கரணமும்‌ 

சுபவேளையும்‌ பெற்ற இன்னாள்‌ 

கோட்டாறு நெடுந்தெருவில்‌ 

செட்டு வெண்டவழந்தான்‌ 

தீத்தான்‌ மூப்பன்‌ 86 

2 


149 


ஆவணம்‌ 28, 2017 





இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


3௨. இணடயன்வயல்‌ 
கோபாமைடத்துச்‌ செய்பே௫ 


வள்ளி சொக்கலிங்கம்‌, காரைக்குடி 


சிவகங்கை மாவட்டம்‌, திருவாடானை வட்டம்‌, 
இடையன்‌ வயல்‌, பெருமாள்கோன்‌ வழியினரிடம்‌ 
உள்ள: செப்பேடு 


கிழவன்‌ ரெகுநாத சேதுபது சகம்‌ 1628 விய, தை; 
பொ,ஆ,1706, 


*பெருமான்கோன்‌' என்பவருக்கு “கோபாலமடம்‌' என்ற 
பெயரில்‌ ஒரு மடத்தை நிறுவி அதனைப்‌ பரிபாலனம்‌ 
செய்வதற்காக இடையன்‌ வயல்‌ என்ற ஊரையும்‌ 
மேலும்‌ சில வருவாய்களையும்‌ கொடுத்த செய்தி 
கூறப்பட்டுள்ளது, .இடையன்வயல்‌ ஊரைச்‌ சற்றி 
உப்பளங்கள்‌ இருப்பதால்‌ உப்ப்ளங்களிலிருந்தும்‌ 
மடத்துக்கு உப்பாக வருவாய்‌ கொடுக்கப்பட வேண்டும்‌ 
என்று கூறப்பட்டுள்ளது, மேலும்‌ சேதுமார்க்கத்தில்‌ 
அமைந்துள்ள அம்மடத்திலிருந்து யாத்திரிகர்களுக்கும்‌ 
வழிப்போக்கர்களுக்கும்‌ நீர்மோர்‌, தபன கஞ்சி 
(சூடான கஞ்சி) , உப்பு, ஊறுகாய்‌ ஆகியவை 
கொடுக்கப்பட வேண்டும்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்ளது, 
இரண்டு ஏடுகளாக உள்ள இச்செப்பேட்டின்‌ இறுதியில்‌ 
முப்பது ஆண்டுகள்‌ கழித்து, பெருமான்‌ கோனுக்கு 
சருவமானியமாக மீண்டும்‌ இத்தருமம்‌ 
புதுப்பித்துத்தரப்பட்டுள்ள செய்தி கூறப்பட்டுள்ளது, 
இடையன்வயலில்‌ இராமர்‌ யாதம்‌' உள்ள்‌ கோயிலும்‌, 
அருகில்‌ ஒரு மடமும்‌ ததைந்த நிலையில்‌ இன்று 
காணப்படுகிறது, 


முதல்‌ ஏடு முன்புறம்‌ 


1. 


3, 
4, 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சாவிவாகன சகாற்த்தம்‌. 1628 இதன்மேல்‌ சென்ற 
விய நாம சம்வக்ஷ்சரத்து உத்தராயணமும்‌ ஏமந்த ருதுவும்‌ மகரமா 
சுமும்‌ புதவாரமும்‌ திருவோண நட்செத்திரமும்‌ அமாவாசையும்‌ 
விதிபாத நாமயோகமும்‌ சகுனிகரணமும்பெற்ற மஹா உதய! 
புண்ணி 

151 


ஆவணம்‌ 25, 2017 


5, 
6, 


9, 


10. 


11. 


12. 
1. 
14, 


15. 


16. 


17, 


18. 
19. 
20. 
21, 


23. 
24, 
25. 
26, 
27, 


152 


ய காலத்தில்‌ தேவைநகராதிபன்சேதுமூல ராச்சிய துரந்தரன்‌ ரா 
ம நாதசுவாமி காரியா துரந்தரன்‌ சிவபூசா துரந்தரன்‌, பரராச 
சேகரன்‌ ரவிமன்‌ ரவிமாத்தாண்டன்‌ ரவிகுல்சேகரன்‌ ஸ்வஸ்தி 
ஸ்ரீமன்‌ 


மகா மண்டலேசுரன்‌, அரசராவண ராமன்‌ அடியார்‌ வேளைக்காரன்‌, 
யா 


தழ விபாடன்‌ உரிகோலசுரதானன்‌, அந்தமபா கண்டன்‌, 
ஸஸவாமித்து 


ரோகியள மிண்டன்‌, சாடிக்காறர்கள்‌ மிண்டன்‌, கண்ட னாடு 
கொண்டு கொ 


ண்ட னாடு குடாதான்‌, தாலிக்கு வேலி, சத்துருவாதியள 


மிண்டன்‌ 

தொண்டியந்துறை காவலன்‌, துரகரெ பந்தன்‌, வைகை வழ 

நாடன்‌, வன்னியராட்டந்‌ தவிழ்த்தான்‌, சொரிமுத்து வன்னியன்‌ 

வீரவெண்பாமாலை இளஞ்சிங்கம்‌ தழஞ்சிங்கம்‌, பகைமன்னர்‌ 

சிங்கம்‌ 

ஆற்துப்பா்ரி கடலிற்பாச்சி மதப்புலி அடைக்கலங்காத்தான்‌; 
ஸர 


வழநாடன்‌ வேதியன்‌ காவலன்‌ வீரதண்டை சோமதலைவிளங்கு 
மிருதாளி 


னான்‌, குனமனைய மேருவில்‌ குன்டு வளைகுனில பொமித்தவன்‌; 
திலதநுதல்‌ 

மடமாதர்‌ மடலெழுத வருசுமுகன்‌, சிந்தித்தகாரியம்‌ செயம்‌ ப 
ண்ணு மனோகரன்‌; புனுக்குவார்‌ கண்டன்‌, இவுளிபாவடி மிதித்‌ 
தேறுவார்‌ கண்டன்‌, வீரலட்சுமி காந்தன்‌, விசையலட்சுமி சம்ப 
ன்னன்‌, சகலசாமிபிறாச்சிய லட்சுமிநிவாசன்‌, பட்டமானங்‌ 
காத்தான்‌, துட்டாயிர கண்டன்‌, பரராசசிங்கம்‌, குடைக்குக்‌ ௧ 
ன்னன்‌, பரிக்கு நகுலன்‌, சத்திய பாஷா அரிச்சந்திரன்‌, பரத நாட 
கப்‌ பிறவீணன்‌, கருணாகடாட்சன்‌, பாதள விபாடன்‌, உரிகோல 
௬ுர தானன்‌, இவுளி பாவடி, மிதித்தேறுவார்‌ கண்டன்‌, பனுக்குவார்‌ 
கண்டன, பரராச சேகரன்‌, துகவூர்‌ கூற்றத்துக்‌ காத்தூரான குலோ 
த்துங்க சோழ நல்லூர்க்‌. கீள்பால்‌ விரையாத கண்டனிலிருக்கும்‌ 


ஆவணம்‌ 28, 2017 


முதல்‌ ஏடு பின்புறம்‌ 


26. 
29. 
30. 
31. 
92. 
33. 
84, 
35. 


சேதுபதி வங்கிஷாதிபனான ஸ்ரீ ஹிரண்யகெற்பயாசி ரவிகுலசேகர 
ரகுநாத திருமலைச்‌ சேதுபதி காத்த தேவரவர்கள்‌ புத்திரன்‌ ஸ்ரீ 
ஹிரண்யகற்பாயஜி ரகுநாதக்‌ காவேரி நிர்மித்த ரகுநாத சேதுபதி 
காத்ததேவரவர்கள்‌ ஸ்ரீமந்‌ நாராயண சுவாமியார்‌ பத்தசபை 
பிறிய பரமசுவாமியாரஎழுந்தருளி வந்து நந்தகோபாலனுக்கு 
காட்சிகொடுத்தருளிய தம்பி உடையார்‌ தன்மசத்திரத்துக்கு 
தெட்சணபாரிசம்‌ தீத்தாண்டதானத்துக்கு உத்தரபாரிசத்திலே 
பெருமான்கோனைத்‌ தன்மமடம்‌ கட்டிவிக்கச்சொல்லி திரு 


இரண்டாவது ஏடு முன்புறம்‌ 


36, 


37. 


38, 


39. 


40. 


41. 


42. 


46. 


வுளமானபடி நாமும்‌ உத்தாரங்‌ கொடுத்தும்‌ மடதன்மமும்‌ 
கட்டிவிச்சு அந்த மட தன்ம 
தன்மசாசன: பட்டையங்‌ குடுத்ததாவது இந்த மடத்திலே 
நீர்மோரும்‌ தபன 
க்‌ கஞ்சியும்‌ உப்பு ஊறுகாயும்‌ குடுத்து தன்ம நடப்பிக்கச்‌ 
சொல்லிக்‌ கட்ட 
ளையிட்டது, நம்முடைய ஆதினத்திலே கொம்புதொழில்‌ வைத்த 
போயிண்ட மா 
சிவியார்‌ குடைக்காறன்‌ தீவெட்டிக்காறன்‌, ஆலவட்டக்காறன்‌ 
ஒட்டக காறி. 
றன்‌ டக்கயூன்‌ இந்த வசைப்‌ பேர்‌ எல்லாம்‌ வருஷத்திலே 
பேரரிக்கத்துக்கு 
இரண்டு பணமும்‌ சிவியான மற்ற பேற்கெல்லாம்‌ சனத்துக்கு 
ஒரு பணமும்‌ நா 
ட்டு இயைடரகுடி சேந்திருந்த கனகிறாமத்துக்கு ஊருக்கு 
இரண்டு பண 
மும்‌ கொஞ்சக்‌ கிறாமமாய்‌ இருக்கிறதுக்கு ஊருக்கு ஒரு பணமும்‌ 
குடுத்து ந- 
டப்பிக்கச்‌ சொல்லி பெரிச்சி போயிண்டன்‌' தன்மபோயிண்டன்‌ 
ஆண்டி த்‌ 
போயிண்டன்‌ அழகிச்சி போமிண்டன்‌ பூவபோயிண்டன்‌ 
குடைக்காற 

159 


ஆவணம்‌ 28, 2017 


47, 


48. 


49. 


51. 


52. 


53. 


54, 


55. 


57. 


59. 


60, 


61, 


62. 


63. 


154 


வெயிலான்‌ சேருவைக்காறன்‌ சின்னய்யா ' வகை பொரிக்கம 
வீராண்டி போயிண்டன்‌ 

உடையா போயிண்டன்‌ அழகிச்சி போயிண்டன்‌ சுலிதீத்தா 
போயிண்டன்‌ ஒச்சா போயிண்டன்‌ 

முருகிச்சி. போயிண்டன்‌ கலிதீத்தா போயிண்டன்‌ சங்கரமூத்தி 
போயி- 

ண்டன்‌ அன்னதாரி போயிண்டன்‌ தீவெட்டிக்காற குப்பையாண்டி 
ஆவுடையான்‌ 

கீதராம மணியம்‌ உலகப்பன்‌ கிறாம வழிக்கோன்கள்‌ முதலான 
பேரையெல்லாம்‌ 

கோபால்‌ மடதன்மத்துக்கு இன ஒப்புரவாக குடுக்கச்‌ சொல்லி 
உத்தா- 

ரங்கொடுத்து இந்த  தன்மத்துக்கு தம்பி உடையார்‌ 
விட்டுக்கொடுத்த இடை- 

யனேந்தலுக்கு எல்லை எட்டிசேரி வயலுக்கு கிளக்கு ரகுநனாத 
சமுத்திரத்து 

வயலுக்கு தெற்கு சாத்தன்வயலுக்கு மேற்கு பீயாத்துக்கு வடக்கு 
இன்னா 

ன்கெல்லைக்கு உள்பட்ட .இடையன்வயலும்‌ எட்டிசேரி 
நஞ்சையில்‌ அரைமா 

நிலமும்‌ களக்குறுணியும்‌ ரகுனாதசமுத்திரத்து வயலில்‌ 
அரைமாநிலமும்‌ கள கு- 

றுணியும்‌ மருங்கூர்‌ வயலில்‌ அரைமாநிலமும்‌ களக்குறுணியும்‌ 
பட்டமடங்கலத்தில்‌ 

அரைமாநிலமும்‌ மானவனேரியில்‌ களக்குறுணியும்‌ 
இடையனேந்தலில்‌ ஒரு பள்ளுக்கு 

இறைவரி ஊழியம்‌ உலுப்பை இல்லாமல்‌ சறுவமானியமாகவும்‌ 
தீந்தாண்டதானத்து- 

ப்பளத்தில்‌ நூதனமாய்‌ வெட்டிக்கண்ட இரண்டு உப்புப்‌ பாத்தியும்‌ 
உடை 

ய மாறகப்‌ பாதையில்‌ சீமை உள்நாடுள்பட தீத்தாண்டதானத்தளம்‌ 
அரசனேரி அ- 

ழம்‌ கலியனேரி அழம்‌ இந்த அழத்திலே வருகிற உப்பு 
எருதுக்கெல்லாம்‌ எருவை 


ஆவணம்‌ 28, 2037 


64. க்கு நாழி உப்பும்‌ பெட்டிச்‌ சுமைக்கு ஒரு சிறங்கை உப்பும்‌ 


கழுதைப்‌ பொ- 

65. திக்கு ஒரு சிறங்கை உப்பும்‌ இதெல்லாம்‌ பிட்சைத்‌ திரவியமாகக்‌ 
கட்டளையிட்ட 

66. படியினாலே ஆற்சந்திராற்தமாக எண்ணெண்னைக்கும்‌ 
அனுபவித்து... 


67. ல்‌ ட்‌ ட்ப “oon சசககக 


2௨௨44 ஒ௦99௧9௧99 ௧92492 9௦4964%4 2229௧79495 6919%6௫ 642௪ 


இரண்டாவது ஏடு பின்புறம்‌ 

66, ,44௦௦௧௦௦௦௦௨௨ பரிபாலனம்‌. பண்ணி ஃஒவாராகவம்‌ ஃ இந்த 
தன்ம 

89. தன மொருதர்‌ பரிபாலனம்‌ பண்ணினபேர்‌ காசியிலேயும்‌ 
ராமேசுரத்திலே 

70. யும்‌ புண்ய க்ஷேத்திரங்களிலேயும்‌ அனேகம்‌ கோடி சிவலிங்க 
பிறதிட்டையும்‌ஃ ௮ 

71. டையும்‌ அன்னதான மகாதானங்களும்‌ பண்ணின சுகுந்தத்தை 
யடைவாராகவும்‌ 

72. இந்த தன்மத்துக்கு அகிதம்‌ பண்ணினவன்‌ கங்கையிலே ராமசேது 
தனுக்கோ- 

73. டியிலே சிவதலம்‌ விட்டுணு தலங்களிலே அனேகம்‌ 
பிராமணரையும்‌ ஸ்த்திறீய 

74, ளையும்‌ மாதாபிதாவையும்‌ வதையண்ணின தோஷத்திலே 
போகக்‌ கடவாராகவும்‌ 

75... இந்த சாசனம்‌ எழுதினேன்‌ திருஉத்தரகோச மங்கையிலிருக்கும்‌ 
சில்பாராசிரியரில்‌ 

76. வீரப்பாசாரி மகன்‌ ஆதிவீரன்‌ லிகிதம்‌ உ சுபமஸ்து உ குருப்யோ 
நம: 


[புதுப்பிக்கப்பட்ட செய்தி] 
1.  சித்தாதி ஸ்ரீ பங்குனி மீ யக௨ உலகப்பன்‌ ராமலிங்கன்‌ மங்கனாத 
இடையன்மடம்‌ பெருமான்‌ கோ- 
2, னுக்கு பட்டையம்‌ குடுத்தபடி தன்பேரில்‌ 4 
உத்தாரப்படி இடையன்‌ 
ஆவணம்‌ 28, 2017 


புண்ணிமாக 


455 | 


க்‌. 


5 


nT 


| 156 


மடத்துக்கு: (மோர்வைக்கச்‌ சொல்லிச்‌ சறுவமாணியம்ரதக்‌ 
கட்டளையிட்டோம்‌, அந்தப்படி 

க்குத்‌ தற்மம்‌ பரிபாலனம்‌ பண்ணிக்கொள்டு ககத்திலே 
இருச்சவும்‌, இந்த தற்மத்து 

க்கு யாதாமொருவன்‌ அகிதம்‌ பண்ணினவண்‌ கெங்கைக்‌ 
கரையிலே காராம்பசுவையும்‌ 

மாதாபிதூவையும்‌, கொன்ற, தோஷத்திலே போகச்கடவாராகவும்‌, 
இடையன்‌ மடம்‌ கோ 

னுக்கு உலகய்பன்‌: ராமலிங்கம்‌ மங்கனாதன்‌ இந்த மூன்று 
வளகைப்பேரும்‌ பட்டயங்‌ குடுத்‌- 


தோம்‌, இவர்கள்‌ சொல்படி இந்த பிறகாரத்துக்குப்‌ பட்டைய 
மெழுதினேன்‌. 





ஆவணம்‌ (28-2017 


40. முள்ளிக்குளம்‌ பாளையம்‌ 
செப்பேட்டு நகல்‌ 


ஆதிருநீலகண்டன்‌,இலஞ்சி 


இடம்‌: திருநெல்வேலி மாவட்டம்‌, சங்கரன்கோவில்‌, புளியங்குடி 
சாலையில்‌ அமைந்துள்ள முள்ளிக்குளம்‌ கிராமத்தில்‌, 
பண்ணைவீடு சு.பாண்டியக்கோனார்‌. வழக்கறிஞர்‌ 
சு.இராமசாமிக்கோனார்‌ ஆகியோரின்‌ குடும்ப ஆவணத்‌ 
தொகுப்பு 

காலம்‌: ௪கம்‌-7687, கொல்லம்‌-939, ஆவணி ப! - பொ. 1764 -1765 


செய்தி: முள்ளிக்குளம்‌ பாளையத்தின்‌ அரசுரிமையை, அதன்‌ 
வழி வழி பாளையக்காரர்‌ களிடமிருந்து கைப்பற்றிக்‌ 
கொள்ளும்‌ மூயற்சியை திருமாந்தத்‌ தலைவனார்‌, 
சூரசங்குத்‌ தலைவனார்‌ அகிய இருவரும்‌ 
மேற்கொண்டனர்‌: இம்முயற்சிக்கு, முள்ளிக்குளம்‌ 
பாளையத்தின்‌ கணக்கராக (நாட்டுக்கணக்கு இருந்த 
நமச்சிவாயம்‌ பின்னை உறுதுணையாக விளங்கினார்‌. 
இதன்‌ பொருட்டு, அவர்‌, நாட்டுக்கணக்கர்‌ பதவியையும்‌ 
அதன்‌ வழி கிடைத்து வந்த நிலமாணியங்களையும்‌, பிற 
வருவாய்களையும்‌ உதறிவிட்டு தலைவனார்களோடு 
சேர்ந்து கொண்டார்‌. நமச்சிவாயம்‌ பிள்ளை செய்த 
இவ்வுதவிக்குப்‌ பதிலாக, தலைவனார்களால்‌ அவருக்கு 
வழங்கப்பெற்ற நிலமாணியங்களும்‌ அவற்றுக்கான 
எல்லைகளும்‌ இச்செப்பேட்டு நகலில்‌ விவரிக்க 
ப்பட்டுள்ளன. 

உ 


ஸ்ரீராம ஜெயம்‌ 
சாலிவாகன சகாத்தம்‌ 1687க்கு மேல்‌ செல்லா நின்ற கொல்லம்‌ 939க்கு 
ஆவணி மீ 11 ஃ.. சுக்கிரவாரமும்‌ திருவோண நட்சத்திரமும்‌ ஒருவபட்சத்துத்‌ 
திசமியும்‌ கூடிய ஷ சுபதினத்தில்‌ திருமலைபுரம்‌ இந்திரத்‌ திருமாந்தத்‌ 
தலைவனாரவர்களும்‌ சூரசங்குத்‌. தலைவனாரவர்களும்‌ மூள்ளிக்குளம்‌ 
நாட்டுக்கணக்கு சீவலப்பின்ளை குமாரன்‌ நமசிவாயம்‌ பிள்ளைக்கு எழுதிக்‌ 
கொடுத்த. தாம்பூர சாதனம்‌. முன்‌ மாமூல்‌ அரமனையில்‌ தடந்துவந்த 
நாட்டுக்கணக்கு மாணிபம்‌ நஞ்சையில்‌ அஞ்சு கோட்டை விரைப்பாடும்‌ 
புஞ்சையில்‌ மூன்று கோட்டை விரைப்பாடும்‌ புள்ளிப்பணம்‌ சீட்டுவரி 
நாட்டுக்கணக்குள்ள ஊதிபம்‌ நீக்கி நமசிவாயம்‌ பிள்ளை நம்ம ஆதிக்கத்துக்கு 


ஆவசணம்‌: 26, 2017 157 


நிரம்பவும்‌ உபகாரமாய்‌ நடந்து கொண்டு வந்தபடியினாலேயும்‌ நமக்கு 
முள்ளிக்குளம்‌ கிராமம்‌ அரமணைக்‌ கிராமமாகயிருந்த பூமியை முன்‌ மாமூல்‌ 
பாளையக்காரர்‌ பூமியென்றுருதிபாணம்‌ அதிகாரம்‌ பண்ணுகிற ராசமானிய 
ராசஸ்ரீ சாதியவர்கள்‌ ஷம ஷமத்தில்‌ அறிக்கை செய்து நெடுகிலும்‌ 
காத்திருந்து பிரெத்தினம்‌ பண்ணி முள்ளிக்குளம்‌ கிராமம்‌ சேகரம்‌ 
ஆதிக்கத்துக்கு நிலைநாட்டுப்‌ பண்ணிக்கொடுத்தபடியினாலே நமசிவாயம்‌ 
பிள்ளைக்கு நாமும்‌ உபய ராணுவமும்‌ திருவாய்மொழியம்மன்‌ கோவில்‌ 
சன்னிதியில்‌ நம்பிக்கை உறுதி பண்ணிக்கொடுத்த மேனர்க்கு பேய்க்குளம்‌ 
நஞ்சையில்‌ நிலமாணிபம்‌ கைக்குள சமுசு கானடவி தெருவுக்கும்‌ 
புளியமரத்துக்கும்‌ தெற்கு, முடுக்கங்கரை தென்வடல்‌ நடவரம்பு 
ஊடுபாதைக்கும்‌ கிழக்கு வீரமுடிதாங்கினாத்தேவன்‌ ஊரணி 'மேல்கரைக்கும்‌ 
நல்லதண்ணீர்‌ கிணத்துக்கும்‌ மேற்கு நஞ்சையில்‌ நில மாணிபம்‌ ஒரு 
வடை படிக்கு அஞ்சு கோட்டை விரைப்பாடும்‌ ௯9 சகச ஈவு 
நிலமாணிபம்‌ ரெண்டு கோ[ட்டை வி]ரைப்பாடும்‌ சர்வமாணிபமாக 
விட்டுக்கொடுத்தபடியினாலே எங்களாதிக்கங்கள்‌ பரியந்தமும்‌ சந்திராள்‌ 
சூரியாள்‌ கல்லுங் காவேரி பூமி, ஆகாசமுள்ள்‌ பரியந்தமும்‌ நமச்சிவாய 
பிள்ளை புத்திர பெளத்திர பாரம்பரியந்தமாய்‌ நஞ்சை புஞ்சை மாணிபமும்‌ 
ஆண்டனுபவித்துக்‌ கொண்டு சுகத்திலிருக்கும்படியாய்‌ எழுதிக்‌ கொடுத்த 
சாஷநம்‌ இந்த சாஷநத்திலெழுதிய நஞ்சை மாணியம்‌ புஞ்சை மாணிபத்துக்கு 
யாதாமொருத்தர்‌ விகாதவிக்கினம்‌ பண்ணினால்‌ கெங்கைக்கரையில்‌ 
காராம்பசுவைக்‌ கொன்ற தோசத்திலடைவாராகவும்‌.. இந்தப்படிக்கு தாம்பூர 
சாஷநமெழுதிக்‌ கொடுத்தோம்‌. திருமாந்தத்‌ தலைவனாரவர்கள்‌. ஒப்பம்‌, 
கோட்டியப்பர்சுவாமி துணை 


158 ஆவணம்‌ 28, 2017 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


41. திரூமூர்த்திமலைக்‌ கல்ஸைடு 


க,பன்னீர்செல்வம்‌,சென்னை 


கோயம்புத்தூர்‌ மாவட்டம்‌, உடுமலைப்பேட்டை 
வட்டம்‌, திருமூர்த்திமலை திருமூர்த்திசுவாமி சிலையின்‌ 
மூன்‌(மு:ப இ.௧அ.186/1927). 

பொ.௮.1799 ஆம்‌. ஆண்டு, எத்துலப்‌ நாயக்கர்‌ என்ற 
உள்ளூர்‌ ஆட்சியாளர்‌; 

அமண சமுத்திரம்‌ சர்மையில்‌ எத்துலப்ப நாயக்கர்‌ 
என்ற உள்ளூர்‌ ஆட்சியாளர்‌ ஊரில்‌ பெண்‌ 
பிள்ளைகளின்‌ கவியாணத்திற்கு அம்மணேசுரசுவாமிக்கு 
வரியாக நான்கு பொன்‌ கொடுப்பதுடன்‌ அந்தப்‌ 
திருமணமாகும்‌ பெண்பிள்ளைக்கு, மாடு, கண்ணு 
சீதனம்‌ கொடுக்க வேண்டும்‌ எனக்‌ கட்டளையிடும்‌ 
செய்த. 


பரிதாபி வருஷம்‌. , , , இம்முடிப்பட்டத்துக்‌ கணக்காண்ட 
எத்துலப்ப - 

னாயக்கரவர்கள்‌ காளையில்‌ போட்ட கல்வெட்டு அமணேசுர 
சுவாமியட 

பூமி அமணசமுத்திஞ்‌. சீர்மையில்‌ யாதாமொருத்தன்‌ 
துரைத்தினத்துக்கு வந்தா 

லும்‌ அவரிட பெண்பிள்ளைக்‌ கலியாணஞ்‌ செய்தால்‌ அந்தப்‌ 
பிள்ளைக்கு 

நால்‌ பொன்னுக்குள்ளாக கடமை போதவும்‌ மாடு கண்ணு 
சீதனங்‌ குடுக்குவும்‌ மிந்த தலத்துக்கு 

முறையாருக்குப்‌ பிள்ளை குடுத்துத்‌ தலத்திலேயும்‌ மிருந்தால்‌ 
நானு பேர்‌ துரைமக்கள்‌ வைத்த 

மானியம்‌ விட்டு நடப்பிவிக்கவும்‌ இதுக்கு மிகை யாதாமொருவன்‌ 
பிள்ளைப்‌ பிரியத்துக்கு எத்தாயுடமை 

போட்டாலுங்‌ கோபாதமத்தனை பூமி சீதனங்‌ குடுத்தாலுமவன்‌ 
கெங்கைக்கரையிலே 

காராம்பசுவைக்‌ கொண்ண  தோஷத்திலே போவான்‌. 
அதிகாரத்தில்ச்‌ சிறிது திரவிய மெச்சாகச்‌ 


159 


ஆவணம்‌ 28, 2017 


10. சம்பாதிச்ச பாகத்திலே புவகடவதாகச்‌ செய்து தான தர்மஞ்‌ 
செய்து தீர்க்கமாய்‌ 

11. நடந்து கொண்டவனுக்குக்‌ காசியில்‌ தீர்த்தமாடின பலனுண்டு 
யிப்படி 

12. மேனிகண்டிருந்து மீதி நடப்பிவிக்க கிறமே இந்தவத்துக்கு 4௨. 


160 ஆவணம்‌ 28, 2037 


42. ஆறுகமூர்‌ கன்னட கல்வெட்டு 
பொன்‌.வெங்கடேசன்‌,ஆறகமூர்‌ 
இடம்‌: ஆறகமூர்‌ தேரோடும்‌ வீதியில்‌ டைலர்‌ மணி 
என்பவரின்‌ வீட்டின்‌ பின்புறம்‌ உள்ள தூண்‌ 

காலம்‌: 18 ஆம்‌ தூ, கன்னடம்‌ 
செய்தி: பெயர்‌ குறித்துள்ள 

1. காமநாத 

2, மாணிக்ய 


ஆவணம்‌ 25, 2017 ன்‌ 


43. கானூர்புதூர்‌ சுமைதாங்கிக்‌ கல்வவடரு 


ச.மு.ரமேஷ்குமார்‌,அவிநாசி 
க.பொன்னுசாமி,பல்லடம்‌ 


டம்‌: அவிநாசி ஒன்றியம்‌, கானூர்புதூர்‌, அரசு உயர்நிலைப்‌ 
ஒ ன 
பள்ளி அருகே காணப்படும்‌ சுமைதாங்கிக்கல்‌ 


காலம்‌: கலியுக வருடம்‌ பிழையாக 5908 என எழுதப்பட்டுள்ளது. 
விரேதுகிருது, பங்குனி ,28 என உள்ளது. 4903 அக 
இருக்கலாம்‌-பொ.அ.1802 


செய்தி: சுமைதராங்கிக்கல்‌ வைத்தமை 


ர்‌. கலியுகாதி 5903 வரு 

உ. விரோதிகிருது பங்குனி 

3. மீ 23 தேதி ஸ்ரீராமஜெயம்‌ 

4, கானூர்புதூர்‌ செவழை செட்டியார்‌ 

5... மகன்‌ காழி செட்டியார்‌ செமை தாங்கிக்கல்‌ 


162 ஆவணம்‌ 28, 2017 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


ஆவணம்‌ 28, 2017 


4௮. எனுவங்கோட்டைக்‌ கல்‌எவமரு 
அசந்திரபோஸ்‌, புதுக்கோட்டை 


சிவகங்கை மாவட்டம்‌, தேவக்கோட்டை வட்டம்‌ 

எலுவங்கோட்டை விசுவநாதசவாமி கோவில்‌ முன்‌ 

னுள்ள பிள்ளையார்‌ கோயில்‌ முகமண்டப இடப்பு 

றச்சுவர்‌ 

கலி -4924, சக அண்டு [1745 சுபானு, ஐப்பசி! 

பொ.அ.1823 

தேவக்கோட்டை முத்துக்கருப்பன்‌ செட்டியார்‌ 

எலுவங்கோட்டையில்‌ பிள்ளையாருக்கு கோயில்‌ அதன்‌ 

முன்‌ தடாகம்‌ அமைத்ததுடன்‌ இக்கோயில்‌ முகமண்டபத்‌ 

தூணில்‌ அவரது மகன்‌ முத்துக்கருப்பன்‌ செட்டியாரின்‌ 

கற்சிலையும்‌ அமைக்கப்பட்டது. 

உ சிவமயம்‌ கலி வருஷம்‌ 4924 

ஸ்வஸ்திஸ்ரீ சாலிய வாஹந ஸ்ஹாப்தம்‌ 1745 மேல்‌ செல்லாநின்ற 

சுபானு வருஷம்‌ 

அற்பிகை மாசம்‌ 1 ந்தேதி எலுவங்கோட்டை விசுவநாதசுவாமி 

கோவிலுக்கு முன்பாக தான்தோ- 

ன்றி விநாயகார்‌: கோவிலும்‌ அதற்கு முன்பாசு மணிகற்னிகைத்‌ 

தடாகமுங்‌ கேரளசிங்க வள 

நாடாகிய பிரம்புர்‌ நாட்டில்‌ யிலுப்பக்குடியாந புகலிடங்கொடுத்த 

பட்டண 

த்தில்‌ சூடாமணிபுரமுடையான்‌ தேவக்கோட்டையிலிருக்கும்‌ 
த்த 

ருப்பன்‌ செட்டியார்‌ மகன்‌ முத்துக்கருப்பன்‌ செட்டியார்‌ செய்த 

பிரதிஷ்டை சுபம்‌. 


163 


தத. மேலையூர்‌ செட்டிமண்டபம்‌ கல்லவட்டு 

மா.பவானி,தஞ்சாஷூர்‌ 

இடம்‌: தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, ஓரத்தநாடு வட்டம்‌, மேலையூர்‌ 
செட்டிமண்டபம்‌ தாராதோப்பு வயல்‌ கல்‌, 


காலம்‌: சகம்‌-1747 பொ.ஆ.1824 தமிழ்‌,மராட்டி;தேவநாகரி 
செய்தி: சண்ணந்தக்குடி.க்‌ ஊர்‌ தானமாக வழங்கியமை 


1. சாலிய வாகா 
2, ஸ செகம்‌ 17 - 
47 பாற 

தி ஸங்‌- 


3 
4 
5, வச்சரம்‌ சவுபா- 
6 
7 


க்யவதி முத்த- 

ம்மாள்‌ புரம்‌ ௮- 
8... ஸினசத்திரம்‌ தற 
9. மது சேந்த சற்‌ 


10. வ மானியம்‌ ௧- 


11. னனதகுடி தே” 
12. ஸயாற்கு யெ 
13. ல்லை 


164 ஆவசணம்‌ 28, 2017 


46 


ஏட்டின்‌ 
1. 


6. 


. ஆம்பலாப்பமடு நில ஆவண ஓலை 


கு.பாபுபுதுச்சேரி 


புதுச்சேரி பிரெஞ்சு நிறுவன ஓலைச்சுவடி. நூலகம்‌ 
எண்‌- 48887 


கர வருசம்‌ கார்திகை மாதம்‌ 25 ஆம்‌ தேதி 8/12/1831 


: தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ பட்டுக்கோட்டை வட்டத்தில்‌ 


உள்ள ஆம்பலாபட்டு முன்பு ஆம்பிளாபட்டு என்று 
அழைக்கப்பட்டது. இவ்வூரைச்‌ சேர்ந்த 22 ஓலை 
அவணங்கள்‌ மேற்குறித்த நூலகத்தில்‌ உள்ளன. பல 
நில விற்பனை அவணங்களாக உள்ளன. அன்றாடு 
ராசகோபால சக்கர குளிகைப்பணம்‌ பொன்‌ ற்கு 
விற்கப்பட்ட நிலம்‌ பற்றிய செய்தி. 
பக்கம்‌ 

கர வருஷம்‌ காற்திகை மாதம்‌ 25 தேதி ராசராச வளனாடு 
ராசேந்திர சோழவளனாடு பொய்யூர்க்‌ கூத்தத்‌ பாப்பாகுடினாடு 
ஆம்பிளாபட்டிலிருக்கும்‌ காணிஉடைய அரசர்‌ 
களில்ச்‌ செல்லமங்‌ கண்டான்‌ மகன்‌ திரும்மங்கன்டானுக்கு 
[மேற்படி] ஊரிலிருக்கும்‌ காணி உடைய அரசர்களில்‌ திரும 
மாதிரான்‌ மகன்‌ சிலம்பமாதிரானும்‌ அய்ய. 
குட்டி மாதிரான்‌ மகன்‌ முருக மாதிரானுள்பட்டாரும்‌ முறி 
குடுத்தப்படி முறியாவது யெங்கள்‌ காணி ஆட்சியான 
ஆமைதோப்புக்கு யெல்லையாவது வடபாற்கெல்லை 
பெத்தான்‌ முத்தரையன்‌ கொல்லைக்கு தெற்கு கீழ்பாற்கெல்லை 
கொளகிண்டான்‌ நிலத்துக்கு மேற்கு தென்பாற்கெல்லை 
அடைக்கமாதிள சின்னத்தம்பி காணிக்கு 
வடக்கு மேவாற்கெல்லை நஞ்சை நிலம்‌ அணிப்புளிச்செயிக்குக்‌ 
கிழக்கு யிந்தனாங்கெல்லைக்கு உள்பட்ட நிலம்‌ விக்குறோமென்று 
கொள்வாரோ கொள்வாரோ 
வென்று சிலம்பமாதிரான்‌ முருகமாதிரான்‌ முற்கூறக்‌ கொள்வேன்‌ 
கொள்வேன்னென்று திரும்மங்‌ கண்டான்‌ பிற்க்கூற 
யென்மொழிகேட்டு யெதிர்‌[மொழிமோ] 
ழிந்து னால்வர்‌ கூடி மூவர்‌ மதித்துப்‌ பல நடுவர்‌: முன்பதாக 
அண்ணாடசும்‌ வழங்கும்‌ ராசகோபால சக்கரம்‌ குளிகை 
[பொன்‌] 8 மிந்த யெட்டு......... 

165 


ஆவசனம்‌ 28, 2017 


ஏட்டின்‌ பின்பக்கம்‌ 


9. 


10, 


11. 


12. 


13. 
14. 
15, 


166 


அய்யிற்‌ பத்திக்‌ கொண்டபடியினாலே சந்திராதித்தாருள்ள 
வரைக்கும்‌ கல்லுங்காவரியும்‌ புல்லும்‌ பூமியும்‌ உள்ள 
வரைக்கும்புத்திர புத்திர [பாரம்பரைக்கும்‌] 

அஒத்திவச்சும்‌ சீதன சினேகித தானங்குடுத்தும்‌ யிப்படியாண்டு 
கொண்டு சுகத்திலிருக்க கடவோராகவும்‌ யிந்த நிலத்துக்கு 
வேறொருகலனுமில்லை கலனுளதா 

ய்த்‌ தோன்டினால்‌ வித்த: னாங்களே ஆட்சிசெலுத்திக்குடுக்க 
கடவோராகவும்‌ யிந்தப்படிக்கு சம்மதித்து திரும்மங்கண்டானுக்கு 
சிலம்பமாதிரான்‌ முருகமாதிரான்‌ 

முறி குடுத்தோம்‌ 'யிதுக்கு சாட்சி தயவான தஷ்யன்‌ அடைக்கன்‌ 
சேனாபதி. சக்கரைத்தொண்டமான்‌ பிரம பண்டாரம்‌ யிந்த 
முறியெழுதின நன்மைக்கு. நல்லவ 

மாதிரான்‌ நெட்டெழுத்து பாடுவான்மலர்‌, கொம்மட்டிக்காச்சி, 
பொரியபிளி, கத்தரிக்காச்சி, முடுக்குப்பிளி ஆக யிந்த அஞ்சு 
மரமும்‌ 

நிலத்துச்‌ சாதனத்தில்‌ சேந்தது 

யிந்த கீறல்‌ சிலம்பா மாதிரான்‌ 

யிந்த கீறல்‌ முருக மாதிரான்‌ 


ஆவணம்‌ 28, 2017: 


47. வீராயி நாச்சியார்‌ விசாரணை ஆவணம்‌ 


47% 


காலம்‌: 
செய்தி: 


த.கலாஸ்ரீதர்‌,தஞ்சாவர்‌. 


தமிழ்ப்பல்கலைக்கழக. அரியகையெழுத்துச்‌ சுவடித்துறை 
அவண எண்‌: 929 மூட்டை எண்‌ : 44 நீளம்‌ : 18 செ.மீ, 
அகலம்‌ : 25 செ.மீபக்கம்‌:2 வரிகள்‌: முதல்‌ பக்கம்‌ 22 
10.10.1843 

வீராயி நாச்சியாருக்கு சித்தப்‌ பிரமை உள்ளதா என்று 
சோதனை செய்து, அவருக்கிருந்த பைத்தியம்‌ முற்றிலும்‌ 
நீங்கிவிட்டதை குறிப்பிடுகிறது. 

1843 ஆம்‌ வருடம்‌ அக்டோபர்‌ மாதம்‌ 12ந்‌ தேதி இராமநாதபுரம்‌ 
ஜமீன்தாரின்‌ மகாராஜா ஸ்ரீ சையது யிசுமாயில்‌ சாயபு அவர்கள்‌ 
முன்பாக சீமை கச்சேரி ஜாகுமாலி வீராயி ௧ கருப்பாயி நாங்கள்‌ 
யிருபேரும்‌ யெளுதிகுடுத்த அத்தாட்சி யென்ன வென்றால்‌ 
அரமணை அந்தப்புறத்திலிருக்குற முத்து விஜைய ரெகுநாத 
அண்ணாசாமி சேதுபதி பட்டம்‌ மாஜி உயிலில்‌ நவநீத 
பஞ்சகுஞ்சரமுத்து வீராயி நாச்சியாரவர்களுக்கு சித்தபிரம்மை 
போல மேற்படி இருக்குற தாயி சர்க்காரில்‌ அரிக்கையாகி 
அதைப்பத்தி சோதித்து வரும்படியாயி நாளது தேதியில்‌ 
எங்களுக்கு உத்தரவான பிரகாரம்‌ நாங்கள்‌ தியாய மேற்படி 
நாச்சியார்களிடத்தில்‌ பேசினதில்‌ அவர்கள்‌ சுபகுணமாயி 
ஞாபகசக்தியுடனே பேசினார்களே தவிர பிரம்மை 
கொண்டவரைபோல ஞாபக குறைச்சலா இப்போது இல்லை 
இந்தப்படிக்கி எங்கள்‌ மனராசியினாலே (மனசாட்சி) ஆகியிருக்கிற 
அத்தாட்சி இந்த கீறல்‌ வீராயி கருப்பாயி இராமநாதபுரத்திலிருக்கிற 


றாமாசாரி 


மேலது, ஆவண எண்‌ 321, மூட்டை. எண்‌ : 14 நீளம்‌: 25 
செ.மீ, அகலம்‌: 18 செ.மீ, பக்கம்‌: 2, வரிகள்‌: முதல்‌ பக்கம்‌ 
23 


21.9.1843 


: இது சண்முகம்பிள்ளை என்பவர்‌ கொடுத்த வாக்குமூல 


ஆவணமாகும்‌. 


167 


ஆவணம்‌ 28, 2017 


47:3 
இடம்‌: 


காலம்‌; 


செய்தி; 


இராமநாதபுரம்‌ ஜமீந்தாரி ஸ்ரீமது முத்து விஜய ரெ[கு]நாத 
சேதுபதிராஜா அவர்கள்‌ பட்டமாஜி, ஸ்ரீராணி முத்துவீராயி 
நாச்சியாறவர்கள்‌ வகை சண்முகம்‌ பிள்ளை எழுதி வைத்த 
வாக்குமூலம்‌ யென்னவென்றால்‌ மேற்படி ராணி அவர்கள்‌ 
சபதிநிகனில்‌ ராகாத்தால்‌ வகை குடுத்து பிராதுக்கு மேற்படி 
ராணி அவர்கள்‌ முதன்மையான பட்டமாஜி என்று என்று 
முசைக்கு 'கொர்ட்டு (கோர்ட்டு) உத்தரவுபிரகாரம்‌ அப்போது 
ஹெட்‌ தாசில்தாராயிருந்த நாராயணாரவர்கள்‌ விசாரணை 
செயிது ரிப்போர்ட்டு செய்து தஸ்தாவேக்களை ரிக்கார்டிலிருக்குது 
வெகு நாளாக சித்த பிரம்மை கொண்ட மேற்படி ராணி தாவகை 
சில பெயருடைய துருபொத்தினாள்‌ பேரில்‌ இப்போது குடுத்த 
பிராதை குறித்து ஜவாவு சொல்ல வேண்டிய அவசியமில்லை 
என்பது மேற்படி ராணி அவர்கள்‌ சொன்னபடிக்கி இருந்தவாக்கு 
மூலம்‌ இந்தபடிக்கி சண்முகம்பிள்ளை 


மேலது, ஆவண எண்‌: 330, மூட்டை எண்‌ : 14 நீளம்‌: 25 
செ.மீ, அகலம்‌: 18 செ.மீ, பக்கம்‌: 2, வரிகள்‌ : முதல்‌ 
பக்கம்‌ 23, இரண்டாம்‌ பக்கம்‌ 10 

26.10.1843 


சேதுபதி அரசியான நவநீத பஞ்சகுஞ்சர முத்துவீராயி 
நாச்சியாருக்குத்தான்‌ சகல உரிமையும்‌ முதன்மை 
பட்டமும்‌ உரியது தொடர்பான செய்திகள்‌ இந்த 
ஆவணத்தில்‌ உள்ளன. 


முதற்பக்கம்‌ 


168 


1843 ஆம்‌ வருடம்‌ அக்டோபர்‌ மாதம்‌ 26 தேதி இராமநாதபுரம 
ஜமீந்தாரி மானேஜர்‌ சையது இசுமாயில சாய்பு அவர்கள்‌ முன்பாக 
சீதை கச்செரி காரட்டு (கோர்ட்டு) குமாஸ்தா செண்பககுமாற 
பிள்ளை எழுதி குடுத்த அத்தாடசி யெனை (யென்ன) வென்றால்‌ 
மேற்படி ஜமிந்தாரி அண்ணாசாமி சேதுபதி ராஜாவுடைய 
யிடங்களில்‌ நவநீத பஞ்சகுஞ்சர முத்து வீராயி நாச்சியார்‌ குடுத்த 
பிராதின்‌ பேரில்‌: முத்து வீராயி நாச்சியார்‌ வக்கில்‌ மூலமாய்‌ 
எழுதிக்‌ குடுத்த ஜவாபில்‌ சகல பாத்தியமும்‌ தனக்கு தானே 
பாத்தியமென்று மேற்படி ஜமின்தாரி ஜபுதியில்‌ ஹெட்‌ 
தாசில்தாராயிருந்து நாராயணராவுக்கு உத்திரவு பிறக்காமல்‌ 
விசாரணை செய்து வாதி வககிலானதை வெ ரிகார்டில 
யிருந்தாக கண்டு உத்திரவு குடுத்த தாக யென்னை ரிகார்ட்டை 
பரிசோதிது மேற்படி உத்தாவு குடுத்த பிரகாரம்‌ நான்‌ மேற்படி 


ஆவணம்‌ 25, 2017 


அண்ணாசாமி சேதுபதி பிறந்து போன 82-வது வருடம்‌: பிப்ரவரி 
முதல்‌ நாராயணராயர்‌ அதிகாரம்‌ ஆகையால்‌ ரிககார்டிலயிருந்த 
தஸ்தாவெக்களை பரிசோதித்து பார்த்ததில்‌ மேல்‌ முத்தியப்பட்டி 
முத்துப்பிள்ளை நாச்சியானர்‌ 
இரண்டாம்‌ பக்கம்‌ 

பாத்தியப்படுத்தி விசாரணை செய்து உசூருக்கு அரிஜி 
கட்டியிருந்ததாக யாதொரு தஸ்தாவெசுமிலலை இந்தப்‌ படிக்கி 
ரிஜிஸ்தருடரன்‌ மேற்படிகுடுத்த அத்தாட்சி காரட்டடு [கோர்ட்டு] 
குமாஸ்தா அரிவேன்‌ சாட்சி போகலூர்‌ கோர்ட்டு கணக்கு 
மாயாண்டியா பிள்ளை தேவஸ்தாமை கோர்ட்டு குணக்கு 
முத்துசாமியா பிள்ளை 


ஆவணம்‌ '28, 2017 169 


48. திருமறைக்காட்டு இலையில்‌ 


யாழ்ப்பாணத்து சங்கானை ஊரார்‌ குறிப்பு 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி 


கு.பாபு புதுச்சேரி 


புதுச்சேரி, பிரெஞ்சு ஆய்வு நிறுவன ஓலைச்சுவடி 
நூலகம்‌ - எண்‌- 48469 இருமறைக்காடு ஊரின்‌ 38 
ஓலை ஆவணங்கள்‌ மேற்படி நூலகத்தில்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளன. 

சகர அண்டு 1771 என்று கொண்டு பொ.ஆ.1849 எனக்‌ 
கருதலாம்‌ (கலி -௪க ஆண்டுகள்‌ தவறாக உள்ளன) 


: இந்த தான சாதன ஓலைச்சுவடி யாழ்ப்பாணத்தில்‌ 


உள்ள சங்கானை என்ற ஊரைச்‌ சேர்ந்த 30 பேர்‌ 
வேதாரணியத்தில்‌ உள்ள சிதம்பரகுருக்கள்‌ மகணான 
சோமசுந்தரக்‌ குருக்களுக்கு செய்து கொடுத்த 
தர்மசாதனத்தைப்பற்றி விவரிக்கிறது.அதன்படி 
சுபகாரியங்கள்‌ அசுபகாரியங்கள்‌ செய்யும்‌ காலங்களில்‌ 
மேற்படி குருக்களுக்கு 1 பணம்‌ வீதம்‌ காணிக்கை தர 
முடிவு செய்யப்படுகிறது. சபிண்டிகரணம்‌ என்ற 
பன்னிரண்டாம்‌ நாளில்‌ முன்னோர்களுக்கு 
செய்யக்கூடிய ஈமக்கிரிகைவருஷ இதி ஆகிய செய்யும்‌ 
நேரங்களில்‌: இது: போன்ற காணிக்கை தர வேண்டும்‌ 
எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. முதற்பகுநியில்‌ சங்கானை 
ஊரார்‌ பெயர்கள்‌ உள்ளன. இறுதியில்‌ அவர்கள்‌ 
சம்மதக்‌ கையெழுத்திட்‌ டுள்ளார்கள்‌.அதற்குப்பின்‌ உள்ள 
ஒம்படைக்கிளவி பகுதி பாவ புண்ணியங்களைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடுகிறது. இலங்கைப்பேராசிரியர்‌ மகேஸ்வரன்‌ 
அவர்கள்‌ “வேதாரண்யம்‌ கோயிலில்‌ யாழ்ப்பாணத்தார்‌ 
கல்வெட்டுக்கள்‌' [ஆவணம்‌-13 பக்‌-82-86 ,2002/என்ற 
ஆய்வு கட்டுரை இது குறித்த தகவல்களைப்‌ பதிவு 
செய்துள்ளது. 


4 


முன்பக்கம்‌ 


1, 


170 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சகாத்தம்‌ னாலு னூறாயிரத்து முப்பத்திரெண்டாயிரம்‌ 
வருழம்‌ உடைத்தாகிய கலியுகத்தில்‌ 1699 சென்ற செல்லா நின்ற 
கர வருழம்‌ பங்குனி மாதம்‌ 


மும்‌ துவாதேசியும்‌ சதய நட்சத்திரமும்‌ சுக்ரமனாம யோகமும்‌ 


ஆவணம்‌ 28, 2017 


i 


கபிலவா கரணமும்‌ அமிற்த கடிகையும்‌ மீனநாயுறுங்கூடிய 
புண்ணிய தினத்தில்‌ தரணி முழுதுடைய உம்பரவள நாட்‌ [௫]... 
திருமறைக்காட்டுடைய  னாயனராதி சண்டேசுவரனருளால்‌ 
திருவாய்‌ மலர்ந்தருளின படிக்கித்‌ திருஞானசம்மந்தர்‌ திருக்கோபுர 
வாசலில்‌ தான மகேசுவர ரனைத்துக்‌ கொத்துப்‌ பாடி... 
னங்களுங் குறைவறக்கூடி நிறைவற நிறைந்த சபையில்‌ 
வேதாரணியத்திலிருக்குஞ்‌ சிதம்பரக்குருக்கள்‌ பிள்ளை சோம 
சுந்தரக்குருக்களுக்கு மேற்படி யாழ்ப்பாணம்‌ சங்கானையி 
லிருக்கும்‌... 

குமார சிற்றம்பல உடையாரும்‌ பரமானந்தரும்‌ அய்யன்‌ பெருமாள்‌ 
கதிர்காமருந்‌ தில்லையரும்‌ வேலாயுதரும்‌ மேற்படி சத்திரவரும்‌ 
சட்டம்பியார்‌ சந்திரவரும்‌ கங்காரும்‌. ப......ராமனாதருமாழ 
ருபத்தா  கந்தப்பரும்‌ மேற்படி அய்யன்‌ பெருமாளும்‌ 
குஞ்சாவினாயகரும்‌ ஆழ்வார்‌ குஞ்ச உடையாரும்‌ நீலாகுமார 
வேலரும்‌ மேற்படி சிதம்பரனாதரும்‌ சிதம்பர அம்பலவாணரும்‌ 
மேற்படி சங்‌ , . . 4 

வத சிற்றம்பலவரும்‌ அய்யன்‌ பெருமாள்‌ வினாயகருங்‌ குழந்தயா 
கதிர்காமருஞ்‌ சந்திரவாம்பலவாணரும்‌ மேற்படி தில்லையரும்‌ 
மேற்படி கதிர்காமரும்‌ முதலிகுட்டியார்‌ முருகரும்‌ கந்த உடையார்‌ 
வரும்‌ கனகா 'கொத்தரு அம்மன்குட்டியார்‌ மயில்வாகனரும்‌ 
பொரயாரும்‌ நீக்கிலாரய்யன்‌ பெருமாளும்‌ வினாயகர்‌ பொர்யாரும்‌ 
ரெகுனாதரும்‌. இவர்களண்ணன்‌ தம்பி பிள்ளை குட்டி இவர்கள்‌ 
வங்கி 

ட்ட,..வர்களெல்லாருஞ்‌ சம்மதித்து தர்ம்ம சாதனம்‌ 
ப்ட்டயமெழுதிக்குடுத்தபடி தர்ம்ம சாதன பட்டையமாவது. சுபா 
சுபங்கள்‌ சுபத்துக்கு ஒரு பணமும சுபத்துக்கு ஒரு பணமும்‌, ஃ : 


பின்பக்கம்‌ 


10, 


11. 


12. 


பண்ணுகிற தானமும்‌ சபிண்டீகரணம்‌ பண்ணுகிறத்திலொரு.... வசை இ 
மும்‌ வருழத்‌ திதியில்‌ ஒரு தானமு மிந்தப்பிறகாரம்‌ 
சந்திராதித்தாளுள்ளவரைக்கும்‌ புத்திர பவுத்திர பாரம்பரைக்கும்‌...... 
எடுத்துக்‌ கொடுக்க அனுபவித்துக்‌ கொண்டு சுகத்திலேமிருக்க 
கடவராகவு மிப்படிக்கி சம்மதித்து தர்ம்ம சாதனப்‌ பட்டயமெழுதிக்‌ 
கொடுத்தோம்‌ சோமசுந்தாக்குருக்களுக்கு சிற்றம்பல... 

கதிர்காமரோம்‌ தில்லையரோம்‌ வேலாயுதரோம்‌ சந்திரவரோம்‌ 


171 


ஆவசம்‌ 28, 2017 


18, 


14. 


15. 


16. 


17. 


18, 


172 


மேற்படி சந்திரவரோம்‌ ராமனாதரோம்‌ கந்தப்பரோம்‌ மேற்படி 
கந்தப்பரோம்‌ மேற்படி கந்தப்பரோம்‌ அய்யன்‌ பெருமாள்ஓம்‌ 
வினாயகரோம்‌ குஞ்ச உடையார்‌ (வினாயகரு]....... 

ம்‌ சிதம்பரனாதரோம்‌ அம்பலவானரோம்‌ சங்கரனாதரோம்‌ 
சிற்றம்பல வரோம்‌ மேற்படி வினாயகரோம்‌ மேற்படி கதிர்காமரோம்‌ 
மேற்படி அம்பலவானரோம்‌ மேற்படி தில்லையரோம்‌ மேற்படி 
கதிர்காமரோம்‌.. 

பொன்னம்பலவரோம்‌ கோதரோம்‌ மயில்வாகனரோம்‌ 
பெரியோரோம்‌ மேற்படி அய்யன்‌ பெருமாளரோம்‌ மேற்படி 
பெரியோரோம்‌ இந்த தர்மத்தை எடுத்து உண்டுபண்ணின 
பேர்களுக்குத்‌ தொண்ணூத்தாறு திருபு..... 

களிலே இடிஞ்சு போன கிணறு சுட்டினப்‌ பலனுந்‌ தூர்ந்த 
கொளம்‌ வெட்டிவச்சு பலனும்‌ இடிஞ்சு போன கோபுரம்‌ கட்டிவிச்ச 
பலனும்‌ சிவலிங்க பிறதிட்டை பண்ணிவிச்ச பலனும்‌ 
னாலொன்னுக்கு லெட்சப்பிராமண போசனம்‌... 

பலனும்‌ கோடிகன்னிகாதானம்‌ பண்ணிவிச்சப்‌ பலனுமுண்டு 
இந்த தர்மத்தை யாதாமொருதர்‌ அழிச்சுக்‌ கெடுத்து 
மழுங்கப்பண்ணின பேர்களுக்குக்‌ காசியில்‌ கெங்கைக்‌ கரையிலே 
ராமேசுவரம்‌ செதுக்‌ கரையி....... 

பசுவை அடிச்சுக்‌ கொன்ற பாவத்திலே போகக்கட.வாராகவும்‌ 
சிதம்பரம்‌ சபாபதி சன்னதியிலே நெய்விளக்கைக்‌ கய்யினாலே 
அணைத்த பாவத்திலே போகக்கடவொராகவும்‌ வேதாரணியத்திலே 
தீர்த்தகரையி... 

போகக்கடவராகவும்‌ இதுக்கு சாட்சி சந்திரன்‌ சூரியன்‌ அக்கினி 
மிந்தப்‌ பட்டையமெழுதின நன்மைக்கு மயில்வாகனப்‌ 
பண்டாரமத்தின்‌ குமாரன்‌ முத்தய்யன்‌ நெட்டெழுத்து. 


ஆவணம்‌ 28, 2017 


4௮. 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி 


ஆவணம்‌ 28, 2017 


செந்தீ நடராஜன்‌,நாகர்கோவில்‌. 


கன்னியாகுமாரி மாவட்டம்‌ நாகர்கோவில்‌ கோட்டாறு 
இரு. எம்‌. ஏ. சவரிதாசன்‌ வில்லவராயர்‌ மகன்‌ இராஜன்‌ 
வீட்டில்‌ இருந்த ஓலைச்‌ சுவடு கட்டு 

சாலிவாகன சகாத்தம்‌ 1787 கொல்லம்‌ 1040,குரோதி, 
அனி/8 - பெொ.ஆ.1962 , சூன்‌ 80. வெள்ளிக்‌ கிழமை 


ஓலையின்‌ வலப்புற இறுதிப்பகுதி உடைந்துள்ளது. 
கோட்டாறு செட்டு சமூகத்தைச்‌ சேர்ந்த செட்டு சின்னு 
சாந்தன்‌ மூப்பனார்‌, செட்டு பாக்கியம்‌: பிரம்மமுத்து 
ஆகியோருக்குச்‌ சொந்தமாயிருந்த பறை அடிமைகளான 
(ர மாடத்தி புரசு கசமாடி (2 புரசு காணி (9 
அவளுக்கிளைய. முலையுண்ணி ஆன புரசு 
சுடலைமாடன்‌ ஆகிய முவரை கோட்டாறு 
ஊரைச்சார்ந்த கத்தி பரவர்‌ சமுகத்தினனான 
அந்தோனிக்கு இருவிதாங்கோடு கலியுகராமன்‌ பணம்‌ 
112 ற்கு விலை ஆவணம்‌ செய்து கொடுத்தமை. 


திருவிதாங்கூர்‌ சமஸ்தானத்தில்‌ அடிமைவியாயாரம்‌ 
நடப்பில்‌ இருந்தது. பிரிட்கஷார்‌ ஆளுகைக்குட்பட்ட 
சென்னை ராசதானியாரின்‌ இடையறாத வற்புறுத்தல்கள்‌ 
காரணமாக அடிமை ஒழிப்புச்சட்டம்‌ பொ. ஆ, 1855 


ல்‌ திருவிதாங்கூர்‌ சமஸ்தானத்தில்‌ 
நிறைவேறுகிறது. கிடைத்திருக்கும்‌ ஓலை ஆவணம்‌ 
கன்னியாகுமரி மாவட்ட நாகர்கோவிலின்‌ ஒரு 


பகுதியான கோட்டாறு ஊருக்கு உரியது. 

அடிமை ஒழிப்புச்‌ சட்டம்‌ நிறைவேறிய 10 
ஆண்டுகளுக்குப்பின்னரும்‌ அடிமை வியாபாரம்‌ 
நடந்ததற்கான சான்றாக இவ்வோலை ஆவணம்‌ 
அமைகிறது. அடிமை ஒழிப்பை அன்றைய திருவிதாங்கூர்‌ 
அரசரோ, அதிகாரிகளோ, ஆதிச்ச சமூகத்தினரோ 
விரும்பவில்லை என்பதுவும்‌, பல முட்டுக்கட்டைகளை 
ஏற்படுத்தினர்‌ என்பதுவும்‌, சென்னை ராஜதானி 
பிரிட்டீஷாருக்கும்‌ திருவிதாங்கூர்‌ அரசிற்கும்‌ நிகழ்ந்த 
கடிதப்போக்குவரத்து, சான்றாவணங்கள்‌ தெரிவிக்‌ 
இன்றன. 


173 


முன்பக்கம்‌ 


ர்‌. 


5. 


ஸ்வஸ்த்தி ஸ்ரீ சாலிவாகன சகாத்தம்‌ 1787 ன்‌ மேல்‌ செல்லா 
நின்ற கொல்லம்‌ 1040 குரோதி வருடம்‌ ஆனி மாதம்‌ 18-ந்தேதி 
சுக்கிற வாரமும்‌ பூறுவ பட்சத்து சத்தமியும்‌ உத்திரநட்செயித்திரம்‌ 
னாழிகை 27 க்கு மேல்‌ அத்த நட்செயிதி...... 

யோகமும்‌: வனிக்கரணமும்‌ கூடின சுபதினத்தில்‌ நான்ச்‌ செயித 
பறையடுமை விலையோலைக்‌ கரணமாவிது நாஞ்சி நாட்டுக்‌ 
கோட்டாறான மும்முடி சோளபுரத்தில்க்‌ கோட்டாறு 
நெடுந்தெருவில்ச்‌ செட்டு (சின்னு) சாந்தான்‌ மூப்பனாரும்‌ 
மேல்படியில்ச்‌ செட்டு பாக்கியம்‌ பிர [மமுத்துவும்‌ *].... 
மேல்படியூர்‌ கத்தி பரவல்‌ அந்தோநிக்கு பறையடுமை 
விலை[யோ]லை எழுதிக்குடுத்த பரிசாவிது யிந்தனாள்‌ நாங்கள்‌ 
குரு[ப]ர[முநடையோனாக ஆண்டனுபவித்து வருகிற 
கோட்டாறு மடத்து பிறஞ்சேரியில்க்‌ கிடக்கும்‌ தீண்டாதாரில்ப்‌ 
பறை மாடத்தி புரசு கசமாடியும்‌ அவள்‌ புர [சு காணியும்‌ 
அவளுக்கிளையர்‌ ] 

முலையுண்ணி ஆன புரசு சுடலைமாடனும்‌ ஆச்சனம்‌ 3: யும்‌ 
யிது விலை கொள்ளுவாருளரோ கொள்ளுவாருளரோ வென்று 
நாங்கள்‌ முற்கூற விலை கொள்ளுவோம்‌ கொள்ளுவோம்‌ 
கொள்ளுவோ மென்றிவர்‌ பிற்க்கூறி எம்மிலிசைந்து யெதிர்மொழி 
மொ [ழிந்து*] 

மறுமொழி கேட்டு உறுமொழி பேசி பற மாடத்தி புரசு சுசமாடியும்‌ 
அவள்‌ புரசு காணியும்‌ அவளுக்கிளய முலையுண்ணி ஆன புரசு 
சுடலைமாடனும்‌. ஆச்சனம்‌ 3யும்‌ கோட்டாறு மன்றிலருகே 
நிறுத்தி நல்லவரெண்மர்‌ நடுவர்‌ கூடி விலை நிச்செயிச்ச 
[அன்றாடும்‌ வழங்கும்‌]... 

நென்மேனி திருவிதாங்கோட்டு கலியுகராமன்‌ பணம்‌ 113 
யிப்பணம்‌ நூற்றுப்பதிமூணும்‌ விலையாவணக்‌ களத்தே 
காட்டியெத்திகைச்‌ சிலவறக்கொண்டு விலையற வித்துப்‌ 
பொருளறப்‌ பற்றி விற்று விலை பிறமாணஞ்‌. செயிது குடு 
[த்தோம்‌]...ஃஃ 


பின்பக்கம்‌ 


ர்‌ 


174 


செட்டு சின்னு சாந்தான்‌ மூப்பனாரும்‌ மேல்படி செட்டு பாக்கியம்‌ 
பிரமமுத்துவும்வோம்‌ கத்தி பரவல்‌ அந்தோநிக்கு யிப்பரிசே விற்ற 
பறை மாடத்தி புரசு கசமாடியும்‌ அவள்‌ புரசு காணியும்‌ 
அவளுக்கிளய முலையுண்ணி ஆன புரசு சுடலைமா 
[டனும்‌] 


ஆவணம்‌ 28, 2017 





50:13 


காலம்‌: 


செய்தி 


[ட்‌ 


1. 


3 
4. 


7. 

8. 

9. 

10, 
ர. 
12. 
12. 
14. 
15. 
16. 
17. 


176 


50. க௫எவனி, சங்கரன்கோயில்‌, 
ாஜ௱னளையம்‌ கல்வைடடுகள்‌ 


சொ.சந்திரவாணன்‌, இராசபாளையம்‌ 


தஞ்சை மாவட்டம்‌ திருவையாறு வட்டம்‌ கடுவெளி 
கிராமம்‌ அருள்மிகு  ஆகாசபுரீசுவரர்‌ கோயில்‌: 
நந்தவனப்‌ பகுதியில்‌ உள்ள கல்வெட்டு 
பொ.௮.1895, டிசம்பர்‌, 5 

கோயிலில்‌ நந்தவனம்‌ அமைக்க ரூ 50 கொடுத்து 
அதன்‌ வட்டியிலிருந்து நந்தவனப்‌ பராமரிப்பும்‌ செய்ய 
வேண்டி கோயில்‌ குருக்களிடம்‌ கொடுத்தமை 


உ 1898 வருடம்‌ டிசம்பற்‌ மீ 5 
தஞ்சாவூர்‌ ஜில்லா 

முகாஸா கடுவேளி கிராமத்‌- 
திலிருக்கும்‌ ஸ்ரீ ஆகாச- 

புரிமீச்வறா ஸாமிக்கி ப- 
னையூரிலிருக்கும்‌ மருதையா 
பிள்ளை மகன்‌ வெள்ளாழச்‌ சாதி 
கருப்பப்‌ பிள்ளை யெழுதி வைய்த்‌- 
த தருமம்‌ மேற்படி கோவிலுக்குள்‌ தென்‌ 
புறம்‌ பிறாகாறத்தில்‌ கீழ்மேல்‌ 

30 கெசம்‌ தென்வடல்‌ 20 கெ- 

சம்‌ யதற்குள்‌ யென்னால்‌ போட 
பட்ட நந்தவனம்‌ பல சாதி புஷ்‌- 
ப்பச்‌ செடிகள்‌ வைத்து வி- 

ருத்தி செய்ய: வேண்டியதர்க்‌- 

கு கோவில்‌ பூசை ஸ்தானிகம்‌ உள்‌- 
எ சூரியமூர்த்தி குருக்களிடத்தி- 


ஆவணம்‌. 28, 2017 


18. 
19. 
20, 
21. 
22, 
23. 
24, 
25. 
26. 
27. 
26, 
29. 
30. 
32, 
33. 


50:2 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


2, 
3. 


5, 


ல்‌ நாள்‌ ௪ தேதியில்‌ மவுண்ட்‌ 
கட்டியிருக்குறது ரூ 50 

யிந்த அம்பது ரூக்கி மீ 

கக்கு வட்டி ரூ 6 யிந்‌- 

த ரூ கொண்டு சந்திறாள்‌ சூ 
றியாள்ளுள்ள வரையிலும்‌ தா- 
ங்களும்‌ தானத்தார்க்கு பி 

ன்‌ வரும்‌ பாத்தியஸ்தர்களும்‌ இந்த 
நந்தவனம்‌ பரிபாலனத்தை நடத்திவரவே- 
ண்டியது யிந்தப்‌ பிறாகாரம்‌ நடத்தா- 
மல்‌ நந்தவனம்‌ பறாரியாகும்‌ பக்ஷ- 
த்தில்‌ வேறே யெந்த புண்ணிய 
புருஷர்கள்‌ கேழ்க்குரவர்கலுக்கு மு- 
காந்திரம்‌ சொல்லி நந்‌- 

தவள தருமத்தை நடத்தும்படி 
செய்ய வேண்டியது ௨ 


இருநெல்வேலி மாவட்டம்‌ திருநெல்வேலி. வட்டம்‌ 
கழக்கல்லூர்‌ கிராமம்‌ கனடியன்‌ வாய்க்கால்‌ படித்துறை 
கொல்லம்‌ 106-யபொ.ஆ..891 

இப்படித்துறை பிள்ளைமார்கள்‌ பயன்பாட்டிற்காக 
இவ்வூர்‌ திரவியம்‌ பிள்ளை மகளும்‌ நயினார்‌ பிள்ளை 
அவர்களுடைய மனைவியும்‌ ஆன பூலாபுடையம்மாள்‌ 
கட்டுவித்ததாகக்‌ குறிப்புள்ளது. 

வடிவேல்‌ துணை 

சிலாபுரி யென்று 

பேர்‌ வழங்கிய கீ- 

ழக்கல்லூரிலிரு- 

க்கும்‌ திருநெல்வேலி 


ஆவணம்‌ 28, 2017 177 


8. 

9, 

10. 
11. 
12. 
13. 
14, 
15. 
16. 
17. 
18. 


50:3 
இடம்‌: 


காலம்‌: 
செய்தி: 


178 


இஜநா திரவியம்‌ பி- 
ள்ளையவர்கள்‌ குமார- 
த்தியும்‌ நயினார்‌ பிள்ளை- 
யவர்கள்‌ ஸ்ரீயுமான 
பூலாவுடையம்மாள்‌ 
பிள்ளைமார்‌ உப- 
யோகத்திற்காக சொ- 
ந்தர்‌ செலவு செய்து இந்த 
ப்‌ படித்துரை- 

த்‌ தர்மத்தைக்‌ செட்டிமு- 
டிக்கப்பட்டது - 10 

66 5 வைகாசி 

மீ 


திருநெல்வேலி மாவட்டம்‌ திருநெல்வேலி வட்டம்‌ 
இழக்கல்லூர்‌ கிராமம்‌ சிறிய சிவன்‌ கோயில்‌ (தற்போது 
பிள்ளையார்‌ கோயில்‌) நிலைப்படி 


கொல்லம்‌ 1068 = பொ.ஆ 1894 


முருகலிங்க சுவாமி என்பவருடைய பேரனும்‌ 


கோபலபிள்ளை என்பவருடைய: மகனுமான 
கோ.முருகேசப்பிள்ளை என்பவரின்‌ பணத்தால்‌ மேற்‌ 
படிக்கோயிலின்‌ மகாமண்டபம்‌, மணிமண்டபம்‌ 
கட்டியமை 


உ ஸ்ரீ முருகலிங்க சுவாமி- 

கள்‌ பவத்திரரும்‌ பா.கோ- 
பாலபின்ளை புத்திரருமான 
சாத்தூர்‌ தாலுக்கா தாசில்தா- 

ர்‌ ஸ்ரீ முருகேசப்‌ பிள்ளை யுடைய 
திரவியங்‌ கொண்டு மேற்படி 
சுவாமிகளின்‌ கனிஷ்ட குமார- 


ஆவணம்‌ .28, 2017 


10. 
11. 
12. 


50:4 
இடம்‌: 


காலம்‌: 


ன்‌ மு. ஆழ்வாரப்ப பிள்ளை யால்‌ 
இந்த மகா மண்டபம்‌ மணிமண்‌- 
டபம்‌ கட்டிமுடிப்பிக்கப்ப பட்டது 
சூசாயஅம்‌ ஸ்ரீ நந்தவன வருடம்‌ கா- 
ர்த்திகை. மீ 


திருநெல்வேலி மாவட்டம்‌ சங்கரன்‌ கோயில்‌ வட்டம்‌ 
சங்கரன்‌ கோயில்‌ கிராமம்‌இருமன்‌ குளம்‌ வடக்குக்‌ 
கரைபலகைக்கல்‌. 


கொல்லம்‌ 1082 -பொ.ஆ.1907 


செய்தி: இருமன்குளத்தைச்‌ சேர்ந்த மருதப்ப தேவர்‌ மற்றும்‌ 


10. 
50:5 
இடம்‌: 


காலம்‌ 


செய்தி: 


ஆவணம்‌. 28, 2017 


சங்கரத்தேவர்‌ ஆகியோரால்‌ வெட்டப்பட்ட 
ஊருணி பற்றிய செய்தி 
1082 டட 

கு சிவபெரு 

மான்‌ கிருபை 
யாபேருக்கும்‌ 

இருமன்‌ குளம்‌ 

மு. மருதப்ப தேவ- 

ன்‌ சங்கற 

தேவராலும்‌ 

வெட்டியெ 

வூரணி ௨ 


திருநெல்வேலி மாவட்டம்‌ சங்கரன்‌ கோயில்‌ வட்டம்‌ 
பேரியூர்‌” இராமம்‌ செல்லும்‌ சாலையின்‌ கிழக்குப்‌ 
பகுதியிலும்‌ ஆனையூரின்‌ மேற்கிலும்‌ உள்ள 
பாழடைந்த மண்பத்தின்‌' உத்திரப்‌ பகுதி 


: கொல்லம்‌ 976,துர்மதி, மார்கழி 10 = யபொ.ஆ..801 


மேலச்‌ செவல்‌ கிராமத்தைச்‌ சார்ந்த அம்மையப்பதேவர்‌ 


179 


மருமகன்‌ சாயப்பெருமாள்‌ தேவர்‌ என்பவர்‌ இம்மண்ட 
பத்தைச்‌ செய்திருக்கலாம்‌ என்று தெரிகின்றது. 
உள்ள்முடையார்‌ துணை சங்கரலிங்கம்‌ துணை எனச்‌ 
சொல்லுகிறது. 


1. 976 ஸ்ரீ தும்மதி ஸ்ரீ மார்கழி மாதம்‌ 13 மேலசெவல்‌ அம்மை 
2, யப்ப தேவர்மருமசுன்‌ சாயப்‌ பெருமாள்‌ தேவர்‌ யெச்‌ [தது] 
3, உள்ள முடையார்‌ துணை சங்கரலிங்கம்‌ துணை 


50:8 
இடம்‌; 


காலம்‌: 


செய்தி; 


ட 


ஐவ ட 


180 


விருதுந்கர்‌ மாவட்டம்‌, இராஜபாளையம்‌ வட்டம்‌ 
இராஜபாளையம்‌. பத்ரகாளியம்மன்‌ கோயில்‌. 

௪கா- 1769)கொல்லம்‌-1052, ஆணி, வியாழன்‌, சுவாதி 
௪பொ.ஆ..1877 

விண்க வைசிய செட்டியார்களுக்குப்‌ பாத்தியப்‌ பட்ட 
பத்ரகாளியம்மன்கோயில்‌ கும்பாபிஷேகம்‌ நடத்தப்‌ 
பட்டமை 

பத்திரகாளியம்மன்‌ துணை 

இராஜபாளையம்‌ வணிகவைசிய செட்டியார்‌ சமூகத்திற்குப்‌ 
பாத்தியம்‌ 

பட்ட ஸ்ரீ பத்திர காளியம்மன்‌ கோயில்‌ நாளது சாலிவாகன ௪- 
காப்தம்‌ 1769கொல்லம்‌ 1052 ஸ்ரீ மீசுவர (ஸ்ரீஆனிமாத- 

த்தில்‌ குருவாரமும்‌ சுவாதி நட்சத்திரமும்‌ கூடிய தின- 

த்தில்‌ அன்று காலை நாளினசக்கு மிதுனலக்கினத்தில்‌ 
ஜுர்ணோத்தாரனம்‌ செய்து கும்பாபிஷேகமும்‌ நடைபெற்றது. 
நாட்டாமை த.பழனி௰ப்ப செட்டியார்‌. 


ஆவணம்‌. 28, 2017 


54. போடிநாயக்கனூர்‌ வட்ட கல்‌எவட்டுகள்‌ 


51:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


2, 
5. 
4, 


51:2 


காலம்‌; 
செய்தி: 


1. 


2 


ஆவணம்‌: 26; 2017 


முகனகராஜ்‌,வடுகப்பட்டி 


தேனி மாவட்டம்‌ போடி நாயக்கனூர்‌ சாலை 
காளியம்மன்‌ கோவில்‌ முன்புறம்‌ 

பொ.ஆ.1898 

தேனி மாவட்டம்‌, போடிநாயக்கனூரைச்‌ சேர்ந்த 
முத்தையா நாடார்‌ என்பவருடைய மனைவி முத்த 
யாம்மாள்‌ போடியாக்கனூர்‌ எல்லை ஆரம்பத்தி 
லிருக்கும்‌ சாலை காளியம்மன்‌ கோவிலுக்கு 

கொடுத்த கொடை 

1898 சிவமயம்‌ 

விளம்பிற சித்தி 

ரைமீ தேதீ: முத்த 

ய நாட்டார்‌ பெண்‌ சாதி 


முத்தாயம்பாள்‌ 


மேலது, மதுரை - கொச்சின்‌ தேசிய நெடுஞ்சாலையில்‌ 
அமைந்துள்ள கோடாங்கிபட்டி திராமத்திற்கு மேற்கி 
லுள்ள ஆறுமுக நாயனார்‌ கோவில்‌ சுவர்‌. 
சகம்‌.1850,விப, ஆவணி-18-பொ.ஆ.192௪ 

போடி நாயக்கனூரைச்‌ சேர்ந்த அ-சுப்பன்‌ செட்டியார்‌ 
மகாமண்டபம்‌ மயில்‌ மண்டபம்‌ மற்றும்‌ திருமதில்‌ 
ஏற்படுத்தியமை 

சாலிவாகன்‌ சகாப்தம்‌ 1850 ரூ விப வரூ ஆவணி மாதம்‌ 18 தி 
மகாமண்டபமும்‌ மயில்‌ - மண்ட 

பமும்‌ திருமதிலும்‌ போடிநாயக்கனூர்‌ அ சுப்பன்‌ செட்டியாரால்‌ 
செய்த உபயம்‌ 


181 


52. கோவிந்த நத்தம்‌ கல்‌எவடடு 
மா.பவானி, தஞ்சாவூர்‌ 
ற்‌; i மாவட்டம்‌, மன்னார்குடி வட்டம்‌ 
அத வன தெற்கே 20,மீ தொலைவில்‌ 
அமைந்துள்ள கோவிந்தநத்தம்‌ (இருமக்கோட்டை 
அருகில்‌.தனிக்கல்‌ 
காலம்‌: 18-19ஆம்‌ நர. 
செய்தி: திருமக்கோட்டை கோவிந்தநத்தத்தில்‌ உள்ள ராமதே 
வராம கள்ள கோவிந்த நத்தம்‌ என்ற ஊரிலுள்ள 
இலுப்பை மரங்கள்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு கொடுத்தமை 
முன்புறம்‌ 
த 
2. சீமயெரு . . [தி*] 
3. குமெயிக்கோ- 
4 பீடை கோவிந்‌ 
5. (நிதம்‌ ராமதேவ 
5, ர்‌ மகள்‌ கோவ 
7. ர்த்தநத்தில்‌ உள்ள யிலு- 
8. பை மரம்‌ உள்ள யெ- 
. ல்லாம்‌ பெருமாள்‌ கோ- 
10. விலுக்கு சிலாசதன- 
11. ம்‌ பண்ணி குடுத்தோ- 
12. ம்‌ யிது[க]கு யாதா ஒரு தா- 
13. பி [தம்‌]பன்னினால்‌ 
14. மாகா தொழசதிலே போ 


15. வான்‌ 
பின்புறம்‌ 
1. குங்கைக்கரையிலே கா- 
2 ரா[ம்‌] பசுவைக்‌ 
3. கொன்ற தொ- 
4. மத்திலே போவா 
5. ன்‌ 


| 182 ஆவணம்‌ 28, 2017 


53. கிணத்துகடவு சந்தணக்கல்‌ கல்‌எவாரு 
பா.அருண்ராஜ்‌, தஞ்சாவூர்‌ 
மு.சதீஸ்குமார்‌, கிணத்துகடவு 
இடம்‌: கோயம்புத்தூர்‌ மாவட்டம்‌, கிணத்துக்கடவு வட்டம்‌, 
கிணத்துக்கடவு சிவலோகசுவாமி கோயிலின்‌ நுழைவு 
வாயில்‌ அருகில்‌ உள்ள சந்தனக்கல்‌ 
காலம்‌: 18-19ஆம்‌ நூ. 
செய்தி: குயில்க்கவுண்டன்‌ அம்மான்‌ சந்தனக்கல்‌ கொடுத்தமை 


1. குயில்க்‌ கவுன்டன்‌ அம்மானு உபயம்‌ 


ஆவணம்‌. 28, 2017 188 | 


54. எபான்விளைந்த களத்தூர்‌ கல்வவட்டு 


பெ.லெனின்‌,செஞ்சி 
ல.உமாபாரதி,சென்னை, 
பி.சத்யா,சென்னை, 
54:1 

இடம்‌: காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, தஇருக்கழுக்குன்றம்‌ வட்டம்‌, 
பொன்விளைந்த களத்தூரில்‌ உள்ள நரசிங்க பெருமாள்‌ 
கோயிலை அடுத்து பராங்குசம்‌ தெருவில்‌ கீழ்திசையை 

நோக்கிய வண்ணம்‌ கோதண்டராமர்‌ கோயில்‌ 


காலம்‌: சார்வரி வைகாசி 12 24.05.1900 
செய்தி: 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இிருப்பணியைக்‌ 


குறிக்கிறது. 
1... ஸ்ரீராமஜெயம்‌ 
2: ஆனூர்‌ 


3. குப்புசாமி முதலியார்‌ 
க, குமாரர்‌ திருவேங்கட 
5. சாமி முதலியார்‌ 

6. தருமம்‌ 245.1900 

7. சார்வரி வருஷம்‌ 

6, வைகாசி மாசம்‌ 12 


54:2 

இடம்‌ : மேற்படி கோபுரத்தின்‌ உட்புற சுவரில்‌ பலகைக்கலலில்‌; 
ஆண்‌ பெண்‌ இருவரது சிற்பங்களுடன்‌ சுல்வெட்டு. 

காலம்‌ : துர்முகி மாசி 18-19ஆம்‌ நா. 

செய்தி ; துர்முகி வருஷம்‌, மா மாதம்‌, களத்தரர்‌ மீபட்டாபிராம 


சுவாமி கோயில்‌ கைங்கர்யத்தை சக்கரவர்த்தி 
ஆசாரியாரால்‌ பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. 


1.  துரமுகி வருஷம்‌ மா- 
2. கிமீ களத்துர்‌ 


164 ஆவணம்‌ 28, 2017 


3 ஸ்ரீ பட்டாபிரா- 
4 ம சுவாமி கோ- 
5 யிர்‌ கையீங்கி- 

6. ரியம்‌ சக்கர- 
7. 

8 

9. 


வர்த்தி யாசா- 


ரியரால்‌ பிரா- 
..... திஷ்டைப- 
10. ஸண்ணப்பட்‌- 
11. டது. 


ஆவணம்‌ 28, 2017 185 


55. எதக்கனூர்‌ கல்லவட்டு 


ச.மு.ரமேஷ்குமார்‌, அவிநாசி 
க. பொன்னுசாமி, பல்லடம்‌ 


இடம்‌: இருப்பூர்‌ மாவட்டம்‌ அவிதாசி வட்டம்‌, தெக்கலூர்‌, ஸரீ 
சேற்று மாரியம்மன்‌ கோயில்‌ அருகே நடப்பட்டுள்ள 
கல்பல்கை 

காலம்‌: கலி -5008, சார்வரி, சித்திரை, 24 - பொ.ஆ.1901 


செய்தி: பேரூர்‌ மேல்மடம்‌ சாலிவா[மழ/ஈசுவரர்‌ ஞானசிவாசாரி 
சுவாமியர்‌ சச்சரவை தீர்த்தது. 


பக்கம்‌ -1 
1. சு(வ] ல்தி ஸ்ரீ கலியுகாதி- 
2. [வரு] 5002 க்கு சரியான 
உ தமி[ழ்‌] சார்வரி சி- 
4, ந்திரை மீ 24 பேரூ- 
5. ர்‌ மல்மடம்‌ சுப்பிரம* 
6. ணிய நென்னும்‌ நம்‌ 
7. தெய்வமான ஆர்நாடு 
8.  ஞாசசிவாசாரியா[ர்‌] 
9, அவர்கள்‌ பல்‌- 
10. உடம்‌ தாலூகா 
11. கசுபா தெக்கனூ- 
12,  ரிலிருக்கும்‌ மாரி- 
13, யம்மனுடைய திரு- 
14. வி[ழா] தக[ரா]ர்பட்‌- 
15. டு கிடந்ததில்‌ அந்த 
16. கிராம ௫௦‘ தாவ 
17. -த்து பஞ்சாயத்தா- 
18. சூடன்‌ விசார[ணை[]செ- 


186 ஆவணம்‌ 29, 2017 


19. ய்து மேற்படி கிராமம்‌ ம௪- 
20, ரா சூரிபா[னை]யம்‌ செ- 
21. ம்ப[ங்‌] கூட்டத்தாருக்‌- 


பக்கம்‌ - 2 
22, கு இந்‌- 
23. த ஆலு 
24, யத்தி- 
25, ல்‌ [ரா]ஜ 
26. தெரிசி- 
27. மும்‌ 
28. விபூதி 
29, சகல மி- 
80. ராசு பா 
31. த்தியமு- 
32, ம்‌ இவர்‌ 
33. களுக்கு 
34. தான்‌ 
95, [ன்று] [தீரர்‌ 
36. மானிக்க- 
37. ப்பட்டு இ- 
38. குக்கி[ற]து 


187 
ஆவணம்‌, 25, 2017 


இடம்‌: 


56. புதுக்கோட்டை சமஸ்தான 
காகித ஆவணம்‌ 


பா.மாரியப்பன்‌,அறிமளம்‌ 
புதுக்கோட்டை காலம்‌: 1918-14 


புதுக்கோட்டை சமஸ்தானம்‌ ஸ்ரீ தர்பாரவர்சுள்‌ ஸமுகத்துக்கு திருமயம்‌ 
தாலுகா அரிமழம்‌ வட்டம்‌ அரிமழத்திலிருக்கும்‌ அரசப்பனம்பலசாரன்‌ மகன்‌ 
சோகரஸ முதியனம்பலகாரன்‌. 1, லெக்ஷுமண அம்பலகாரன்‌ மகன்‌ 
நாராயணம்பலகாரன்‌ 2, மேற்படி. இரண்டு பேர்களும்‌. வணக்‌. கமாய்‌ எழுதிக்‌ 
கொண்ட மனு:- 


1. 


% 


5- 


188 


இந்த சமஸ்தானத்தில்‌ திருமயம்‌ தாலூகா அரிமழம்‌ தேக்காட்டூர்‌ 
முதலான இடங்களில்‌. பூர்வீகத்ததில்‌ அரசாக்ஷி. செய்து வந்த 
வெள்ளாழ அரசர்களால்‌ மனுதார்களின்‌ முன்னோர்களை 
இந்நாட்டில்‌ துடிகளாக நிலைநிருதி பாதுகாத்து வந்தார்கள்‌. 
மனுதார்களின்‌ முன்னோர்கள்‌ மேற்படி வெள்ளாழ ராஜாக்களுள்‌ 
ஒருவராகிய வாணாதிராயர்‌ என்ற ஒருவருக்கு ராணுவத்தலை 
வர்களாக வேலை பார்த்து வந்தார்கள்‌. 

அரிமழம்‌ ஷூர்‌ அடங்கிய கானாடு என்ற ராஜாங்கத்துக்கு 
தலைவராகிய வாணாதிராயருக்கும்‌ கோனாட்டு வேளாழர்களுக்கும்‌ 
எருக்கொம்பு மலையில்‌ நடந்த சண்டையில்‌ மேற்படி 
வாணாதிராயருக்கு மனுதார்களின்‌ முன்னோர்கள்‌ மூவர்‌ 
ராணுவதலைவர்களாகயிருந்து தங்களுடைய உயிர்களையும்‌ 
தங்கள்‌ ஆள்மாகா ணங்களில்‌ 13 பேர்கள்‌ உயிரையும்‌ பழியாகக்‌ 
கொடுத்து ஒத்தாசை செய்ததற்காக மேற்படி வாணாதிராயர்‌ தன்‌ 
நன்றியறிவைக்‌ காட்ட அரிமழம்‌ கிராமத்தை மேற்படி மூவர்களின்‌ 
வார்சுகளாகிய மனுதார்களின்‌ முன்னோர்களுக்கு பூமிக்காணியாக 
பெர்ல ஸுதந்தரதுடன்‌ கொடுத்துவிட்டார்‌. 

மேற்படி கானாடு என்பது மேற்படி பெயரினாலும்‌ சரித்திர 
பூர்வமாயும்‌ செம்மைக்கு சமுகத்துக்கு தெரிய வரும்‌. 

தான கால முதல்‌ அதாவது இந்த ராஜாங்கம்‌ உண்டானதற்கு 
வெகுகாலத்துக்கு முன்முதல்‌ இந்த மனுதார்களின்‌ முன்னோர்கள்‌ 
முதல்‌ மேற்படி நிலங்களை வெட்டியும்‌ காடுகளை அழித்து சாகு 
படி செய்தும்‌ மேற்படி நிலங்கள்‌ அனுபவிக்கப்பட்டு வருகின்றன. 
மேற்படி வாணாதிராயர்‌ வம்சங்தர்களென்று சொல்லும்‌ 
தேக்காட்டூர்‌ வெள்ளா ழர்கள்‌ மேற்படி நிலங்களை சுபீக்ஷ 
மாயிருக்கிறதைக்‌ கண்டு ஆசை கொண்டு, தங்களுக்கு மேற்படி 
அரிமழம்‌ கிராமத்தில்‌ கணக்கு சுவந்திரம்‌ வசூலிக்க பாத்தியம்‌ 


ஆவசம்‌ 28, 2017 


7. 


10. 


11. 


12. 


கொண்டாடியதில்‌, மனுதார்களின்‌ முன்னோ'களுக்கும்‌ மேற்படி 
தேக்காட்டூர்‌ வேளாழர்களுக்கும்‌ தகரார்‌ உண்டானதில்‌, 
பிரமாணத்துக்குப்‌ போய்‌, மனுதார்களின்‌ முன்னோர்கள்‌ 
தங்களுக்கு மேற்படி கிராமம்‌ பெர்ல சுதந்திரத்துடன்‌ கொடு 
க்கப்பட்டதாய்‌ பிராமணஞ்‌ செய்து விட்டதால்‌, மேற்படி 
வேளாழர்கள்‌ கொண்டாடின பாத்தியம்‌ அற்றுவிட்டது. மேற்படி 
ஸங்கதியின்‌ யாதார்த்தத்தை இப்பொழுதும்‌ மேற்படி 
வெள்ளாழர்கள்‌ அரிமழம்‌ கிராமத்தில்‌ ஜலபாறம்‌ கூட 
செய்யாததைக்‌ கொண்டு தெரிந்து கொள்ளலாம்‌. 

மேலும்‌, மேற்படி அரிமழம்‌ கோவில்‌ உற்சவங்களில்‌ சண்டையில்‌ 
இறந்து போன மனுதார்களின்‌ முன்னோர்கள்‌ மூவர்களுக்கு 
மரியாதையாக மனுதார்களுக்கு. 3 காளாஞ்சியும்‌ கொடுத்து 
வருகிறார்கள்‌ 

மேலும்‌, மேற்படி வெள்ளாழர்களுக்காக மனுதார்கள்‌ தங்கள்‌ 
சிலவில்‌ வெள்ளாழர்கள்‌ மண்டகப்படி என்று ஒரு மண்டகப்படியும்‌ 
நடத்திவருகிறார்கள்‌. 

மேற்படி ஸர்க்காரவர்கள்‌ மனுதார்களின்‌ திரும்ப கவர்வத்தையும்‌ 
மனுதார்களின்‌ முன்னோர்கள்‌ முன்னிருந்த ராஜாங்கத்துக்கு 
செய்து ஒத்தாசையும்‌ நினைத்து, மனுதார்கள்‌ முன்னோர்களையும்‌ 
மனுதார்களையும்‌ மிராசுதார்களாக நியமித்து, அவர்களும்‌ 
வெகுகாலமுதல்‌ வம்ச பாரம்பரையாய்‌ மேற்படி ஸ்ர்க்காரவர்களுக்கு 
திருப்திகுரமாய்‌ வேலை பார்து வந்தார்கள்‌. 

சுமார்‌ 1913-1914 இ வாக்கில்‌ அரிமழம்‌ அம்மன்கோவில்‌ உற்ஸ 
வத்தில்‌ ரதம்‌ ரிபேராகியிருந்து சாயந்திரம்‌ சுமார்‌ 6 மணிக்குதான்‌ 
ஓட ஆரம்பித்தது. 

மனுதார்கள்‌ அவ்விடத்தில்‌ கூடியிருந்த வெகுஜனக்‌ கூட்டததை 
விலக்கிக்‌ கொண்டு ரதத்தை ஒட்டிக்‌ கொண்டு வருகையில்‌ 
ரொம்பவும்‌ ஒடுங்கிய தெருவாகிய நாராயணன்‌ செட்டி என்ற 
ஒருவர்‌ வஜித்து வந்த வீட்டு வாசல்படி தாண்டி கொஞ்சதூரம்‌ 
போனவுடன்‌ ஸு வாமி தெரிசிக்க வந்த வயோதிகனுக்கு மேற்டி 
நாராயணன்‌ செட்டி, அவன்‌ வீட்டு கல்படியில்‌ விழுந்து இறந்து 
விட்டதாய்‌ மனுதார்கள்‌ கேழ்விப்பட்டு விசாரித்ததில்‌, மேற்படி 
நாராயணன்‌ செட்டி வீட்டு ஜனங்கள்‌ மேல்கண்டபடி சொல்ல, 
அதை உண்மை யென்றே நம்பி, மனுதார்கள்‌ ரதத்தை இழுத்துக்‌ 
கொண்டு போய்விட்டார்கள்‌. 

மேற்படி அரிமழம்‌ வட்டம்‌ மணியகாரர்‌ போய்‌ விசாரித்து 
தற்செயலாய்‌ ' படிதடுக்கி விழுத்து மரணம்‌ ஏற்பட்டதாய்‌ மகஸர்‌ 
தயார்‌ செய்திருந்ததில்‌, தாங்கள்‌, கேழ்விப்ப ம்‌ 


189 


ஆவணம்‌ 28, 2017 


13 


14, 


15 


16. 


17. 


190 


ஒத்ததாகயிருந்ததால்‌ அதை உண்மையென்று நம்பி, மேற்படி 
மசுஸரில்‌ இம்மனுதார்கள்‌ கையெழுத்து செய்தார்கள்‌. 
சற்று நேரத்துக்கெல்லாம்‌, மேற்படி நாராயணன்செட்டி ரதமேறி 
இறந்ததாக மனுதார்கள்‌ கேழ்விப்பட்டு, பிரேதத்தை போய்‌ 
பார்த்ததில்‌, தங்களுக்கும்‌ ஸந்தேகம்‌ உண்டானதால்‌, உடனே 
பிரேதத்தை பந்தோபஸ்து செய்து ஸர்க்கார்‌ உத்தியோகஸ்‌ 
தரிடமும்‌ ஓப்பிவித்துவிட்டா'கள்‌, மேற்படி உத்தியோகஸ்தர்கள்‌, 
மரணம்‌ ரதமேறி ஏற்பட்டதாகயிருக்கலாமென்று தயாரிக்கப்பட்ட 
மகஸரிலும்‌ கையெழுத்து செய்திருக்கிறார்கள்‌. 
சில ஸிப்பந்ததிகள்‌ மணியகாரர்‌ தேரோடும்‌ காலத்தில்‌ கூட 
இருந்ததாக சாக்ஷியம்‌ சொல்லும்படி வற்புறுத்தி சாசனத்தில்‌, 
அதற்கு இணங்காததால்‌, இம்மனுதார்கள்‌ பேரில்‌ ரிபோர்டு 
செய்யப்பட்டு, மகஸர்‌ பொய்யாகத்‌ தயாரித்த மணியம்‌ கரணம்‌ 
இவர்களுக்கு துணிந்து தண்டனையும்‌, அவர்கள்‌ சொன்னதை 
நம்பி கையெழுத்து செய்த நிரபராதியான இம்மனுதார்களுக்கு 
ஜாஸ்தி தண்டனையான பர்த்திரப்பும்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
தரும எஜமானவர்கள்‌ ரிகார்டுகளை மறுபடியும்‌ பார்வையிட்டு 
மனுதார்களை நிரபராதியென்று கண்டுபிடித்து, மிராசு உதியோ 
கத்தை இம்மனுதார்களுக்கே செய்து கொடுக்க உத்திரவாக 
வேணும்‌ 
ஒருக்கால்‌, மனுதாரகளுக்கும்‌ தண்டனை விதிக்க வேணுமென்று 
அபிப்பிராயப்பட்டாலும்‌, இதுவரை வேலையிலிருந்து 
நீக்கியதினால்‌ உண்டான நஷ்டமும்‌, மானஹாதியுமே 
இம்மனுதார்களுக்கு போதுமான சிக்ஷை. மனுதார்கள்‌ மிராசு 
உத்தியோகம்‌ வகிக்க லாயக்கில்லாதவர்களென்று ஸமுகத்துக்கு 
தோன்றினாலும்‌, மனுதார்களுக்கு மேஜரானவும்‌ தகுந்தவயதும்‌ 
சாமர்த்தியமுமுள்ள, நிரபராதிகளாகியதுமாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்காவது மிராசு வேலை கொடுக்க உதிரவாக வேணும்‌. 
மனுதார்களும்‌ அவர்கள்‌ முன்னோர்களும்‌ முந்தின 
ராஜங்கத்தார்களுக்கும்‌ இந்த ராஜாங்கத்தார்களுக்கும்‌ 
குகாலமுதல்‌ செய்து வந்த ஒத்தாசையையும்‌, காட்டையழித்து 
சாகுபடி நிலமாகி, வெகுசிலவுசெய்து செய்நேதிபண்ணி, இந்த 
ராஜாங்கம்‌ உண்டாவதற்கு வெகு நாளைக்கு மூன்‌ முதல்‌, 
ஸர்வஸுதந்திர பாத்தியத்துடன்‌ அனுபவித்து வருகிறதையும்‌, 
ஈருணையாக்‌ ஸமுகத்தில்‌ ஆலோசித்து, மனுதார்களுக்காவது 
அவர்கள்‌ வயது வந்த பிள்ளைகளுக்காகவது மிராசு வேலையை 
செய்து கொடுத்து ரக்ஷிக்க உதிரவாக வேணும்‌. 


ஆவளாம்‌ 28, 2017 


57. திருவிசலூர்‌ கல்‌எவமரு 
பா,அருண்ராஜ்தஞ்சாவூர்‌ 
57:1 
இடம்‌: தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, கும்பகோணம்‌ வட்டம்‌, 


திருவிசலூர்‌ சிவயோகநாதர்‌ கோயில்‌ வடபுறம்‌ உள்ள 
குளக்கரையில்‌ 


காலம்‌: 1992 


செய்தி: தேவகோட்டையைச்‌ சேர்ந்த செட்டியார்கள்‌ கோயில்‌ 
குளத்தை புனரமைத்த செய்தி 


1. உ 

2 சிவமயம்‌ 

9. ஜடா தீர்த்தம்‌ 
4. திருவயலூர்‌ 


5... ஸரீ ஸொந்தர நாயகி 

6. அம்பாள்‌ ஸமேத 

7. ஸ்ரீ சிவயோக நாத 

6. சுவாமிக்கி 

9. தேவகோட்டை 

10. அறமஅ.லெஅ 

11. அருணாஜலஞ்‌ செட்டியார்‌ 

12. உபயம்‌ 

13. கலியுகாதி 2032 

14, பிரஜோதி பத்தி ஆடி மாதம்‌ 5 நான்‌ 
15, இங்லீஷ்‌ 1931 ஜுலை மாதம்‌ 20 நாள்‌. 


57:2 

இடம்‌: மேலது, குளக்கரை வடக்கு கம்மாய்‌ 

காலம்‌: 1931 

செய்தி: குளம்‌ புதுப்பித்தவர்கள்‌ பெயர்கள்‌ முதல்‌ எழுத்து 
மட்டும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. அ-அருணாசலச்‌ 


செட்டியார்‌, ற - இராமநாத செட்டியார்‌, அ - 


ஆவணம்‌ 26, 2017 191 | 


ர்‌, 


3 


57:3 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


5. 
6. 


57:4 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


1 2 


அருணாச்சல செட்டியார்‌, லெ- லெட்சுமண 
செட்டியார்‌, ௮ அருணாச்சல செட்டியார்‌ 


1931 
அறு௮ 
லெ௮ 


மேலது, கோயில்‌ தென்புறம்‌ உள்ள நந்தவன சுவர்‌ 
1932 

நந்தவனம்‌ அமைத்தவர்‌ பற்றிய குறிப்பு 

உ 

சிவமயம்‌ 

தேவக்கோட்டை 

கி.கூபள. சுபள 

நாச்சியப்ப செட்டியார்‌ 

நந்தவன தர்மம்‌ 

கலியுகாதி 5032 பிரஜோத்பத்தி வருடம்‌ தை மாதம்‌ 21. 


இருந்து தேவன்குடி வடக்கு பகுதி திடலில்‌ உள்ள்‌ 
சிவன்‌ கோயில்‌ சுவர்‌ 


அக்ஷ்ய, - 17ஆம்‌ நூ. 

வடமொழிதிரந்தம்‌. ஸ்ரீ சம்பக நறமன்‌ எனக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது 

(ஸீ சம்பக நற 

மண்ணும்‌ ௨௧.௨ 

ந வஸந்‌ கந்சோள 

பாரக்யு பவத3, 

ஸர ராயர்‌ ஸ்ரீ ௪. 

எ ரான்மம்‌ தூம்‌. 


க்ஷ்ய வருசம்‌. 


ஆவணம்‌ 28, 2017 


தொல்லியல்‌ 


58. உத்தமபாளைய வட்டாரத்‌ தொல்லியல்‌ 


பா, ஜோதீஸ்வரன்‌, சென்னை 


தேனி மாவட்டம்‌ உத்தமபாளையம்‌ வட்டத்தில்‌ மேற்கொள்ள 
ப்பட்ட தொல்லியல்‌ கன ஆய்வில்‌ கீழ்கண்ட தொல்லியல்‌ 
இடங்கள்‌ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டன. அவையாவன : 





வ ஊர்‌ பெயர்‌ 
எண்‌ 
1 


அமைவிடம்‌ 


கிடைத்த தொல்பொருள்கள்‌ 


ப 





தம்மனம்பட்டி 


கம்பம்‌ நகரிலிருந்து 1 


ஐந்து ஏக்கர்‌ பரப்பளவு. 
இரும்புக்கால மைக்காடு. 









































5 கிமீதென்மேற்கே: 1 ன்‌ 
முல்லைப்‌ உடைந்த தாழிகள்‌; 
ப்‌ பெரியாறு கருப்பு சிவப்பு பானை 
கரைப்பகுதி ஓடுகள்‌ கருப்பு நிற பாணை 
ஓடுகள்‌, சிவப்பு நிற 
பானை ஓடுகள்‌ 
2. | புதுக்கோட்டை | உத்தம இருபுக்கசடுகள்‌ 
பாளையத்திலிருந்து இரும்புக்கால மட்கல ஓடுகள்‌ 
வடக்கே 15 கி.மீ, 
1 ணப ட ்‌ ல டவ்‌ 
3 கன்னியம்பட்டி | உத்தம பாளையம்‌ இரும்புக்கால கருப்பு யு 
கம்பம்‌ தகுரின்‌ மட்கல ஓடுகள்‌, கருப்பு 
வடக்கே 12 கி.மீ. நிற ஓடுகள்‌, சிவப்புபானை 
ஓடுகள்‌ 2 ஏக்கர்‌ பரப்பளவு 
4 காமயகவுண்டன்‌ | கம்பத்திலிருந்து | கற்பதுக்கை, இரும்புக்கால 
பட்டி தெற்கே 10 கி.மீ. பானை ஓடுகள்‌ 
5 கருநாக்க கம்பம்‌ க சாம்பல்‌ நிற மண்மேடு, 
முத்தன்பட்டி அருகில்‌ 8 கி.மீ பானை ஓடுகள்‌ 
6 டி.மீனாட்சிபுரம்‌ | உத்தமபாளையம்‌- நெடுங்கல்‌, இரும்புக்கால்‌ 
தேவாரம்‌ சாலை 10 | ஓடுகள்‌ 
கி.மீ.வடக்கு | 
7 ல்லிங்‌ ம்‌ த்தமபாளையம்‌- வரலாற்றுத்தொடக்க கால்‌ 
ப்பது தேவ்‌ சாலை எச்சங்கல்‌, ஊரிருக்கை, கருப்பு 
கிழக்கு 2 கி.மீ சிவப்பு பானை ஓடுகள்‌ சன்கு 
வளையல்கள்‌ வண்ணம்‌ 
தீட்டப்பட்ட செம்பழுப்பு 
| நிற பானை ஓடுகள்‌ 
193 


ஆவணம்‌ 28, 2017 




















59. ஏற்காடு தொல்லியல்‌ சின்னங்கள்‌ 


வீரராகவன்‌, விழுப்புரம்‌ 
பொன்‌.வெங்கடேசன்‌, ஆறகளூர்‌ 
பெருமாள்‌, சேலம்‌, 
சுகவனமுருகன்‌, காவேரிப்பட்டனம்‌ 


சேலம்‌ மாவட்டம்‌ ஏற்காட்டை சுற்றி உள்ள மலைக்கிரா 
மங்களில்‌ 20 க்கும்‌ மேற்பட்ட இடங்களில்‌ குறிப்பாக ஏற்காடு 
மலையில்‌ உள்ள மோட்டூர்‌, தங்கமலை, நல்லூர்‌, மேலூர்‌, 
வெள்ளக்கடை, செம்மநத்தம்‌, போன்ற இரொமங்களில்‌ கற்குவை, 
கல்திட்டை, புதிய கற்காலகருவிகள்‌, குத்துக்கல்‌, நடுகல்‌ 
போன்றவை கண்டறியப்பட்டன. 
கற்குவைகள்‌ 

ஏற்காடு வெள்ளக்கடையிலிருந்து மோட்டூர்‌ போகும்‌ வழியில்‌ 
மேலூர்‌ கிராமத்தில்‌ கல்திட்டையுடன்‌ இணைந்த ஓர்‌ கற்குவை 
கண்டறியப்பட்டது. மோட்டூர்‌ இராமம்‌ சேட்டுப்பட்டி 
மலைப்பகுதியில்‌ சற்குவையும்‌ குத்துக்கல்லும்‌ உள்ளன. இந்த 
குத்துக்கல்லின்‌ உயரம்‌ 60 செ.மீ.மோட்டூோ்‌ கிராமத்தின்‌ 
மலைப்பகுதியில்‌ ராமர்‌ கோயில்‌ என்ற இடத்தில்‌ பத்து 
கற்குவைகள்‌ காணப்படுகின்றன. இவற்றில்‌ 7 பெரிதாகவும்‌ 3 
இறிதாகவும்‌ உள்ளது. மிகப்பெரிய கற்குவை ஒன்று 
கல்திட்டையுடன்‌ இணைந்து இங்கு கண்டறியப்பட்டது. இதில்‌ 
ஒரு வாயிலும்‌ அதன்‌ உள்ளே புதிய கற்கால கருவிகளும்‌ 
காணப்படுகின்றன. இதன்‌ உயரம்‌ 800செ.மீ, அகலம்‌ 200 செ. 
மீமூன்புற வாயில்‌ 100 செ.மீ ஆகும்‌. இதை இங்குள்ள மக்கள்‌ 
ராமர்‌ கோயில்‌ என அழைக்கின்றனர்‌. இந்த இடத்திலிருந்து 
மலை உச்சியில்‌. 3 கி.மீ. உயரத்தில்‌ தங்கமலை என்ற இடத்தில்‌ ட்‌ 
கற்குவைகள்‌ வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின்‌ 
உயரம்‌ 150 செ.மீ, சுற்றளவு 295 செ.மீ ஆகும்‌. 
கல்திட்டைகள்‌ 

அத்தூர்‌ வட்டம்‌ கெராங்காடு, பெத்தநாயக்கன்‌ பாளையம்‌ 
வட்டம்‌ சேவூர்‌ ரொமங்களில்‌ சுல்திட்டைகள்‌ பாண்டியன்‌ 
வீடுகுள்ளபாண்டி வீடு, சின்ன பாண்டி வீடு என 
அழைக்கப்படுகிறது. அனால்‌ ஏற்காடு பகுதியில்‌ இவை ஜாமர்‌ 
வீடு எனவும்‌, திருவண்ணாமலைப்பகுதியில்‌ பஞ்ச பாண்ட வா 
வீடு எனவும்‌ அந்தந்த பகுதி மக்களால்‌ அழைக்கப்படுகிறது. 
பழங்காலத்தில்‌ குள்ள மனிதர்கள்‌ இதில்‌ வசித்ததாகவும்‌ இவர்கள்‌ 


ஆவணம்‌ 26, 2017 195 | 








61. விக்கிரமம்‌ அகழாய்வு 


மோயிரசன்னா; சென்னை 


இந்தியத்‌ தொல்லியல்‌ துறை, சென்னை வட்டத்தின்‌ தொல்லி 
யல்‌ கண்காணிப்பாளர்‌ திருமதி. சத்தியபாமா பத்ரிநாத்‌ 
அவர்களின்‌ மேற்பார்வையில்‌ 20/2அம்‌ ஆண்டு சோழ மண்டல 
கடற்கரைப்‌ பகுதிகளில்‌ பெளத்த சமய: கள மற்றும்‌ அகழாய்வு 
என்ற ஆய்வின்‌ அடிப்படையில்‌ தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, 
பட்டுக்கோட்டை வட்டம்‌ விக்கிரமம்‌ (10 28 10.87 ப 79 ம்‌ 
97.50” £ என்ற ஊரில்‌ சிறியஅளவிலான அகழாய்வு அவ்வூர்‌ 
தென்னந்தோப்பில்‌ மேற்கொள்ளப்பட்டது. 

1-13ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த சன நாணயப்‌ புதையலும்‌, 
அமர்ந்த நிலையில்‌ காணப்படும்‌ புத்தர்‌ இற்பமும்‌, சோழர்‌ கரல 
சிவன்‌ கோயிலும்‌ இவ்வூரின்‌ தொன்மைக்கு சான்றாக 
விளங்குகிறது. மேலும்‌ புத்தர்‌ சிற்பம்‌ காணப்பட்ட பகுதியினை 
புத்தடிக்கொல்லை என்று பொதுமக்களால்‌ அழைக்கப்படுகிறது. 
அச்சிலைக்‌ காணப்பட்ட இடத்தில்‌ தொல்லியல்‌ எச்சங்களாக 
முழு மற்றும்‌ உடைந்த செங்கற்களும்‌ பரவிக்காணப்பட்டன. 

புத்தடிக்கொல்லை என்றழைக்கப்படும்‌ அப்பகுஇயில்‌ 
அகழாய்விற்கான அகழாய்வு குழி 2% 2 மீட்டர்‌ அளவிற்கு பத்து 
அகழாய்வுக்‌ குழிகள்‌ அசழப்பட்டன. மேற்பரப்பிலே சில 
செங்கற்கட்டமைப்புகள்‌ காணப்பட்டன, மற்ற அகழாய்வு 
குழிகளில்‌ உடைந்த செங்கற்கள்‌ பரவிக்கிடந்தன. 


இரண்டு அகழாய்வு குழிகளின்‌ மேற்பரப்பில்‌ இருந்து சுமார்‌ 
ச செ.மீ. ஆழத்தில்‌ கிழக்கு மேற்காக சுவரைப்போன்று ஒரு 
கட்டிட அமைப்பு உடைந்தசெங்கற்களால்‌ அமைக்கப்பட்டிருந்தது!. 
அவை ஓர்‌ அடுக்கு நிலையில்‌ சுமார்‌ 422 மீட்டர்‌ நீளமாகவும்‌, 
25 செ.மீ. அகலத்தைக்‌ கொண்டும்‌ காணப்பட்டது. 


மற்ற இரண்டு அகழாய்வுக்‌ குழிகளின்‌ மேற்பரப்பில்‌ இருந்து 
5 செ.மீ, ஆழத்திலிருந்து சுமார்‌ 30 செ. ஆழம்‌ வரை அகழாய்வு 
செய்யப்பட்டதில்‌ 4 அடுக்கு நிலைகளில்‌ செங்கற்களாலான்‌ 
ஒரு கட்டிடமைப்பு இழக்கு மேற்காக 1:5  நீளமுடன்‌ 
காணப்பட்டன. அக்கட்டிடமைப்பில்‌ * ந? வடிவில்‌ ஒர்‌ 
அமைப்பு காணப்பட்டது. மேலும்‌ அதே போன்று ல்‌ 11 நயில்‌ 
5 அடுக்கு நிலைகளில்‌ செங்கற்களாலான ஓர்‌ மேடைப்போன்ற 
அமைப்பு கிழக்கு மேற்காக 118 செ.மீ நீளமுடனும்‌ வடக்குத்‌ 
தெற்காக 1.25 செ.மீ, நீளமுடன்‌ காணப்பட்டன. மேடையானது 


198 ஆவணம்‌ 28, 2017 





62. கல்வராயன்‌ மலை தொல்லியல்‌ 
தடயங்கள்‌ 
சி.வீரராகவன்‌,விழுப்புரம்‌ 
பொன்‌) வெங்கடேசன்‌, ஆனர்‌ 
வை,கலைச்செல்வன்‌,பெருமாள்‌, 
பொன்னம்பலம்‌, கே.சீனிவாசன்‌,சேலம்‌ 


சேலம்‌ மாவட்டம்‌ அத்தூர்‌ வட்டம்‌ பெரியகல்வராயன்‌ 
மலையில்‌ கல்திட்டைகள்‌, கற்குவைகள்‌, புதிய கற்காலக்‌ 
கருவிகள்‌, மற்றும்‌ ஏராளாமான குத்துக்கற்கள்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளன. பெரிய கல்வராயன்‌ மலையில்‌ உள்ள 
அத்தூர்‌ வட்டம்‌ கீழ்நாடு ஊராட்டி கெராங்காடு கிராமம்‌, 
பெத்தநாயச்கன்‌ பாளையம்‌ வட்டம்‌ க£ழ்நாடு ஊராட்சி 
அடியனரர்‌, சிறுமலை போன்ற இராமங்களில்‌ கள ஆய்வு 
மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அக்கிராமங்களில்‌ 37 
கல்திட்டை கள்‌, 10 கற்குவைகள்‌, புதிய கற்காலக்‌ கருவிகள்‌ மற்றும்‌ 
ஏராளாமான குத்துகற்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. இதில்‌ 15 
கல்‌திட்டைகள்‌ ஓரளவு; நல்ல நிலையிலும்‌ 6 கல்திட்டைகள்‌ 
சிதைந்த நிலையிலும்‌ காணப்படுகின்றன. கற்குவைகளில்‌ 6 நல்ல 
நிலையிலும்‌ 4 சிதைந்த நிலையிலும்‌ காணப்படுகிறது. 
கல்‌ திட்டைகள்‌ 

இக்கிராமங்களில்‌ காணப்படும்‌ கல்திட்டையானது மன்று 
புறம்‌. துண்டுக்கற்களால்‌ அடுக்கப்பட்டு மேற்புறம்‌ 
பலகைக்கல்லால்‌ மூடப்பட்டுள்ளது. மூன்புறம்‌ மூடப்படாமல்‌ 
உளளது, இதன்‌ உயரம்‌ 42 அடி, நீளம்‌ 12 அடி, அகலம்‌ 6 
அடியாகவும்‌. உள்ளது. மக்கள்‌ வசிப்பிடங்களில்‌ உள்ள 
கல்திட்டைகளின்‌ உள்ளே புஇய கற்காலக்‌ கருவிகளும்‌, அந்தக்‌ 
கருவிகளை வழுவழுப்பாக்க பயன்பட்ட பந்து வடிவ உருண்டை 
கல்லும்‌, கூர்‌ தீட்ட பயன்படுத்திய தேய்ப்புக்கல்லும்‌ 
காணப்படுகிறது, கல்இட்டையின்‌ உள்ளே விநாயகர்‌ சிலையும்‌ 
உள்ளது, இது பிற்காலத்தில்‌ வைக்கப்பட்டு இருக்கலாம்‌. மக்கள்‌ 
வசிப்பிடம்‌ இல்லாத மலைக்குன்றில்‌ உள்ள கல்திட்டைகளில்‌ 
புதியகற்காலகருவிகளோ விநாயகர்‌ உருவமோ காணப்படவில்லை. 
கற்குவை 

கெராங்காடு கிராமத்தின்‌ அருகே உள்ள மலைக்குன்றின்‌ 
அமைந்துள்ள பழமையான அவ்வையார்‌ கோயில்‌ அருகிலுள்ள 
பகுதிகளில்‌ 10க்கும்‌ மேற்பட்ட கற்குவைகள்‌ காணப்படுகின்றன. 


200 ஆவணம்‌ 28, 2017 








அறக்கட்டளைச்‌ எசாற்‌எபாழிவுகள்‌ 


64. எாழறியியல்‌ நோக்கில்‌ ரைாவதம்‌ 
மகாதேவன்‌ அவர்கள்‌ எழுதிய தொன்மைத்‌ 
குமிழ்‌ கல்்‌எவட்டுகள்‌ (எதாடக்ககாலம்‌ முதல்‌ 
எபா.ஆ.ஒ ஆம்‌ நூற்றாண்டு வரை) 

(Early Tamil Epigraphy- from the earliest 
times to the sixth century C.E) 


செ.வை. சண்முகம்‌,சிதம்பரம்‌ 


தொல்‌ மொழி 


தொல்லியல்‌ ஆய்வில்‌ எழுத்து மொழி முக்கிய பங்கு 
விக்கிறது. அவ்வகையில்‌ மொழியியல்‌ ஆய்வில்‌ இன்னொரு 
தொல்லியல்‌ உள்ளது. அதுதான்‌ வரலாற்று ஒப்பிலக்கண 
மொழியில்‌ மேற்கொள்ளப்படும்‌ தொல்‌ மொழி (roto language 
என்ற கருத்தமைவு ஆகும்‌. 

மொழி ஆய்வில்‌ வரலாற்று ஒப்பிலக்கணம்‌ என்ற புதிய முறை 
18அம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றியது. மொழிகளுக்குள்‌ இன உறவு 
( genetic relation) உடையவை/ இல்லாதவை என்று கண்டறிந்து, 
இன உறவு உடைய மொழிகளை (genetically related languages) 
ஒரு மொழிக்‌ குடும்பம்‌ ( 18/42 ரீ) என்று பெயரிட்டு, 
அந்த இன உறவு உடைய மொழிகளை ஒப்பாய்வு செய்து, அந்த 
மொழிகளுக்கு எல்லாம்‌ மூலமான மொழியை -தொல்‌ மொழியை 
(proto language) மீட்டுருவாக்கம்‌: ( reconstuction) செய்வதுதான்‌ 
அதன்‌ முக்கியக்‌ கடமை. அது அந்த மொழிக்‌ குடும்ப 
மொழிகளில்‌ கிடைக்கும்‌ மிகப்‌ பழைய எழுத்துச்‌ சான்றுக்கு 
உரிய காலத்தை விட குறைந்தது ஆயிரம்‌ ஆண்டுக்கு முந்தைய 
மொழி அமைப்பையும்‌ கண்டறிய உதவுவது. அந்தி மொழிகள்‌ 
எப்படித்‌ தனிமொழிகளாக உருப்பெற்றது. என்பதை ஆராய்ந்து 
ஒரு குறிப்பிட்ட மொழியின்‌ தொல்‌ வரலாற்றை (pre history of 
0 /2பசபசசகி விளக்குவது, அதாவது அந்த மொழிக்கு எழுத்துச்‌ 
சான்றுக்கு உரிய கால கட்டத்துக்கு முற்பட்ட. மொழி 
அமைப்பை மீட்டுருவாக்கம்‌ செய்து அதன்‌ மூலம்‌ மொழியின்‌ 
தொல்‌ வரலாற்றையும்‌ அந்த மொழி தனி மொழியாக 
உருப்பெற்றதைக்‌ கண்டறிய உதவுவது போன்ற கருத்தமைவுகள்‌ 
அடங்கியுள்ளன. அதுதான்‌ மொழிக்‌ குடும்பம்‌ என்ற 
கருத்தமைவுதான்‌ அடிப்படை. 


ஆவணம்‌ 28, 2017 


2023 


18ஆம்‌ நரற்றாண்டு வரை எல்லா இந்திய மொழிகளும்‌ வட 
மொழியிலிருந்து. இளைத்தது என்ற கருத்து மறுக்கப்பட்டு தமிழ்‌, 
மலையாளம்‌, கன்னடம்‌, துளு, தெலுங்கு முதலிய மொழிகள்‌ 
இராவிட மொழிக்‌ குடும்பம்‌ என்ற தனிக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தது 
என்றும்‌ கண்டறியப்பட்டது. அத்தோடு தென்னாட்டில்‌ உள்ள 
பழங்குடிகளான தோடா, கோட்டே, இருளா, குறும்பா, காட்டு 
நாயக்கா ஆகிய மொழிகளோடு மத்திய பிரதேசம்‌,பீஹார்‌ 
மாநிலங்களில்‌ பேசப்படும்‌ கோண்டி, பர்ஜி, கூயி, மால்டா, 
குறுஹ்‌ முதலிய மொழிகளும்‌, இன்றைய பாகிஸ்தான்‌ பகுதியில்‌ 
ஒரு பழங்குடி இனத்தவரால்‌ பேசப்படும்‌ பிராஹுஇ மொழியும்‌ 
திராவிட மொழி இனத்தைச்‌ சேர்ந்தது என்று 
கண்டறியப்பட்டுள்ளது. அதன்‌ அர்த்தம்‌ என்ன? பண்டைய 
இந்தியா அதாவது இந்தியா, பாகிஸ்தான்‌, பங்களாதேஷ்‌ 
முழுமையும்‌ திராவிட மொழி பேசும்‌ மக்கள்‌ வாழ்ந்து வந்தார்கள்‌ 
என்று இன்று ஆய்வு பூர்வமாக நிறுவப்பட்டுள்ளது. அதனால்‌ 
ப்ரிக்‌ வேதத்திலும்‌ சில திராவிட மொழிச்சொற்கள்‌ இருப்பது 
ஆய்வு பூர்வமாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ர்‌. சிந்துவெளி 
நாகரிகக்‌ குறியீடுகள்‌ திராவிட மொழிச்‌ சொற்களாக இருக்கலாம்‌ 
என்பதற்கான பல ஆதாரங்களை ஐராவதம்‌ மகாதேவன்‌, 
ஆஸ்கோ பர்ப்போலா போன்ற பலர்‌ ஆய்வு மூலம்‌ 
கூறிவருகிறார்கள்‌. அப்படியானால்‌ வரலாற்று ஓப்பிலக்கண 
ஆய்வு மேற்கொள்ளும்‌ தொல்‌ மொழி ஆய்வு, மக்கள்‌ வரலாறு 
அறியவும்‌ துணைநிற்றெது என்பதை மறுக்கமுடியாது. 
அறிவுத்‌ தொல்லியல்‌ 


அங்கிலத்தில்‌ 4ரchaealogyு of knowledge என்ற தொடர்‌ உண்டு. 
அதைத்‌ தமிழில்‌ அறிவுத்‌ தொல்லியல்‌ என்று கூறலாம்‌. 
எழுத்தாக்கத்துக்குப்‌ பின்‌ மனித சாதனையாகக்‌ கருதப்படுவது 
எழுத்து இலக்கியம்‌ படைப்பதும்‌, அதன்‌ அறிவு சார்‌ முயற்சியாக 
மொழிக்கும்‌ இலக்கியத்துக்கு இலக்கணம்‌ படைப்பதும்‌ ஆகும்‌. 
“எள்ளிலிருந்து எண்ணெய்‌ எடுப்பதுபோல்‌ இலக்கியத்திலிருந்து 
எடுப்பது இலக்கணம்‌' என்பது முதுமொழி. அதன்படி 
எழுதப்பட்ட இலக்கணமே மனிதனின்‌ அறிவு சார்‌ முயற்சியாகக்‌ 
கொள்ளப்பட வேண்டும்‌. அதாவது இலக்கியம்‌ மனிதனின்‌ 
சமூக உணர்வு சார்‌ முயற்சி ஆகும்‌. 


எழுதப்பட்ட இலக்கணத்தை அறிவுத்‌ தொல்லியல்‌ நோக்கிலும்‌ 
ஆராயலாம்‌. சமூக மொழியியலில்‌ இலக்கண உருவாக்கத்தையும்‌ 
அதன்‌ அறிவு அடிப்படையும்‌ ஆராய இலக்கணச்‌ சமூகவியல்‌ 
நோக்கில்‌ (மம்‌ வீ ஜாம) என்ற ஒரு உள்துறையும்‌ 


204 ஆவணம்‌ 28, 2017 


வளர்ந்துள்ளது (பார்க்க சண்முகம்‌, 1989, 1994) குறிப்பிட த்தகுந்தது. 


அந்த முறையில்‌ எழுத்து மொழியின்‌ தமிழ்ச்‌ சமூகச்‌ 
சாதனையின்‌ கொடுமுடியாக விளங்கும்‌ சங்ககால இலக்கியமும்‌ 
இலக்கணமான தொல்காப்பியமும்‌, அறிவுத்‌ தொல்லியல்‌ 
நோக்கில்‌ தொல்லியல்‌ தரவுகளாகக்‌ கருதத்‌ தகுந்தவை. 
இலக்கியத்‌ தொல்லியல்‌ 

பண்டைக்கால இலக்கியமான சங்க இலக்கியம்‌, சிலப்பதிகாரம்‌ 
ஆகியவைகளைப்‌ பயன்படுத்தி போன நூற்றாண்டு வரலாற்று 
அறிஞர்களான பி.டி.சீனிவாச ஐயங்கார்‌, நீலகண்ட சாஸ்திரி, 
இராமசந்திர தீட்சதர்‌, கே.கே.பிள்ளை போன்றோர்‌ தமிழக 
தொல்‌ வரலாற்றைத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ மூலம்‌ மீட்டுருவாக்கம்‌ 
செய்துள்ளார்கள்‌. சங்க இலக்கியத்தில்‌ மோரியர்‌, வடவர்‌, 
ஆரியர்‌,நந்தர்‌, வடுகர்‌, யவனர்‌ஆகிய பிற இனக்‌ குழுக்கள்‌ 
இருப்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள்‌ தொழில்கள்‌, 
அவர்களின்‌ சமூசு மதிப்பு ஆதியவை முன்னரே சுருக்கமாக 
ஆராயப்பட்டுள்ளது (சண்முகம்‌,1989 ; 210-299), 

இலக்யெத்தின்‌ ஒரு சிறப்பு உலகில்‌ வாழும்‌ பல வகை 
மனிதர்களின்‌ பிரதிபலிப்பாகவும்‌ இலக்கிய மாந்தர்களையும்‌ 
இலட்சிய மனிதர்களையும்‌ படைத்துக்‌ காட்டுவது. 

சங்க இலக்கியத்தின்‌ சிறப்பு சமயச்‌ சார்பற்ற இலக்கியம்‌, 
மொழி பெயர்ப்பு இலக்கியம்‌ அல்ல. அது பண்டைத்‌ தமிழரின்‌ 
இலக்கிய: சாதனை. அடுத்து இலக்கணமும்‌ வரலாற்று 
நிலையிலும்‌, இலக்கணம்‌ எழுந்த மொழிச்‌ சமூகத்தின்‌ அறிவுத்‌ 
தொல்லியல்‌ நோக்கிலும்‌ ஆராயப்படவேண்டும்‌. 
இலக்கணத்‌ தொல்லியல்‌ 

வரலாற்று நோக்கில்‌ தொல்லியல்‌ ஆய்வுக்குச்‌ கல்வெட்டு 
ஆய்வு பெரிதும்‌ துணைநிற்கிறது என்பதை மறுக்கமுடியாது. 
தமிழின்‌ மிகப்‌ பழைய இலக்கணமான தொல்காப்பியம்‌ எழுத்து 
மொழி பற்றி செய்திகள்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌ 
குறிப்பிட்டுக்காட்டித்‌, தமிழ்‌ பிராமி எழுத்துகளின்‌ வரலாறு, 
வளர்ச்சிபற்றிய கருத்துகளைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. பொதுவாகத்‌ 
தமிழ்‌ எழுத்து வடிவம்‌ பற்றிய கருத்துகள்‌ பிறமொழியிலிருந்து 
கடனாளப்பட்டு திருத்தம்‌ செய்யப்பட்டது என்று 
புலப்படுவதையும்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 

தொல்காப்பியர்‌ செய்யுள்‌ ஈட்டச்சொற்களாக அதாவது 
செய்யுளில்‌ பயன்படுத்தும்‌ சொற்களில்‌ ஒன்றாக வடசொல்லைக்‌ 


ஆவணம்‌. 28, 2017 205 


(சொல்‌. எச்சவியல்‌ 3 குறிப்பிட்டு அந்த சொற்களைத்‌ 
தழுவும்‌ முறை பற்றியும்‌ (எச்சவியல்‌ 5,9 கூறியுள்ளது அவர்‌ 
காலத்திலேயே வட மொழியோடு தொடர்பு ஏற்பட்டு 
வடமொழிச்‌ சொற்களைக்‌ கடனாளும்‌ மரபு ஏற்பட்டுவிட்டதைப்‌ 
புலப்படுத்துறெது. செய்யுள்‌ ஈட்டச்சொற்களாகத்‌ திசைச்சொல்‌ 
என்று கூறியது இன்று மொழியியல்‌ நோக்கில்‌ வட்டாரக்‌ 
கிளைமொழிகள்‌ (regional dialects என்று அடையாளம்‌ 
காணப்பட்டுள்ளது. தொல்காப்பியர்‌ 'செந்தமிழ்‌ சேர்ந்த பன்னிரு 
நிலம்‌' என்று (எச்சவியல்‌.கி கூறி அவைகளை அடையாளம்‌ 
காட்டாவிட்டாலும்‌, அன்றைய தமிழகம்‌ மொழியியல்‌ 
நோக்கில்‌ 12 வட்டங்களாகக்‌ கருதப்பட்டது என்பது அரசியல்‌, 
பொருளாதார, பண்பாட்டு அடிப்படை கொண்டது என்பதை 
மறுக்கமுடியாது. 

சமூகம்‌ அரசியல்‌, சமூக நிலையில்‌ மாறுபட்டாலும்‌ வட்டார 
வழக்கைத்‌ தாண்டி எல்லாருக்கும்‌ பொதுவான ஒரு வழக்கு 
இருந்ததை- இயற்சொல்‌ அதாவது தகு வழக்கு (tandard dialect 
இருந்ததை “இயற்‌ சொல்‌ தாமே/ செந்தமிழ்‌ நிலத்து வழக்கொடு 
சிவணி/ தன்பொருள்‌ வழாமை இசைக்கும்‌ சொல்லே 
எச்சவியல்‌. 2) கூறியிருப்பது மொழி பயன்பாடு பற்றிய தெளிந்த 
வெளிப்பாடு. 


தன்னுடைய கால அரசியல்‌ சமூகப்‌ பண்பாட்டுநிலையை 
உணர்ந்து செய்யுள்‌ ஈட்டச்‌ சொற்களாக இயற்சொல்‌, திரிசொல்‌; 
திசைச்சொல்லோடு வட சொல்லையும்‌. சேர்த்தது அவருடைய 
பரந்த அறிவியல்‌ பூர்வமான அணுகுமுறைக்கு கூடுதல்‌ சான்று. 
அதற்கு அடுத்த நிலையில்‌ நரல்‌ வகைகளைப்‌ பேசும்போது முதல்‌ 
நூல்‌ (ஊழி, வழி நூல்‌ என்று இரண்டு வகைப்‌ பிரித்ததோடு, 
வழிநாலின்‌ வகைகளாக “தொகுத்தல்‌, விரித்தல்‌, தொகைவிரி 
என்ற மூன்று வகைகளோடு: மொழி பெயர்த்து அதர்ப்பட 
யாத்தல்‌ "மரபியல்‌ 99 என்று மொழி பெயர்ப்பு நூலையும்‌ 
சேர்த்தது, அவருடைய அறிவுசார்‌ நுண்ணுணர்வோடு 
உலகளாவிய பார்வை, பிற சமூகத்தின்‌ அறிவை மதிப்போடு 
அந்த அறிவு தன்னுடைய சமூகத்துக்கும்‌ இடைக்கவேண்டும்‌ 
என்ற உணர்வு அகியவைகளைப்‌ புலப்படுத்துகிறது. 


இன்னொரு நிலையில்‌ இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ பேசப்படும்‌ 
மொழி மாற்று இலக்கணத்துக்கு (ontrastive grammar) 
முன்னோடியாக கருத்து அளவில்‌ தமிழ்‌ முறைக்கும்‌ 
வடமொழிக்கும்‌ உள்ள ஒற்றுமையையும்‌ (களவு திருமணம்‌ 
ஈுந்தருவர்‌ மணம்‌ போன்றது. - களவியல்‌ 1), வேற்றுமையையும்‌ 


206 ஆவணம்‌ 25, 2017 


அகத்தெமழு வளியிசை அந்தணர்‌ மறைத்தே அஃது இவண்‌ 
நுவலாது' பிறப்பியல்‌. 20) குறிப்பிட்டுள்ளது பழந்‌ தமிழகத்தில்‌ 
வட மொழிக்‌ கல்வி இருந்தது என்பதை மறுக்கமுடியாது. 
சமூகவியல்‌, அறிவியல்‌ துறைக்குப்‌ பயன்‌ உள்ள கருத்துகள்‌ 
ஆகும்‌. எனவே இலக்கணம்‌ உணர்த்தும்‌ தமிழ்ச்‌ சமூக 
தொல்லியல்‌ ஆய்வுக்கு அதாவது சமூகவியல்‌, அரசியல்‌ வரலாறு 
போன்ற துறை துணையாக இருப்பதால்‌ பழங்கால 
இலக்கணங்களும்‌ தொல்லியல்‌ ஆய்வுக்கு உரிய ஒரு ஆவணமாகச்‌ 
கருதப்படவேண்டும்‌. 


இவைகளுக்கு மேலாக இலக்கணம்‌ என்பது மொழி அறிவியல்‌ 
(மொழியியல்‌) ஆகும்‌. மொழிகளை எல்லோரும்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. நமக்கு நம்முடைய மொழியில்‌ எத்தனை 
ஒலிகள்‌ இருக்கின்றன. அல்லது நாம்‌ எத்தனை ஒலிகளைப்‌ 
பயன்படுத்துகிறோம்‌ என்று தெரியாது. அவைகளை அடையாளம்‌ 
கண்டு அவைகளைத்‌ தொகுத்து வகுத்துப்‌ பெயர்கள்‌ கொடுப்பது 
அறிவியலின்‌ முதல்‌ கட்ட வேலை. ஒலிகளை உயிர்‌, மெய்‌ என 
வகுத்து அவைகளின்‌ செயல்பாட்டு அடிப்படையில்‌ முதல்‌ 
எழுத்து, சார்பெழுத்து என்று பாகுபடுத்தி விளக்கியது அடுத்த 
நிலை ஆய்வாகும்‌. இன்று அவைகளை மொழியியலார்‌ 
தொல்காப்பியரின்‌ எழுத்திலக்கணக்‌ கோட்பாடு, சொல்‌ 
இலக்கணக்‌ கோட்பாடு என்ற தலைப்பில்‌ ஆராய்ந்து 
வருஇறார்கள்‌. (பார்க்க, சண்முகம்‌, 1980, 1984. அவை தமிழரின்‌ 
மொழிசார்‌ தொல்லியல்‌ அறிவாகப்‌ பேசப்பட வேண்டும்‌. 


தொல்காப்பியத்தின்‌ இன்னொரு சிறப்பு மொழி அமைப்பு 
ஆய்வையும்‌ (இலக்கண ஆய்வு என்று குறிப்பிடுவது) இலக்கிய 
அமைப்பு ஆய்வையும்‌ ஒருங்கிணைத்தது தமிழரின்‌ தொல்லியல்‌ 
அறிவின்‌ ஒரு சாதனை. மனிதனின்‌ குடும்ப வாழ்க்கையை 
அகம்‌ என்று கூறி; அரசு, பொருளாதாரம்‌, சமூகம்‌ ஆகிய 
கூறுகளைப்‌ புறம்‌ என்று பிரித்து விளக்கியது. அதாவது 
இலக்கியத்‌ திறனாய்வு நோக்கில்‌ அவருடைய பொருள்‌ 
இலக்கணக்‌ கோட்பாடும்‌ ஆராயப்பட்டு வருகிறது. 
எழுத்தாக்கம்‌ 

மொழி என்றாலே பேச்சு மொழியையே குறிக்கும்‌. 
எழுத்தாக்கம்‌ என்பது மனித சமூகத்தின்‌ மொழி அறிவுசார்‌ 
முயற்சி. அது வாய்மொழி அறிவு மூலம்‌ பரவிய அறிவை 
அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச்‌ செல்லும்‌ ஒரு கருவி. அது 
எழுத்தாக்கம்‌ செய்தவரின்‌. குழுவின்‌ மொழியியல்‌ நுண்ணுர்வின்‌ 
புலப்பாடு. 


ஆவணம்‌ '28, 2017 207 


எழுத்துகளில்‌ சித்திர எழுத்து, அசை எழுத்து, ஒலியன்‌ எழுத்து 
என்ற மூன்று: பெருவகை காணப்படுகிறது. அவைகளில்‌ அசை 
எழுத்து, ஒலியன்‌ எழுத்து வகைகளில்‌ இரண்டு கருத்தமைவுகள்‌ 
புதைந்துள்ளன: 1. ஒலியன்‌ கொள்கை அதாவது பொருள்‌ 
மாறுபடுத்தும்‌ ஒலிகள்‌ (அடு, ஆடு, இடு, ஈடு போன்றவைகளில்‌ 
முதல்‌ உயிர்‌ எழுத்து மாறுபாடுவதால்‌ அந்த ஒலிகள்‌ ஒலியன்கள்‌ 
என்று மொழியியலில்‌ குறிக்கப்படுகின்றன. வாழ்‌, வாள்‌, வால்‌, 
வார்‌, வாய்‌ ஆதிய சொற்களில்‌ மெய்யெழுத்துகள்‌ மாறுபாடு 
வேறு வேறு பொருள்‌ உடைய சொற்கள்‌ என்று கருதப்படுவதால்‌ 
அந்த மெய்யெழுத்துகள்‌ ஒலியன்களாகச்‌ செயல்படுகின்றன 
என்று பொருள்‌. மேலும்‌ வாறு வாழ்‌, அள /அள்‌ (செறிந்த 
அகநானூறு,.978,20), பல/ பல்‌ (உறுப்ப, சேய (அதிகதூரம்‌ 
உடையது/சேய்‌ (அதிக தூரம்‌, சேர்சேர என்று பொருள்‌ 
மாறுபடுவதால்தான்‌ புள்ளி இட்டு வேறுப்டுத்தும்‌ வழக்கம்‌ 
தேவைப்பட்டது. 

உண்மையில்‌ சொல்லில்‌ முதல்‌, நடு, கடை ஆகிய இடத்திலும்‌ 
அமைந்த மாறுபாடுகள்‌ அடிப்படையிலும்‌ ஓலி ஒற்றுமை 
அடிப்படையிலும்‌ ஒலியன்கள்‌ வரையறுக்கப்படும்‌. மொழி 


பேசுவோரும்‌ ஓலியன்‌ கோட்பாட்டை உள்‌ உணர்ந்து 
செயல்படுத்துகிறார்கள்‌. அந்த ஒலியன்‌ உள்ளுணர்வால்தான்‌ 
பல மொழிகளில்‌ எழுத்தாக்கம்‌ செய்பவர்களும்‌ 
செயல்பட்டுள்ளதாகக்‌ கண்டறியப்பட்டுள்ளது. அதைப்‌ 


போலவே பிற மொழி எழுத்துகளைத்‌ தழுவிக்கொள்ளும்போதும்‌ 
அந்த ஒலியன்‌ நுண்ணுணர்வு புலப்படுவதும்‌ கண்ட 
நியப்பட்டுள்ளது. 

உலக: அளவில்‌ பொ.ஆ.மு. 2000 அண்டை ஓட்டிய எழுத்து 
மொழி உருவாக்கப்பட்டுள்ளது, இந்தியாவில்‌ முதல்‌ 
எழுத்துச்சான்று சிந்துவெளி குறியீடுகள்தான்‌. அதன்‌ மொழி 
திட்டவட்டமாக வரையறுக்கப்படவில்லை. அடுத்த நிலையில்‌ 
மெளரியர்‌ கால பிராமி கல்வெட்டுகள்‌, வட பிராமி, தென்‌ 
பிராமி, பட்டிப்பிரோலு; சிங்கள பிராமி, தமிழ்‌ பிராமி 
(மகாதேவன்‌ ப. 205) என்பவை பழங்கால கல்வெட்டுகள்‌, 
கல்வெட்டு ஆய்வே எழுத்தாக்க ஆய்வுக்கு முன்னோடி. 
கல்வெட்டு ஆய்வு 

பொது ஆண்டு ஆறாம்‌ நூற்றாண்டிலிருந்து தமிழ்‌ எழுத்து, 
வட்டெழுத்து என்று அழைக்கப்படும்‌ எழுத்துகளால்‌ 
எழுதப்பட்ட பல்லவர்‌,பாண்டியர்‌ சோழர்‌ காலக்‌ கல்வெட்டுகள்‌ 
கல்வெட்டுகள்‌ 19ஆம்‌. நூற்றாண்டு தொடக்கத்திலிருந்து 


208 ஆவணம்‌ 28, 2017 


கண்டுபிடித்து பதிப்பிக்கும்‌ பணி தொடங்கியது. கி.பி. ஆறாம்‌ 
நூற்றாண்டுக்கும்‌ முன்னரும்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ 
வேறுவகைப்பட எழுதப்பட்டிருப்பது முதலில்‌ 1882இல்‌ 
அறியப்பட்டாலும்‌ அதன்‌ எழுத்துவகை, மொழி ஆகியவைகளை 
அடையாளம்‌ காணுவதில்‌ இருபதாம்‌ நூற்றாண்டு தொடக்கம்‌ 
வரை காத்திருக்க வேண்டியதாயிற்று. இன்று பெரும்பான்மையும்‌ 
பாண்டிய நாட்டிலும்‌ குகை கல்வெட்டுகள்‌ என்று கூறப்படுபவை 
எழுத்து வடிவமும்‌ தமிழ்‌ பிராமி என்று மொழி பழந்‌ தமிழ்‌ (0/4 
Ti) என்றும்‌ அடையாளம்‌ காணப்பட்டுள்ளது. . அந்தக்‌ 
கல்வெட்டுகளைத்‌ தொகுத்து மகாதேவன்‌ தன்‌ நூலில்‌ 
கொடுத்துள்ளார்‌ . i 
தமிழகத்தில்‌ எழுத்துகள்‌ 

பழங்கால தமிழகத்தில்‌ றல்‌ குறிகள்‌, (ஜாணீரீர], பிராகிருதம்‌ 
(பிராகிருத மொழி] பிராமி தழுவி எழுதப்பட்ட தமிழ்‌ பிராமி 
(தமிழி) ஆகிய: மூன்று வகை எழுத்துகள்‌ கிடைத்துள்ளன. 

வரலாற்று நோக்கில்‌ இந்தியாவில்‌ பிராமி, வட பிராமி, 
தென்பிராமி, பட்டிபுரோலு, சிங்கள பிராமி, தமிழ்‌ பிராமி 
என்று 6 வகைப்படுத்தப்பட்டுள்ளது (ப. 209. தமிழகத்தில்‌ 
மேலே குறிப்பிட்ட பிராமி, பட்டிபுரோலு, தமிழ்‌ பிராமி ஆகிய 
மூன்றோடு கற்கால குறிகள்‌ ஸாரி] என்ற ஒன்றும்‌ 
கிடைத்துள்ளன. தமிழில்‌ உறையூர்‌, கொடுமணல்‌ ஆகிய 
இடங்களில்‌ செய்த அகழாய்வுகளில்‌ குறியீடுகளும்‌ (ஏாணீி 
தமிழ்‌ பிராமி எழுத்துகளும்‌ தனித்தனியாகவும்‌ ஒரே பானை 
ஓட்டில்‌ இரண்டும்‌ கலந்தும்‌ இடைக்கின்றன்‌ என்றும்‌ தறல்‌ 
குறியீடுகள்‌ மிகவும்‌ காலத்தால்‌ முற்பட்டது என்றும்‌ மகாதேவன்‌ 
குறிப்பிடுகிறார்‌ (ப. 209. அந்தக்‌ குறியீடுகளின்‌ மொழி 
அடையாளம்‌ காணமுடியாவிட்டாலும்‌ தமிழ்‌ வாரி வடிவ 
அய்வில்‌ அந்தச்‌ செய்தி குறிப்பிடப்பட வேண்டும்‌. 

தமிழகத்தில்‌ பிராகிருத மொழியில்‌ பிராகிருத எழுத்தில்‌ 
எழுதப்பட்ட பானை ஓடுகள்‌, நாணயங்கள்‌, மோதிரம்‌, 
பொ.ஆ.மு. சுமார்‌ 2ஆம்‌ நூற்‌. இருந்து பொ.ஆ. பி. நாலாம்‌ நூற்‌. 
வரை கிடைத்துள்ளது (ப. 74 தொ]. கரூரில்‌ இடைத்த மோதிர, த்தில்‌ 
உள்ள எழுத்துப்‌ பட்டிபுரோலு வகையைச்‌ சார்ந்ததாக 
கருதப்படுகிறது. 

சமண புத்த மதப்‌ பரவலுக்காகப்‌ பிராகிருதம்‌ அறிந்த அந்த 
மதத்தைச்‌ சார்ந்த துறவிகள்‌ தமிழ்‌ பிராமி எழுத்துகளைக்‌ 
கையாண்டிருக்கலாம்‌ (ப. 201) என்று கருதப்படுகிறது. தமிழின்‌ 


ஆவகணம்‌ 28, 2017 209 


பழைய. எழுத்துச்‌ சான்றுகள்‌ கல்வெட்டு, நாணயம்‌, பானை 
ஓடுகள்‌, மோதிரம்‌, ஆகியவைகளில்‌ கிடைக்கின்றன. 


நாணயத்தில்‌ தமிழ்‌ பிராமி எழுத்துகள்‌ அரிக்கமேடு, 
கொடுமணல்‌, கருர்‌ ஆகிய இடங்களில்‌ கரணப்படும்‌ பானை 
ஓடுகளில்‌ உள்ள எழுத்துகள்‌ (பொ.ஆ.மு. 2ஆம்‌ நாற்றாண்டி லிருந்து 
கிடைத்தாலும்‌ அவை கல்வெட்டு எழுத்துகளிலிருந்து 
மாறுபட்டுள்ளன. (ப.207), 


அந்த அடிப்படையில்‌ தமிழைப்‌ பொறுத்த வரையில்‌ 
ஐராவதம்‌ மகாதேவன்‌ rly Tamil Epigraphy (from the earliest 
Times to the sixth centuy CE) என்ற நூலின்‌ இரண்டாவது 
பாகமான தொல்‌ தழிழ்க்‌ கல்வெட்டியல்‌ என்பதில்‌ தொல்‌ 
எழுத்து (ஐமஎஜாம) ; எழுத்தியல்‌ (௦ரh௦ஜுறங)) என்ற இரண்டு 
இயல்கள்‌ (56 தமிழில்‌ எழுத்தாக்கம்‌ பற்றி விளக்குகின்றன. 
அவை சமூக மொழியியல்‌பொது மொழியியல்‌ அடிப்படையில்‌ 
இங்கு விவாதிக்கப்படுகின்றன, 
தமிழ்‌ எழுத்தாக்கம்‌ 

பண்டைய தமிழ்‌ எழுத்துகள்‌ மெளரியர்கால பிராமி 
எழுத்துகளின்‌ தழுவல்‌ என்றும்‌ தமிழ்‌ எழுத்தாக்கம்‌ பரிணாம 
வளர்ச்சி அதுவும்‌ மெல்ல மெல்ல (lower phase of evolution 
ப. 319) வளர்ச்சி பெற்றது என்றும்‌ நூலில்‌ குறிப்பிடப்பட்டு, 
முற்காலம்‌ ( சுமார்‌ பொ.ஆ.மு. 2 ஆம்‌ நூ. முதல்‌ பொ.ஆ. 1ஆம்‌ 
ந), பிற்காலம்‌ (சுமார்‌ பொ.ஆ. 2ஆம்‌ நர. முதல்‌ 4ஆம்‌. நூ] 
என்று பகுத்து (ப. 206) மொத்தம்‌ அராயப்பட்டுள்ள 96 
கல்வெட்டுகளில்‌: 59 கல்வெட்டுகள்‌ முற்காலத்தையும்‌ ஏனையவை 
பிற்காலத்தவையும்‌ சேர்ந்தவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது 
(ப. 354, 479), 

மகாதேவன்‌ இரண்டு கால கட்டமாகப்‌ பிரித்துப்‌ பேசினாலும்‌ 
வரிவடிவத்‌ தொகை என்று பேசும்போது தழுவப்பட்டவை, 
கடனாட்சியைப்‌ பிரித்துப்‌ பேசுவதால்‌ ( ப.211) தொ) பரிணாம 
வளர்ச்சி சரியாக விளக்கப்படவில்லை என்று ஆகிறது. 
அப்படியானால்‌ மூழுவதும்‌ விளக்க முறையில்‌ இரண்டு கால 
கட்ட வரிவடிவங்கள்‌ தனித்‌ தனியே விளக்கப்படும்‌; 
முற்காலம்‌ 

தமிழ்‌ பிராமியில்‌ 9 உயிர்‌ வரிவடிவங்கள்‌ (எழுத்துகள்‌, ௮, 
ஆ, இர, உ, ஊ, ௭/ஏ, ஐ, ஓல காணப்படுகின்றன. அவைகளில்‌ 
ஐகாரம்‌ உயிர்‌ மெய்‌ வடிவம்‌ மட்டுமே கிடைத்துள்ளது. 


210 ஆவணம்‌ 28, 2017 


மெய்யெழுத்துகள்‌ .21 (தமிழ்‌ 18, பிராகிருத 243 நி வரிவடி வங்கள்‌ 
காணப்படுகின்றன. வரிவடிவத்தைப்‌ பொறுத்த வரையில்‌ 
அவைகளில்‌ 4 எழுத்து தவிர ஏனையவை பிராமி எழுத்துகளோடு 
நெருங்கிய தொடர்பு உடையவை. அதாவது எழுத்தாக்க 
முறையில்‌ கடனாட்‌ சி (௪௦. அக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகக்‌ 
கொள்ளலாம்‌. அவைகளிலும்‌ எ ,/ பிராகிருத மொழிச்சொற்கள்‌ 
எழுத மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. நாலு எழுத்துகளும்‌ 
“தள, றன ௮ (௩ 2 என்ற குறியீட்டுக்குள்‌ இருப்பவை 
வரிவடி வத்தைக்‌ குறிக்கும்‌ அவைகளுக்கு ஒவி ஒற்றுடை உடைய 
எழுத்துகளிலிருந்து தழுவிச்‌ கொள்ளப்பட்டதாகவும்‌ 
விளக்கப்பட்டுள்ளதைக்‌ கடன்படைப்பு (மா சற) என்று 
கொள்ளலாம்‌. 
எழுத்தாக்கம்‌ 

பிராமி எழுத்துகள்‌ நோக்கில்‌ தமிழ்‌ பிராமி எழுத்துகளைப்‌ 

பார்க்கும்போது எழுத்தாக்கத்தில்‌ நீக்கல்‌, சேர்த்தல்‌, தழுவல்‌ 
அகிய மூன்று முறைகளும்‌ காணப்படுவதையும்‌ நால்‌ 
விளக்குகிறது (ப.21/முதல்‌). 

நீக்கல்‌: தமிழில்‌ இல்லாத ஒலிப்புடைய (4௦/22சிவல்லொலிகள்‌, 
வெடிப்பொலி உடைய வல்லெழுத்துகள்‌ (ேறர்ம/9) ஸகர 
வர்க்கங்கள்‌ “5, ௫/5 அனுஸ்வாரம்‌ “ம்‌ விசர்க்கம்‌ “9: ஆகிய 
எழுத்துகள்‌. 

கூட்டல்‌: தமிமுக்கே உரிய நாலு ஒலிகளுக்கு (மூள, றன) உரிய 

வரிவடிவங்கள்‌. தனி மெய்க்கு உரிய புள்ளி. 

தழுவல்‌: கூட்டெழுத்து தவிர்த்தல்‌, 

சிறுபான்மையான “கீடு 62. எழுத்துகளில்‌. “45 ஸ்ரீலங்கா 
நாணயத்தில்‌ வருவதால்‌ குறிப்பிட்டுள்ளதால்‌ அது இங்கு 
விவாதத்துக்கு எடுத்துக்‌ கொள்ளப்படவில்லை. “ dh> என்பது 
சியா (தம்மம்‌ /என்ற சொல்லில்‌ நூலில்‌ குறிப்பிட்ட 
வரிசையில்‌ முதல்‌ இரண்டு கல்வெட்டுகளில்‌ (12 மட்டும்‌ வர, 
“9: 12 தடவையும்‌ முற்கால பகுதி முழுவதும்‌ பல சொற்களில்‌ 
வந்துள்ளதாக நூலில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளதால்‌ முற்கால 
பகுதிக்குள்ளும்‌ ஒரு பரிணாம வளர்ச்சி இருப்பதாகக்‌ கருதலாம்‌. 

மேலும்‌ தம்மம்‌ என்பதும்‌ “தம்மம்‌, தமம்‌: என்று இரண்டு 
முறையில்‌ எழுதப்படுள்ளது. எனவே இங்கு இந்தச்‌ சொல்லை 
மட்டும்‌ எழுத “84% என்ற்‌ வரிவடி வத்தைப்‌ பயன்படுத்துவானேன்‌ 
என்ற கேள்வி எழுகிறது. 4 அவருடைய பிராகிருத மொழி 


ஆவணம்‌ 28, 2017 211 


அறிவைப்‌ புலப்படுத்துகிறது. தமிழ்‌ பிராமி பிராமியிலிருந்து 
கடனாளப்பட்டது என்பதற்கு கூடுதல்‌ சான்றாக அமைகிறது. 
துறவியர்‌ நோக்கில்‌ தம்மம்‌ ஒரு முக்கியமான கருத்தமைவு 
என்பதால்‌ தமிழில்‌ பேசும்போதும்‌ பிராகிருத உச்சரிப்பின்‌ படி / 
கூ / என்றே உச்சரித்திருக்கவேண்டும்‌. அதனால்தான்‌ தமிழில்‌ 
எழுதும்போதும்‌ “ஜி வரிவடிவத்தைப்‌ பயன்படுத்தியிருக்க 
வேண்டும்‌ என்று நினைக்கத்‌ தோன்றுகிறது. இருந்தாலும்‌ இரண்டு 
விதமாக எழுதியிருப்பது எழுத்து மொழியில்‌ முழுக்‌ கவனம்‌ 
செலுத்தவில்லை என்று எண்ண வேண்டி.யிருக்கிறது. 

௩55 12 தடவை முற்கால பகுதியில்‌ மட்டும்‌ வந்துள்ளதாகவும்‌ 
அதுவும்‌ முதல்‌ மூன்று கல்வெட்டுகளில்‌ (1,239 இரண்டு 
இயற்பெயரிலும்‌ (நந்தஸிரி குவன்‌, அஸூதன்‌) ஒரு 
பொதுச்சொல்லிலும்‌ [(£ஸாலகன்‌* -மைத்துனச்சியின்‌ கணவன்‌[ 
ஷட்டகன்‌) (2) வந்துள்ளது. அதில்‌ ஒரு இயற்பெயர்‌ (நந்தஸிரி 
குவன்‌] மூன்று கல்வெட்டிலும்‌ மூன்று விதமாக (நாந்தாஅஸிரியா 
குஅவன (], நாநதாஸிரியகுஅன (2, நாதாஸிரியகுவா...(3] 
அமைந்துள்ளது எழுத்தாக்கம்‌ செம்மையடையவில்லை 
என்பதைப்‌ புலப்படுத்துவதாகத்‌ தோன்றுகிறது.மேலும்‌ ஜந்து 
இயற்‌ பெயர்களிலும்‌ (வெண்காஸிபன்‌ (14, விஸுூவன்‌ (27, 
ஸபமிதா (40, கஸபன்‌ (45; வெஸன்‌ (50) ஒரு குடிப்பெயரிலும்‌ 
(ஸதியபுதோ(59 ஆறாம்‌ வேற்றுமை உருபா்கவும்‌ (ஸ/ 
“உதயனஸ (' 24) அமைந்துள்ளன. அவைகளில்‌ இயற்‌ பெயர்களில்‌ 
10 தடவை பயன்படுத்தப்பட்டுள்ளது உச்சரிப்பில்‌ தமிழாக்கம்‌ 


ஏற்படாததன்‌ புலப்பாடாகவும்‌ கொள்ளலாம்‌. இது 
குடிப்பெயருக்கும்‌ பொருந்தும்‌. வேற்றுமை விகுதியாகவும்‌ 
கையாண்டிருப்பது எழுதியோன்‌ மனதில்‌ உச்ச 


கட்டமரகப்‌ பிராகிருத மொழி வழியாகச்‌ சிந்தனை இருந்தது 
என்று கருதலாம்‌, எப்படியானாலும்‌ பிற்காலப்‌ பகுதியில்‌ அந்த 
எழுத்து இல்லாதது தமிழ்‌ மொழியின்‌ ஒலியன்‌ கோட்பாடு 
உள்ளூற செயல்பட்டு வெற்றி பெற்றது என்பதன்‌ வெளிப்பாடாகத்‌ 
தோன்றுது: 

பிற்‌ காலம்‌ 


தமிழ்‌ பிராமியில்‌ 9 உயிர்‌ வரிவடிவங்கள்‌ (எழுத்துகள்‌, அ, 
ஆ, இச. ௪, கன, ௭/௪, ஐ, ஓ/ன காணப்படுகின்றன. அவைகளில்‌ 
ஐகாரம்‌ உயிர்‌ மெய்‌ வடிவம்‌ மட்டுமே கிடைத்துள்ளது. 

மெய்யெழுத்துகள்‌ 18 (தமிழ்‌ 18 வரிவடிவங்களும்‌ ஒரு 
புள்ளியும்‌ காணப்படுகின்றன. வரலாற்று: நோக்கில்‌ பிராகிருத 
4 வடிவங்களை & ந, 5, > நீக்கி தனி மெய்‌ வடிவங்களைக்‌ 


212 ஆவணம்‌. 25, 2017 


குறிக்கப்‌ புள்ளி சேர்த்தது மொழி அமைப்பைச்‌ சரியாக உன்‌ 
வாங்கிக்கொண்டதன்‌ விளைவு. 

உலக மொழிகளில்‌ எழுத்தாக்கம்‌ என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட 
கால கட்டங்களில்‌ செம்மையாக்கம்‌ நடைபெற்றுள்ளது 
என்பதையும்‌ அறியும்போது: (சண்முகம்‌, 1989) பிற மொழித்‌ 
தழுவலாக எழுத்தாக்கம்‌ செய்யும்போது பரிணாம வளர்ச்சிபோல்‌ 
மாற்றம்‌. ஏற்படுத்திக்கொண்டது. இயல்பானதே. 
மொழி 

தமிழகத்தில்‌ சுண்டெடுக்கப்பட்ட குகை கல்வெட்டுகள்‌ 
பிராமி எழுத்துகளைத்‌ தழுவியது என்ற அடையாளம்‌ 
கண்டவுடன்‌ மொழி பற்றி ஐயம்‌ ஏற்பட்டது. பிராகிருதமும்‌ 
தமிழும்‌ கலந்த மொழி என்றாலும்‌ தமிழ்‌ மொழிக்கு உரிய நாலு 
எழுத்துகள்‌ (மூள, றன) காணப்படுவதாலும்‌ அகராதி நிறைய 
தமிழ்ச்‌ சொற்கள்‌ காணப்படுவதாலும்‌ மொழி வரலாற்று 
நோக்கில்‌ பழந்‌ தமிழ்‌ (0/8 7மாவபிஎன்று அடையாளம்‌ 
காணப்பட்டுள்ளது. எனவே தமிழுக்கு உரிய மிகப்‌ பழைய 
எழுத்துச்‌ சான்றாகக்‌ கருதலாம்‌ என்ற கருத்து பரவலாகக்‌ 
காணப்படுகிறது. மகாதேவன்‌ ( ப. 199 விரிவாக ஆராய்ந்து 98 
தமிழ்‌ பிராமி கல்வெட்டுகளை மொத்தம்‌ 330 சொற்கள்‌ 
உள்ளதாகவும்‌ அவைகளில்‌ 237 திராவிட மொழிச்சொற்களும்‌ 
81 இந்தோ ஆரிய மொழிச்சொற்களும்‌ 12 சொற்கள்‌ 
இயப்பாட்டுக்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 297 திராவிட 
மொழிச்‌ சொற்கள்‌ என்று அடையாளம்‌ காணப்பட்டாலும்‌ 
அது பழந்தமிழ்‌ அதாவது தமிழ்‌ மொழியின்‌ சான்றாதார 
அடிப்படையில்‌ முதல்‌ கால கட்ட மொழி என்று தெளிவு 
ஏற்பட்டுள்ளது. 
பழந்‌ தமிழ்‌ 

பழந்‌ தமிழ்‌ என்பதில்‌ சங்க இலக்கியங்களும்‌ அடங்குவதால்‌ 
அன்றும்‌. சொ முந்தியதாக இருக்கலாமோ என்ற கருத்தும்‌ 
உள்ளது. ஒரு சான்று பல விதமான அளபெடை (, 299 
அதாவது உடம்படுமெய்‌ இல்லாததால்‌ அமைந்தவை. மற்றொரு 
சான்று நிகழ்‌ கால விகுதி இல்லாதது. 

பிராகிருத சமண கல்வெட்டில்‌ அமணன்‌ ல 
பஇவுசெய்யப்பட்டுள்ளது (24.1, 61.2, 629. ஒப்பிலக்கண எ i 
சொல்லுக்கு முதலில்‌ வரும்‌ ஈச்‌ கெடுவது நன்றிக்‌ ணை 
மொழிகளிலும்‌ நடு திராவிட மொழிகளான தெலுங்கு கோரா 
ஆகிய மொழிகளிலும்‌ விருப்ப: விதியாக அமைந்துள்ளது. தமிழி 


ஆவணம்‌ 28, 2017 213 


இப்பி/ இப்பி, அமை சமை, ஆன்றோர்‌/ சான்றோர்‌, 
வடமொழிச்சொற்கள்‌ அவம்‌ சாப, அரணம்‌: (சரணம்‌, 
ஆலைஃசாலா முதலியன (சுப்பிரமணியன்‌,1984; 318. இதுவும்‌ 
கல்வெட்டு மொழி பழந்தமிழ்‌ காலத்தைச்‌ சார்ந்தது என்பதற்கு 
ஆதாரமாகக்‌ கொள்ளலாம்‌. 


காரணவினை (சமக) விகுதியாக வகரத்துக்குப்‌ பதிலாகப்‌ 
பகரம்‌ கல்வெட்டில்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளது (கொட்டுபித்த ( 
18, ), கொட்டுபிதோன்‌, (8:3), செயிபித்த (65.5) மொழிப்‌ பழமைக்கு 
மற்றொரு சான்று. வரலாற்று மொழியியலின்‌ ஒரு கூறான 
உள்மீட்டுருவாக்கத்தின்படி (internal reconstruction)  வி,பி என்ற 
இரண்டு மாற்றுருபுகளும்‌ “பி என்ற ஒரு வடிவத்திலேயே 
வந்துள்ளதாகக்‌ கருதப்படும்‌. அந்த முறையில்‌ கல்வெட்டில்‌ 
பிகரம்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன்‌ மொழிப்‌ பழமைக்குக்‌ 
கூடுதல்‌ சான்று அகும்‌. 


அடிப்படை தமிழ்‌ என்பதால்‌ அதன்‌ சிறப்புகள்‌ மொழி. 
அமைப்பு என்ற பின்‌ பகுதியில்‌ விரிவாக விளக்கப்படும்‌. 
திராவிட மொழி என்ற முறையில்‌ பழங்கன்னடமும்‌ (ப... 14தி 
தொல்‌ மலையாளமும்‌ கலந்துள்ளதை நூல்‌ விரிவாக விளக்குகிறது. 
பழங்கன்னடம்‌ 


பழங்கன்னட மொழிச்சொற்கள்‌ தமிழகத்தைச்‌ சார்ந்த நிலப்‌ 
பகுதியான சித்தன்ன வாசல்‌. (49, புதுக்கோட்டை மாவட்டம்‌, 
திருப்பரங்குன்றம்‌ (85) இருமலை (52 மதுரை மாவட்டம்‌, 
எடக்கல்‌! 79,வயநாடு-கேரளம்‌ நெகனூர்‌ பட்டி! ஈ3விழுப்புரம்‌ 
மாவட்டம்‌ ஆகிய இடங்களில்‌ உள்ள கல்வெட்டுகளில்‌ 
பதிவுசெய்யப்பட்டுள்ளது. ஆனாலும்‌ கல்வெட்டு கிடைக்கும்‌ 
35 இடங்களில்‌ 30 இடங்களும்‌ மொத்த 96 கல்வெட்டுகளில்‌ 
87 கல்வெட்டுகள்‌ மலைக்‌ குகைகளில்‌ தங்கியிருந்த 
கருநாடகத்திலிருந்து வந்த சமணத்‌ துறவிகளோடு தொடர்பு 
உடையவை (ப.164) என்பதே காரணம்‌ ஆகும்‌. 


சமண ஆண்‌, பெண்‌ துறவிகளின்‌ பொதுப்‌ பட்டங்களும்‌ 
பெயர்களும்‌, இடங்கள்‌ பற்றிய பெயர்களும்‌ பதிவு 
செய்யப்பட்டவை பிராகிருத மொழிச்‌ சொற்களாக 
அமைந்துள்ளன. அதனால்‌ அந்த மொழியின்‌ சிறப்பொலிகள்‌ 
அமைந்துள்ளது என்று அமைதி காணலாம்‌. அவைகளுக்கு 
மேலாகக்‌ கன்னடச்சொற்கள்‌ கலந்துள்ளது. என்பது 
விளக்கத்துக்கு உரியது. 


சிறப்பொருமை. சொற்களில்‌ ஒன்றான தாயியரு (தமி. 


214 ஆவணம்‌, 26, 2017 


தாயர்‌) பெயரோடு -அர்‌ சேர்ந்தது. அந்த விகுதி தமிழ்‌ காதலர்‌, 
அவரிமலையாளம்‌ (பிராமணர்‌) , கன்னடம்‌ (அரசர்‌), பதிவு 
செய்யப்பட்டுள்ளதால்‌ (சண்முகம்‌ 1971:131தொ) - அர்‌ விகுதி 
தென்திராவிட மொழிக்கு உரியது என்பது ஒன்று. மேலும்‌ 
பிராமி கல்வெட்டுகளில்‌ தாய்‌ என்பது தாயி என்று 
சொல்லெழுத்து பரவலாகக்‌ காணப்படுகிறது. தாயர்‌ என்ற 
சொல்‌ இலக்கியத்‌ தமிழிலும்‌ காணப்படுவதால்‌ தாயியரு. என்ற 
வடிவம்‌ கன்னடச்‌ சொல்லாகக்‌ கொள்ளப்படுகிறது. 


அந்த முறைகளில்‌ அகராதி நிலையில்‌ அண்ணி, ஐயன்‌ ( 
தமிழில்‌ இன்று ஐயா என்ற சொல்‌) ஆகிய சொற்கள்‌ 
துறவிகளோடு தொடர்பு உடையதால்‌ சமூகத்‌ தேவையை ஒட்டிப்‌ 
பயன்படுத்தப்பட்ட வைகளாகக்‌ கொள்ளலாம்‌. 


அடுத்து நாட்டைக்‌ குறிக்கும்‌ சொல்லாக எருமிநாடு 
(49-எருமைநாடு கர்நாடகாவின்‌ ஒரு பகுதி “தமிழ்‌ எருமை, 
கன்னடம்‌ துளு எர்மெ . எருமை ஊரன்‌ (அகநானூறு. 36.17] 
சமய உணர்வோடு வட்டார உணர்வும்‌. பெற்றிருந்தார்கள்‌ 
என்பதைப்‌ புலப்படுத்துவதாகக்‌ கொள்ளலாம்‌. 

பொசில்‌' (49 சித்தன்ன வாசல்‌, புதுக்கோட்டை) என்பது 
“தென்குசிறுபொசில்‌ இளயர்‌ செய்த அதிட்டானம்‌' என்ற 
தொடரில்‌ வந்துள்ளதால்‌ தென்குசிறுபொசில்‌ என்ற ஊர்ப்பெயர்‌ 
என்றும்‌ அது பிற்காலக்‌ கல்வெட்டுகளில்‌ தென்குசிறுவாயில்‌ 
என்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும்‌, தமிழில்‌ 
பதிவுசெய்யப்படவில்லை என்றும்‌ அது கன்னடத்தில்‌ 
ஹொசிலுஃபெொலல்‌,தோடாபோஸ்‌என்றும்விளக்கப்பட்டுள்ளது. 
ஓப்பிலக்கண நோக்கில்‌ சுப்பிரமணியம்‌ [ 1983: 419) கன்னடத்தில்‌ 
வகர பகர மாற்றம்‌ பழங்காலக்‌ கல்வெட்டுகளில்‌ தாய்மொழிச்‌ 
சொற்களிலும்‌ வடமொழி சொற்களிலும்‌ பதிவு 
செய்யப்பட்டுள்ளதாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. தமிழ்‌ வாயில்‌ 
(வாசல்‌) என்பது கன்னடம்‌ பாகில்‌ (ba:gil (DED. 4880]. மேலும்‌ 
அடையாக உள்ள இறு என்பது தமிழ்‌ வடிவம்‌. அதன்‌ கன்னட 
வடிவம்‌ கறு (£0. 1230. மேலும்‌ ஊர்ப்பெயர்‌ என்பதாலும்‌ 
பொசில்‌ என்பதை கன்னடச்‌ சொல்லோடு தொடர்புபடுத்தவது 
பொருத்தமாகத்‌ தோன்றவில்லை. 
தமிழ்‌: கெவி. கன்னடம்‌, துளு, தெலுங்கு கவி 
(ர (DED: 1119). பிற திராவிட மொழி வழக்குகளும்‌ நூலில்‌ (ப. 
295) கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே ௮ 5 ௭ மாற்றமாகக்‌ 
கொள்ளாமல்‌ அது கன்னட மொழிச்‌ செல்வாக்கு என்பதற்குக்‌ 
கூடுதல்‌ சான்றாகக்‌ கொள்ளலாம்‌. 


கவி (குகை, 59 


அஆவகளம்‌ 28, 2017 215 


ஆறாம்‌ வேற்றுமை உருபாக ஆகாரம்‌ மூன்று தடவை 
வந்துள்ளதும்‌ கன்னட. மொழிச்‌ செல்வாக்காகக்‌ கருதப்படுகிறது. 


1. நல்லிய்‌ ஊர்‌ஆ பிடந்தை மகள்‌ கரன்‌ கொற்றி (6 புகளூர்‌ 
சேலம்‌) 


2. நலிய்‌ ஊர்‌ஆ பிடன்‌ குறும்மகள்‌ ரன்‌ கொறி (65 புகளுர்‌ 
3. குவிரா தான[ 23 விக்கிரமங்கலம்‌,மதுறை) 


முதல்‌ இரண்டு உதாரணங்களும்‌ இயற்‌ பெயர்களே. ஒரு 
வகையில்‌ மரபுத்‌ தொடர்‌ போன்றவை. அது கன்னட மொழியின்‌ 
பெயர்‌ அமைப்பு. எப்படியானாலும்‌ கருநாட கத்திவிருந்து வந்த 
சமணத்‌ துறவிகள்‌ தூண்டுதலால்‌ அமைந்த கல்வெட்டுகள்‌ 
என்பதால்‌ அவைகளில்‌ பிராமி, கன்னடம்‌, தமிழ்‌ ஆகிய மூன்று 
மொழிகளும்‌ கலந்துள்ளன. 


கருநாடக சமணச்‌ சமயச்செல்வாக்கால்‌ ஏற்பட்ட 
எழுத்துமொழியில்‌ பதிந்துள்ள கன்னட மொழிக்‌ கூறுகள்‌ தமிழில்‌ 
கன்னட மொழி தாக்கம்‌ என்று கொள்ளாமல்‌ தங்கள்‌ எழுத்து 
மொழியில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகக்‌ கருதலாம்‌. மொழியின்‌ 
செல்வாக்கு என்பது ஒன்று. அது வரலாற்று மொழியியல்‌ 
நோக்கில்‌ கடனாட்சி (நாஜி எனப்படும்‌. மாறாகத்‌ தமிழ்‌ 
எழுத்தாக்கத்தில்‌ பிராமி எழுத்துத்‌ தாக்கத்துக்‌ காரணகர்த்தர்களே 
கருநாடக சமணர்‌ என்ற வரலாற்று உண்மையின்‌ பதிவாகக்‌ 
கருதலாம்‌ 

தொல்‌ மலையாளம்‌ 

சொல்‌ இறுதியில்‌ ஐ ௮. 


பாவை * பாவ (இளம்பெண்‌), பட்டனம்‌ (கேரளா) 
(பொஆ.2ஆம்‌ நூ)! அணை 5 அண , எழுத்துகல்லு (கேரளா / 
பொஆ. 5ஆம்‌ நூ]. பழமை 5 பழம , எடக்கல்‌ (கேரளா) 
(பொஆ.4/5ஆம்‌ துற. 


பொதுவாகப்‌ பழந்‌ தமிழகத்தின்‌ பகுதியாகச்‌ சேர நாடாக 
கேரளா இருந்தது என்பதில்‌ கருத்து வேறுபாடு இல்லை. சங்க 
இலக்கியத்திலேயே மலையாளம்‌ ஒரு கிளை மொழி என்ற 
நிலையை அடையாவிட்டாலும்‌ இல மொழிக்‌. கூறுகளில்‌ 
அதாவது மொழியின்‌ பழமையைப்‌ பாதுகாத்தவிலும்‌, மொழி 
மாற்றத்திலும்‌ மலையாள மொழியின்‌ மொழிக்‌ கூறுகள்‌ என்று 
கூறும்படி ல மாற்றங்களைப்‌ பெற்றிருந்தது (சண்முகம்‌, 2018 
கண்டறியப்பட்டுள்ளது. 


216 ஆவசணம்‌ 28, 2017 


தின்பர்‌ > தின்மர்‌ (பதிற்றுப்பத்து 24.19), உண்பர்‌ உண்மர்‌ 
(பதிற்றுப்பத்து: 24.189), காண்பர்‌ 5 காண்மர்‌ (மதுரைக்‌ காஞ்சி, 
578), ஈன்பர்‌ 2ஈன்மர்‌ (புறநானுறு 78.8. அந்தப்‌ பாடல்‌ 
சேரமன்னன்‌ ஒருவனால்‌: பாடப்பட்டது என்பது முக்கியமான 
செய்தி).மலையான மொழியின்‌ சிறப்புப்‌ பண்பாக கருதப்படும்‌ 
மூக்கனமாதல்‌: (ா௦3விரபர்௦ர தெங்கு உ தெங்கு) என்பதன்‌ 
முன்னோடி மாற்றமாக இந்த மாற்றம்‌ அக்‌ கருதப்படுறெது. 
ஆனாலும்‌ ஒரு சில கூறுகளில்‌ மலையானம்‌ தொல்‌ மொழிக்‌ 
கூறுகளைத்‌ தக்கவைத்துக்கொண்டுள்ளது. 


சா என்ற்‌ வினைவடிவம்‌ செத்து என்று மாற மலையாளம்‌ 
உள்ளிட்ட பிற மொழிகளில்‌ சத்து என்ற வடிவமே (தா - 
தந்து, வா ௬ வந்து: என்பவை போல) அமைந்துள்ளது. இங்கு 
மலையாளம்‌ பழைய மொழிக்‌ கூறைத்‌. தக்கவைத்துள்ளது. 


முன்னிலைப்‌ பன்மை வடிவமான பழந்தமிழில்‌ நீயிர்‌ என்ற 
வடிவம்‌ பதிவு செய்யப்படாலும்‌ நீம்‌ என்ற வடிவம்‌ பிற்காலத்தில்‌ 
பதிவு செய்யப்பட்டதற்கு அதன்‌ வேற்றுமை ஏற்கும்‌ வடிவம்‌ நும்‌ 
என்பதே. நாம்‌ நம்‌. தாம்‌ உ தம்‌ என்பது போல்‌ *நிம்‌ என்பதற்குப்‌ 
பதிலாக நும்‌ வந்துள்ளது. ஆனால்‌ மலையாளத்தில்‌ நிங்கள்‌“ 
நிங்கள்‌ ₹ நிம்‌ஃகள்‌ என்று இருப்பதால்‌ -நிம்‌ என்பதே தொல்‌ 
வடிவம்‌. மேலும்‌ பெரும்‌, கரும்‌ போன்ற வடிவங்கள்‌ பெரிம்‌,கரிம்‌ 
என்று பழங்காலத்தில்‌ மலையாளத்தில்‌ வழங்கப்பட்டுள்ளது. 
கேரளபாணியம்‌ மலையாள மொழியின்‌ பழைய நிலையைக்‌ 
கடுந்தமிழ்‌ என்றே குறிப்பிட்டுள்ளது, காரணம்‌ தமிழ்‌ செந்தமிழ்‌ 
என்று குறிக்கப்படுவதுதான்‌. அது இன்னொரு மலையான 
மொழியின்‌ பழமைச்‌ கூறு. 

இருந்தாலும்‌ தமிழில்‌ இடைக்காலத்தில்‌ ஏற்பட்ட மொழி 
வரலாற்று மாற்றங்கள்‌ மலையாளத்திலும்‌ காணப்படுவதால்‌ 
(யாறு ஆறு, வைத்து வைச்சு ஒருநிலையில்‌ பரிணாம 
நிலையிலும்‌ ௯௦% இன்னொரு நிலையில்‌ பரவுகை (diffusion) 
நிலையிலும்‌ ஏற்பட்டு தனி மொழி நிலையைப்‌ பொ.ஆ.9ஆம்‌ 
நூற்றாண்டுக்குப்பின்‌ என்று கருதப்படுகிறது (சண்முகம்‌,1999). 

பழந்தமிழிலும்‌ பனை என்ற சொல்‌ பனம்‌ (குறுந்தொகை 168,2 
ஆல்‌ ௬ ஆலம்‌) என்றும்‌ இரண்டாம்‌ வேற்றுமை உருபு அகரமாக 
மாறியிருப்பதும்‌  (காவலோனை? “காவலோனக்‌ (களிறு 
அஞ்சும்மே' பழந்தமிழிலும்‌ சில திளைமொழிகளில்‌ ஐகரம்‌ 
அகரமாக மாறியுள்ளதற்குச்‌ சான்று ஆகும்‌. எப்படியானாலும்‌ 
கேரளப்‌ பகுதியில்‌ அகர வடிவம்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளது 
அந்தக்‌ காலத்திலேயே கிளைமொழிகளைக்‌ கல்வெட்டில்‌ 


ஆவசம்‌ 28, 2017 217 


பதிவுசெய்துள்ளது மொழி வரலாற்றுக்கு ஒரு அடிப்படை 
ஆதாரமாகமொழியியலாளரால்‌ கருதப்படுவது குறிப்பிடத்தகுந்தது 
( மீனாட்சிசுந்தரம்‌, 1965, சண்முகம்‌,19710. 


அ௨௭ படு[தமி) பெடு தீயன்‌ (இறந்து (93 புலிமான்கோம்பை 
(தேனி! கேரள எல்லையை ஓட்டிய தமிழகத்தைச்‌ சார்ந்தது. 
( காலம்‌ பொஆமு.1ஆம்‌ நரறி. மலையாளத்திலும்‌ படு/பெடுவும்‌ 
பதிவுசெய்யப்பட்டுள்ளது (DED 3190). பெடு பின்னர்‌ மலையாளத்‌ 
தகுமொழி வழக்காக அமையத்‌ தமிழில்‌ படு வழக்காக 
அமைந்துவிட்டது என்று பொருள்‌. எனவே பழைய. மலையாளம்‌ 
என்று குறிப்பிடுவதற்குப்‌ பதிலாக வரலாற்று: நோக்கில்‌ தொல்‌ 


தமிழ்‌ மலையாளம்‌ என்று கொள்ளலாம்‌. 
இந்தோ ஆரியன்‌ 


எழுத்து, சொல்‌ என்ற இரண்டு நிலையில்‌ இந்தோ ஆரியன்‌ 
மொழிக்‌ கூறுகளை நூல்‌ விளக்குகிறது.எழுத்தைப்‌ பொறுத்தவ 
ரையில்‌ எ, 5; / என்ற்‌ மூன்று எழுத்துகள்‌ நேரடிக்‌ கடனாட்சி 
என்று கூறலாம்‌. ஆனால்‌ அவை தமிழ்‌ எழுத்துமுறை ஒழுங்கில்‌ 
அமையாததால்‌ பிற்காலப்‌ பகுதியிலேயே நீக்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌. 

. சொற்களஞ்சியத்‌ தாக்கத்தைச்‌ சமயம்‌ (அதிட்டானம்‌) 
நிரந்திராமான துறவுகளின்‌ குடியிருப்பு), தானம்‌ (சமயத்‌ 
தொடர்பான கொடை) பண்பாடு, பல வகை என்று நூல்‌ என்று 
விளக்கியுள்ளதைச்‌ சமூக மொழியியல்‌ நோக்கில்‌ புதிய 
துறைவழக்குகள்‌ ( 29௪3) என்று கொள்ளலாம்‌. 


முன்னர்‌ உள்ள பொருளைக்‌ குறிக்கும்‌ சொற்களைக்‌ 
கடனாளும்போது. அவை சிறிய பொருள்‌ வேறுபாட்டால்‌ ஒரு 
பொருள்‌ பல சொல்லாகக்‌ (ம ] கருதாமல்‌ பல்‌ பொருள்‌ 
ஒரு சொல்லாக (obsemyமாறுவது; மனைவி/ மனையாள்‌ என்ற 
சொற்கள்‌ இருக்கும்போது இளங்கோ அடிகள்‌ பத்தினி என்ற 
கற்புடை பெண்கள்‌ என்ற கடனாண்டதால்‌ மனைவி ஒரு உள்‌ 
வகை என்று பொருண்மையியல்‌ அமைந்துவிடுநறெது. அதுபோல 
தானம்‌, தம்மம்‌ என்பவை சமயம்‌ சார்ந்த சொற்களாய்‌ அதன்‌ 
வீச்சு குறைந்தாலும்‌ மொழியில்‌ சமயம்‌ என்ற புதிய துறை 
வழக்கு அமைந்துவிடுிறது. 

தமிழ்‌ இலக்கணங்களுக்குள்ளேயே இணை, உரி என்ற 
சொற்கள்‌ எழுத்து, சொல்‌ அதிகாரங்களில்‌ உணர்த்தும்‌ 
பொருளும்‌ பொருளதிகாரத்தில்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ வேறு 
என்பதுதான்‌ துறைவழக்கு. இங்கு பிற மொழி சொற்கள்‌ துறை 
வழக்குகளாக அமைந்துள்ளன. 


218 ஆவணம்‌ 28, 2017 


வரலாற்று மொழியியல்‌ நோக்கில்‌ அவை கடனாட்சி (௭௭௨ 
ரஜி என்று கொள்ளப்பட்டு புது கருத்தமைவுக்கு உரியவைகளைச்‌ 
சொற்களைக்‌ கடனாளுவது தேவை கருதியது (eed filling mo- 
tive என்றும்‌, தாய்‌ மொழியில்‌ இருக்கும்‌ சொற்களுக்குப்‌ 
பதிலாக பிற மொழி சொற்களைக்‌ கடனாளுவது அதாவது 
நாகரிகம்‌ கருதியவை (றரசீஜூ ஈம என்றும்‌ விளக்கப்படும்‌. 
அதே சமயத்தில்‌ அதன்‌ வழக்குக்‌ கட்டுப்பாட்டால்‌ புதிய: துறை 
வழக்கு அல்லது வெறும்‌ துறை வழக்குகளாகக்‌ கருதும்‌ நிலை 
ஏற்படும்‌. 

அதிட்டானம்‌ பழந்தமிழ்‌ சமயச்‌ சார்பற்ற இலக்கியம்‌ 
என்றமுறையில்‌ (பரிபாடல்‌ , திருமுறாகாற்றுப்படை நீங்கலாக) 
சமயத்‌ துறை தனித்துறை முன்னோடியாகக்‌ கருதத்தகுந்தது. 
பண்பாட்டுச்‌ சொற்களாகப்‌ பட்டியலிட்டுள்ளதும்‌ தேவை 
கருதியதே. 

உறவுச்‌ சொற்களில்‌ மருமகனைக்‌ குறிக்சுச்‌ சங்கத்‌ தமிழில்‌ 
மருகன்‌ என்ற சொல்‌ வழித்‌ தோன்றல்‌ என்ற பொருளிலும்‌ 
வழங்கிவந்துள்ளது. உறவைச்‌ சிறப்பாகக்‌ குறிக்க ஸாலகன்‌ 
என்ற சொல்லை கடனாண்டது தேவை கருதியது ஆகும்‌. 

சிறப்பொரறா ஒருமையின்‌ இன்னொரு நிலை முன்னொட்டு 
போலச்‌ சொற்களைச்‌ சேர்ப்பது மரபு இல்லை. ஆனால்‌, சிரி ( 
ஸ்ரீ) என்ற உயர்திணை சிறப்பு ஒருமை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 

அரசு சார்ந்த சொற்களாகக்‌ காவிதி, மாராய ஆகியச்‌ 
சொற்களைக்‌ கருதலாம்‌. பொருளாதார நடவடிக்கை, வணிகம்‌ 
சார்ந்த சொற்களாக நிகமம்‌,வணிகன்‌/ வாணிகன்‌ , கணதிகன்‌, 
கணக ஆயெவை அடங்கும்‌. 

சமூகத்தில்‌ உயர்ந்தோர்‌ என்ற கருத்தமைவு தமிழில்‌ 
இருந்தாலும்‌. இடைக்‌ காலத்திலேயே அது மொழி வழி 
வெளிப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னோடி போல பிராகிருத 
மொழி செல்வாக்கால்‌ பழங்காலத்திலேயே கல்வெட்டு மொழி 
அறிமுசுப்படுத்தியுள்ளது என்று கருதலாம்‌. 

பொதுவாச எழுத்துமொழி, பிற மொழி என்னும்போது அந்த 
மொழிச்‌ சொற்களையும்‌ அந்த மொழியின்‌ மரபுகளை 
எழுதுவோர்‌ தெரிந்து பயன்படுத்தியதன்‌ விளைவே இவை. 
தமிழ்மொழி அமைப்பு 

இலக்கணம்‌ என்ற 7வது இயலில்‌ விளக்கப்பட்ட செய்திகள்‌ 
கல்வெட்டு மொழியின்‌ மொழி அமைப்பு விளக்கமாக 


219 


ஆவணம்‌ 25, 2017 


அமைந்துள்ளது. அந்த விளக்கம்‌ பொதுவாக விளக்க முறையில்‌ 
அமையாமல்‌ இலக்கண மூறையில்‌ அதுவும்‌ தொல்காப்பிய 
வருணனையை ஒட்டி அமைந்துள்ளது (பார்க்க. தொல்காப்பிய 
ஒப்புமை என்ற பிரிவு,ப. 299. அதனால்‌ கல்வெட்டுத்‌ தமிழைச்‌ 
சரியாக உள்‌ வாங்க முடியாத நிலை ஏற்படுகிறது. கல்வெட்டில்‌ 
பதிவு செய்யப்படாத சார்பு எழுத்து விளக்கம்‌ ( ப 294 ] பற்றிய 
விளக்கம்‌ , மெய்மயக்கத்தை விளக்கும்போது ய்ய்‌ வரும்‌ 
குறிப்பிட்டுவிட்டு அ(யியன்‌ என்ற உதாரணத்தைக்‌ கொடுத்து 
ய கல்வெட்டில்‌ இரட்டித்துவரவில்லை என்றும்‌, 
அதுபோலத்தான்‌ -ய்ச்ச்‌- என்ற மெய்மயக்கத்தைக்‌ 
குறிப்பிட்டுவிட்டு, சகரம்‌ மூலத்தில்‌ இரட்டிக்க வில்லை என்றும்‌ 
(ப. 298), சொல்லுக்கு முதலில்‌ வரும்‌ எழுத்துகளில்‌ ஞகரத்தைச்‌ 
சேர்த்துவிட்டு கல்வெட்டுத்‌ தரவில்‌ ஞகரம்‌ சொல்லுக்கு முதலில்‌ 
வரவில்லை என்றும்‌ அமைந்துள்ள விளக்கம்‌ (299) முதலியன 
உதாரணங்கள்‌. 


சொல்லுக்கு முதலில்‌ சகர மெய்‌ அ, ஐ, ஒள ஆகிய 
உயிர்களோடு வராது என்று தொல்கரப்பியத்தை எடுத்துக்காட்டி 
கல்வெட்டில்‌ விலக்குவிதியாகச்‌ சடிகன்‌,சழியன்‌ முதலிய 
சொற்கள்‌ வந்துள்ளதாகக்‌ கூறியதும்‌ (ப. 303) வரலாற்று நோக்கு 
இலக்கணமாக மாற்றிவிடுறெது. 


மொழியியல்‌ ஆய்வு தொல்காப்பிய கருத்தை மறுவருணனைக்கு 
உட்படுத்திசிலவரவாற்று உண்மைகளைவெளிக்கொணர்ந்துள்ளது 
(சண்முகம்‌;197ம), அந்த முறையில்‌ சகர முதன்மொழி சங்க 
இலக்கியத்தில்‌ சவட்டு, சடை, சண்பகம்‌, சமை, சந்து, சமழ்ப்பு 
ஆகிய திராவிட மொழி சொற்கள்‌ பயின்றுள்ளதும்‌ ஒப்பிலக்கண 
நோக்கில்‌ திராவிட வேர்ச்சொற்கள்‌ அகராதியில்‌ சுமார்‌ 75 
சர முதல்‌ சொற்கள்‌ வந்துள்ளதும்‌ குறிப்பிடத்தகுந்தது. 
ஆனாலும்‌ சில சகர முதல்‌ சொற்களுக்கு இணையான சொற்கள்‌ 
சங்க இலக்கிய்த்திலேயே சகர முதல்‌ சொற்களுக்கு ( சக்கை - 
கோது, சக்கை “பலா, சரக்கு - பண்டம்‌, சட்டை மெய்ப்பை ] 
மாற்றுச்சொற்கள்‌ வழங்கி வந்துள்ளதும்‌. சகர சொல்லுக்கு 
முதலில்‌ வராது என்று கூறியதற்குக்‌ காரணமாக இருக்கலாம்‌ 
அது உண்மையில்‌ தொல்காப்பியர்‌ கருதும்‌ தகு வழக்கு, சங்க 
இலக்கியத்‌ தகு வழக்கு, சங்க இலக்கியத்தில்‌ பதிவு 
செய்யப்பட்டுள்ள கிளைமொழி வழக்குகள்‌ அதியவை பற்றிய 
கருத்தமைவுகள்‌ அடங்கியுள்ளன. 


அந்த நிலையில்‌ கல்வெட்டில்‌ காணப்படும்‌ மொழி அமைப்பு 


நேரடியாக விளக்க முறையில்‌ விளக்குவதே இறெப்பாக இருக்கும்‌. 


220 ஆவணம்‌ 28, 2037 


மொழி அமைப்பு எழுத்தியல்‌ , சொல்லியல்‌, தொடரியல்‌ 
என்ற மூன்று பிரிவில்‌ விளக்கப்பட்டுள்ளது. 
எழுத்தியல்‌ 

9 உயிர்‌ வரிவடிவங்கள்‌ (௮,ஆ, இ, ர, உ, ஊ, ௭௭௪, ஓஓ, ஜி 
இருந்தாலும்‌ (ப, 210 அவைகளுள்‌ ஐகாரம்‌. உயிர்மெய்யாக 
சொல்லுக்கு நடுவில்‌ வருவது மட்டும்‌ வருவதும்‌ (அந்தை, 
முழுவுகை , உறைய்‌ , உறையுள்‌, மொழி அமைப்பு நோச்கில்‌ 10 
உயிர்கள்‌ இருப்பதாகக்‌ கொள்ளலாம்‌. , தொல்காப்பியர்‌ 
மொழியியல்‌ கோட்பாட்டு நோக்கில்‌ ஐகாரத்தையும்‌ 
ஓளகாரத்தையும்‌ தனி ஒலியன்களாகக்‌ கொண்டார்‌ ( சண்முகம்‌, 
1980: 98 தொ. ஆனாலும்‌ அதை அய்‌ என்று கூட்டொலியாகச்‌ 
கொள்ளலாம்‌ என்றும்‌ விளக்கப்பட்டுள்ளது (ப.294 
ஏற்றுக்கொள்ளத்‌ தகுந்ததே. 

18 மெய்‌ வடிவங்கள்‌ இருப்பது தமிழின்‌ மொழி அமைப்பைச்‌ 
சரியாகப்‌ பிரஇபலிக்கிறது. மேலும்‌ நகரம்‌ கரத்தின்‌ 
மாற்றொலியாகக்‌ (allophone) கொள்ளலாம்‌. என்று 
விளக்கப்பட்டுள்ளது. தொல்காப்பியத்தில்‌ -ங்ங்‌- என்ற உடனிலை 
மெய்மயக்கம்‌ வரும்‌ என்று கூறியதோடு, இலக்கண வருணனை 
நோக்கில்‌ புணர்ச்சி மாற்றங்களை எளிய முறையில்‌ விளக்கமுடியும்‌ 
என்பதாலும்‌ தனி ஓலியனாகக்‌ கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது 
தொல்காப்பிய வருணனையில்‌. புதைந்துள்ள மொழியியல்‌ 
கோட்பாடு ஆழமானது. 

ஊபு (உப்பு) என்னும்போது அது குற்றியலுகரம்‌ கொள்வது 
பொருந்தாது. ஏனெனில்‌ உயிர்‌ குறிலை நெடிலாக 
உச்சரிக்கும்போது மெய்‌ நெடிலை (ஒரே மெய்‌ உடனிலை 
மயக்கம்‌ குறிலாக அமைவது இயல்பு. தென்கு, குன்று, நூறு! 
ஆதிய சொற்களிலும்‌ இறுதி உகரம்‌ உச்சரிப்பு குற்றியலுகரமே. 
அது எழுத்து மொழியில்‌ குறிப்பிடும்‌ மரபு இல்லை. 

மெய்மயக்கம்‌ என்பது தனிச்‌ சொல்லுக்குள்‌ வருவதே 
ஆராய்ப்படும்‌, எனவே பொன்‌ கள்வன்‌, பொன்‌ வணிகன்‌ என்ற 
தொடர்களில்‌ முறையே -ன்ச்‌-, -ன்வ்‌- என்ற மெய்மயக்கமாகள்‌ 
கருதத்‌ தேவை இல்லை. 

எழுத்துகளின்‌ பகிர்வு(எi5[ribution) விரிவாகவிலக்கப்பட்டுள்ளது. 

கச்‌ சுல்வெட்டுகளின்‌ ஒரு: சிறப்பு இரண்டு உயிர்கள்‌ 
ர்‌ அஅ, து ன்ன வந்திறாப்பதே, அவைகளில்‌ 
பெரும்பான்மையும்‌ முதல்‌ உயிர்‌ இரண்டாவது 
அசைஅமைந்துள்ளது நிறுத்தி உச்சரித்ததன்‌ விளைவாக 


ஆவணம்‌ 28, 2017 221 | 


இருக்கலாம்‌. எயில்‌ என்பது எஇய்ல்‌ என்று உள்ளதற்குக்‌ காரணம்‌ 
இரண்டு உயிர்‌ தொடர்ந்து உச்சரித்தபோது யகர மெய்யை 
அடுத்த இகரம்‌ அசைகெடல்‌ (h/௦loஜு) என்ற முறையில்‌ 
எழுதப்பட்டிருக்கலாம்‌. 


உறழ்ச்சி 

உறழ்ச்சியை, எழுதியோர்‌ தவறு; பிற என்று இரண்டு வகை 
இருப்பது சுட்டிக்காட்டப்பட்ட தோடு (ப: 394தெற சில ஒலி 
மாற்றமுறை (phonetic process) அமைந்துள்ளதும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது (ப. 202. அவைகளைப்‌ பேச்சு மொழித்‌ 
தாக்கம்‌ என்று கூறலாம்‌ என்றாலும்‌, அவைகளுக்குள்‌ மொழியியல்‌ 
வரலாற்று உண்மைகள்‌ புதைந்துள்ளது எடுத்துக்காட்டத்‌ தகுந்தது. 

வாணிகன்‌ என்ற சங்க இலக்கியத்திலும்‌ வணிகன்‌ என்ற 
பிற்கால இலக்கியத்திலும்‌ வந்துள்ளன. தமிழ்ப்‌ பேரகராதி 
வடமொழியிலே யே ஈர). aNija, paNika என்ற. வடிவங்கள்‌ 
இருப்பதாகக்‌ குறிப்பிட்டுள்ளது. 


சில உறழ்ச்சிகள்‌ மொழி மாற்றத்தால்‌ ஏற்பட்டதாகக்‌ 
கொள்ளலாம்‌, 


அ பின்னோக்கு ஓரினமாதல்‌ (ஈegressive assimilation) 


அதிகன்‌ 5 இதிகன்‌, அத்தவாயி 5 அத்துவாயி (வகரமும்‌ 
உகரமும்‌ இதழ்‌ ஒலிகள்‌] மதுரை 5 மதிரை, ,இளையர்‌5 இளயர்‌ 


ஆ) முன்னோக்கு ஓரினமாதல்‌ (progressive assimilation) 
குமிழ்‌ 5 குமுழ்‌, ஆசு > அசி. காயபன்‌  காயிபன்‌ 
இ இடை மெய்‌ மாற்றமும்‌ கெடலும்‌ 


மகன்‌ மவன்‌ 2 மான்‌ , அதுபோல மகர்‌ மார்‌ என்பதும்‌ 
சங்கஇலக்கியத்தில்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளது (சண்முகம்‌, 1977 ! 
129. 


1 ட்‌-ழ மாற்றம்‌ இலக்கியத்‌ தமிழிலேயே ஒரு சொல்லில்‌ 
காணப்படுவது ( எடு(ப்பு ( 'துயில்‌எடுப்பு' குறுந்‌182,4 - ுஎழுபந்து] 
( “கனா மருட்ட ஏற்று எழுந்து” குறுந்‌ 90.3) குறிப்பிடத்தகுந்தது. 
தொல்காப்பியமும்‌ நாழி என்ற சொல்‌ புணர்ச்சியில்‌ நாடு என்று 
மாறுதம்‌ நாழி 4 உரி: நாடுரி (உயிர்மயங்கியல்‌ 28 என்று 
விளக்கியுள்ளது. ஒப்பிலக்கண நோக்கில்‌ முகரம்‌ சொல்லுக்கு, 
இடையில்‌ டகரமாக மாறுவது தெலுங்கில்‌ காணப்படுகிறது. ( 
சுப்பிரமணியன்‌, 1983: 189). எழைய்ஊர்‌ என்ற ஊர்ப்பெயர்‌ 
மதுரைமாவட்டம்‌ கருங்காலக்‌ குடியில்‌ உள்ள கல்வெட்டு. 


222 ஆவணம்‌ 28, 2017 


அதில்‌ உள்ள எழை என்பது இடை என்ற சொல்லின்‌ மாற்றமாக 
இருக்கலாம்‌ என்று ஊசிப்பதாகவே கல்வெட்டு விளக்கத்தில்‌ 
(ப,428 அகு.கி குறிப்பிட்டுள்ளதால்‌ அது இன்னும்‌ ஆய்வு தேவை. 
அதனால்‌ அதில்‌ உள்ள இள மாற்றமும்‌ விவாதத்துக்கு 
உரியதே. 


௨7 கடு “கழு என்ற மாற்றத்தைப்‌ பொறுத்த வரையில்‌ கடு 
என்பது கடுங்கோன்‌ (62, கடும்மிபுதசேர (கடுமான்‌ என்ற 
சொல்லோடு தொடர்புடையதாக விளக்கம்‌. ப. 57 என்ற 
சொற்களில்‌ வருவதைக்‌ கழுமாற நாதன்‌ என்ற சொல்லோடு 
தொடர்பு படுத்துவதும்‌ விவாதத்துக்கு உரியதே. 


பொதுவாக இஈஎ மாற்றமும்‌ ௨: ஓ மாற்றமும்‌ ஒப்பிலக்கண 
நோக்கிலும்‌ வரலாற்று நோக்கிலும்‌ வரலாற்று மொழியியலில்‌ 
விளக்கப்பட்டுள்ளது! சுப்பிரமணியன்‌,!983: 201தொ,): இள என்ற 
சொல்‌ (இளஞ்சடிகன்‌ (2, இளநதன்‌ (19இளயர்‌ (49 என்றும்‌ 
எள என்பது எளசந்தன்‌ (43) எளஅ அட்டன்‌ (40, எளமகன்‌ ( 
56) எளம்பேர்‌ (90) என்றும்‌. வந்துள்ளன. அவை யாவும்‌ இயற்‌ 
பெயர்களே. இளம்‌ என்ற சொல்லோடு தொடர்புடையதாகக்‌ 
கருதினால்‌ அது தமிழிலும்‌ மலையாளத்திலும்‌ இகரம்‌ பெற்றிருக்க 
பிற்‌ தென்‌ திராவிட மொழிகளில்‌ எகரம்‌ பெற்றிருக்கிறது (DED 
436) என்பது குறிப்பிடத்தகுந்தது. பேச்சுத்தமிழில்‌ இகரம்‌ 
எகரமாக மாறும்‌ (இலை 2 எவ்‌ சான்றதார நோக்கில்‌ 
கல்வெட்டில்‌ வந்துள்ளது பழமையின்‌ பிரதிபலிப்பாகக்‌ 
கருதினால்‌ எகர வடிவம்‌ தொல்‌ வடிவமாகக்‌ கல்வெட்டு 
மொழி பழமையானது என்பதற்குக்‌ கூடுதல்‌ சான்றாக அமையும்‌ 

எ னு கவி (குகை, 59 தமிழ்‌ கெவி. கன்னடம்‌, துளு, 
தெலுங்கு கவி (லர்‌) (DED. 1119 ]. தூலில்‌ பிற திராவிட மொழி 
வழக்குகளும்‌ கொடுச்கப்பட்டுள்ளன. அது கன்னடம்‌: செல்வாக்கு 
என்பதற்குக்‌ கூடுதல்‌ சான்றாசுக்‌ கொள்ளலாம்‌ 

ஓ உ கொடு குடு என்ற சொல்‌ மாற்றம்‌ பிற்காலத்‌ தமிழில்‌ 
பதிவு: செய்யப்பட்டடுள்ளது. கன்னடத்தில்‌ கொடு/குடு என்ற 
இரண்டு வடிவமும்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளது (080704. குடு ( 
14 என்பது மறுகால்‌ தலை ( திருநெல்வேலி மா] 10 கீழவளவு 
71 (மதுரை) ஆகிய இரண்டு இடங்களில்‌ மட்டுமே பதிவு 
செய்யப்பட்டுள்ளது. கொடு என்பது மதுரை மாவட்டத்தில்‌ 
கொங்கர்புளியம்‌ குளம்‌. (44அழகர்‌ மலை மதுரை) கொடு 
என்பது 1 (மாங்குளம்‌- மதுறை பதிவு செய்யப்பட்டுள்ள தால 
வட்டார வழக்காகக்‌ கொள்ளாமல்‌ இதுவும்‌ ஒரு கன்னட 
மொழியின்‌ தாக்கமா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. 


ஆவணம்‌, 28, 2017 225 


இ இ 
நெடுஞ்செழியன்‌ (1.55) - நெடிஞ்செழியன்‌ (2,50) 


இந்த மாற்றத்தில்‌ தமிழ்‌ மொழி அமைப்பு பற்றியும்‌ தமிழின்‌ 
தொல்வரலாறு பற்றியும்‌ ஒரு உண்மை புதைந்துள்ளது. 

தமிழில்‌ மொழி அமைப்பில்‌ எழுத்திலக்கணத்தில்‌ -இம்‌ என்ற 
எழுத்துத்‌ தொடர்‌ அமையாதது அமைப்பு குறை (எப! ஓற) 
என்று வழங்கப்படும்‌. எல்லா மொழியிலும்‌ விதவிதமான 
அமைப்புக்‌ குறை உண்டு. தமிழில்‌ உடனிலை மெய்மயக்கத்தில்‌ 
வல்லின மெய்மயக்கம்‌ மட்டுமே குறில்‌/ நெடில்‌ உயிர்களுக்குப்‌ 
பின்னர்‌ வரும்‌ ( பக்கம்‌/ பாக்கம்‌, பட்டு! பாட்டு. இடையின, 
மெல்லின மெய்கள்‌ குறில்‌ உயிர்களுக்குப்‌ பின்னர்‌ மட்டுமே 
வரும்‌ (அல்லன்‌ அண்ணன்‌) எனவே இடையின, மெல்லின 
மெய்கள்‌ நெடில்‌ உயிர்களுக்குப்‌ பின்னர்‌ வராதது ஒரு 
அமைப்புச்‌ குறை, 

தமிழில்‌ -இம்‌ என்ற எழுத்துத்‌ தொடர்‌ அமையாமல்‌ அது 
- உம்‌ என்று மாறியுள்ளது ஒப்பிலக்கண அறிவால்‌ பெறப்பட்டுள்ள 
ஒரு. உண்மை. அதன்‌ வெளிப்பாடு தான்‌/தன்‌, தாம்/தம்‌ நன்‌)! 
நின்‌ என்று மாற நீம்‌] “திம்‌ -2 நும்‌ என்ற மாற்றத்துக்குக்‌ காரணம்‌ 


அந்த எழுத்து தொடர்‌ அமைப்புக்‌ குறையே. . அதுபோல 
பெரிது, பெரிய, ஆனால்‌: பெரிம்‌ என்பதற்குப்‌ பதிலாகப்‌ 
பெரும்‌ என்ற வடிவம்‌. ஆனால்‌ மலையாளத்தில்‌ அந்த 


அமைப்புக்‌ குறை இல்லாதால்‌ கரும்‌ என்பது கரிம்‌ என்று 
உள்ளது. கரிந்‌ தமிழ்‌ என்ற வடிவத்தைக்‌ கேரள பாணீணியம்‌ 
பயன்படுத்தியுள்ளது. அதனால்‌ வரலாற்று நோக்கில்‌ நெடிம்‌ 
என்பது வரலாற்று பழைய வடிவம்‌. மலையாளத்தில்‌ தக்க 
வைக்கப்பட்டுள்ளது. அது தமிழில்‌ நெடும்‌ என்று மாறியுள்ளது. 
எனவே ஈநெடிம்‌ என்பதை ஒரு தொல்‌ மலையாள வழக்காகக்‌ 
கொள்ளலாம்‌. 


திணை- பால்விகுதிகள்‌ 


தமிழில்‌ அமைந்துள்ள இணை-பால்‌ ஒழுங்கு விரிவாக 
விளக்கப்பட்டு, பால்‌ விகுதிகளும்‌ விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. 
அவைகளில்‌ அண்பாலுக்கு அன்‌, அன்‌, ஒன்‌ என்ற மூன்று 
விகுதிகளே சண்டறியப்பட்டுள்ளன (ப.ச822, பொன்கொல்வன்‌ 
என்ற சொல்லும்‌ -அன்‌ என்ற விகுதி விளக்கப்பட்டுள்ளது. 
அப்படியானால்‌ வகரம்‌ விடப்பட்டுவிடுகிறது.(ப. 323) 

சங்கத்‌. தமிழில்‌ தலைவன்‌, பகைவன்‌, கேள்வன்‌ என்ற 
ஆண்பாற்‌ சொற்களும்‌ இணையான மனைவி, துணைவி. 


224 ஆவணம்‌ 28, 2017 


செல்வி கள்வி முதலிய பெண்பாற்‌ சொற்களும்‌, தலைவர்‌, 
கள்வர்‌,வலைவர்‌, செல்வர்‌, ஐவர்‌ முதலிய சொற்கள்‌ பயின்று 
வந்துள்ளதோடு பிற இராவிட மொழிகளிலும்‌ காணப்படுவதால்‌ 
தொல்திராவிடத்தில்‌ * கள்வன்‌ என்ற சொல்லும்‌ தொல்‌ 
தென்திராவிடத்தில்‌ ஈசெல்வன்‌ என்ற சொல்லும்‌, பலர்‌ பாலில்‌ 
இருவர்‌ என்ற சொல்‌ தொல்கிராவிடத்திலும்‌ நால்வர்‌ என்ற 
சொல்‌ தொல்தென்‌ திராவிடத்திலும்‌ மீட்டுரு வாக்கம்‌ 
செய்யப்பட்டுள்ளதாலும்‌ (சண்முகம்‌ 1971: 36, 107) -வன்‌ என்பதை 
கூடுதல்‌ ஆண்பால்‌ விகுதியாகக்‌ கொள்வதே சிறந்தது. 


பெண்பால்‌ விகுதியாக -அன்‌, -இ என்ற விகுதிகளே 
குறிப்பிடப்படுள்ளன. பம்மித்தி என்ற சொல்லில்‌ சமணப்‌ 
பெண்‌ துறவியைக்‌ குறிக்கும்‌ பம்மை என்ற்‌ வடிவத்தின்‌ திரிந்த 
வடிவமாக பம்மி என்று கொண்டால்‌ -த்தி என்பதையே 
பெண்பால்‌ விகுதியாகக்‌ கொள்ளவேண்டும்‌. தமிழில்‌ ஒருவன்‌/ 
ஒருத்தி என்ற வடிவங்களில்‌ -த்தி என்பதே பெண்பால்‌ விகுதியாக 
இலக்கணங்களிலும்‌ மொழியியலிலும்‌ கொள்ளப்படுகிறது. சங்கத்‌ 
தமிழில்‌ புலைத்தி, ஆய்த்திகுறத்தி முதலிய சொற்கள்‌ 
காணப்படுவதோடு தென்‌ திராவிட மொழிகளிலும்‌ 
காணப்படுவதால்‌ (சண்முகம்‌;1971:87, 10) -த்தி என்பதை 
-இகரத்திலிருந்து மாறுபட்ட விகுதியாகக்‌ கொள்வதே இறந்தது. 


பெயர்ச்சொல்‌ அடையாக வருவது பற்றிக்‌ கூறும்போது கல 
நெல்‌ என்பது கலம்‌ + நெல்‌ என்று விளக்கியதோடு கலம்‌ 
என்பதில்‌ -அம்‌ என்பது ஒன்றன்பால்‌ விகுதி என்று கூறியது (ப. 
324) விவாதத்துக்கு கரியது. வடமொழிச்‌ சொற்களைத்‌ 
தமிழாக்கும்போது -அம்‌ விகுதி சேர்த்தல்‌ மரபு காணப்பட்டாலும்‌, 
திராவிட மொழிச்சொற்களில்‌ காணப்படும்‌ -அம்‌ ஈற்றுச்‌ 
சொற்களில்‌ (நிலம்‌, மரம்‌, ஓடம்‌, கடம்‌! ஒன்றன்‌ பால்‌ விகுதியாகக்‌ 
கருத வேண்டியதில்லை என்று கால்டுவெல்‌ (1918: 229 
கூறியுள்ளது அறியத்தகுந்தது. என்வே ட்ட லும்‌ பதை 
ஒன்றன்பால்‌ விகுதி என்று கொள்ளவேண்டியதில்லை. 
வேற்றுமை விகுதிகள்‌ 

நாலாம்‌. வேற்றுமை உருபான கு ஆறாம்‌ வேற்றுமைப்‌ 
பொருளில்‌ வந்துள்ளது குறிப்பிட்டது (ப: 320) பொருத்தமானதே. 
தொல்காப்பியமே உயர்‌இணைத்‌ தொகையில்‌ -கு வரும்‌ என்று 
குறிப்பிட்டுள்ளது (வேற்றுமைமயங்கியல்‌ 1]. நாஞ்சில்‌ நாட்டு 
உறவுப்‌ பெயர்களிலும்‌ (எனக்கு மகன்‌], அஃறிணைச்‌ சொற்களிலும்‌ 
(எனக்கு பேனோ- என்னுடைய பேனா] வழங்குகிறது. 


ஆவணம்‌. 26, 2017 225 | 


ஆறாம்‌ வேற்றுமை சூனிய விகுதிஏற்று வந்துள்ளது (ப. 429] 
என்று கொள்வதற்குப்‌ பதிலாக அவை ஆறாம்‌ வேற்றுமைத்‌ 
தொகையாக அமைந்துள்ளது என்று கூறுவது சரியாக இருக்கும்‌. 
காரண வினை 


காரண வினை (c௮usative) தமிழில்‌ சங்க கால இலக்கியங்களில்‌ 
பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்‌ பிராமி கல்வெட்டுகள்‌ 
சமணத்‌ துறவியின்‌ செல்வாக்கால்‌ வெட்டப்பட்டதால்‌ காரண. 
வினை அதிகம்‌. காணப்படுகிறது. அதனால்‌ காரண வினை 
பயிற்சி அதிகம்‌ பிராகிருத மொழிசெல்வாக்கு என்று கூறுவது (ப. 
329 பொருத்தமாகப்‌ படவில்லை.மேலும்‌ செய்என்ற 
வினையடியில்‌ பி வந்துள்ளது பி வடிவமே பழமையானது 
என்ற கருத்து வரலாற்று நோக்கில்‌ ஏற்றுக்கொள்ளத்‌ தகுந்ததே. 
தொடரியல்‌ 

வினைமுற்றும்‌ வினையாலணையும்‌ பெயரும்‌ 


வினைமுற்றுகள்‌ பயன்பாட்டைப்‌ பொறுத்த வரையில்‌ தமிழ்‌ 
பிராமி கல்வெட்டுகளின்‌ ஒரு சிறப்புப்‌ பண்பாக வினையால்‌ 
ணையும்‌ பெயரும்‌ பெயரெச்சமும்‌ வினைமுற்றுகளாகப்‌ 
பயன்படுத்தப்படுவது குறிப்பிடப்பட்டி ருப்பது ((ப.880) 
விவாதத்துக்கு உரியது. 
தமிழில்‌ புறநிலையில்‌ பெயர்‌ 4 பெயர்‌ (அவன்‌ மாணவன்‌), 
பெயர்‌* வினை (அவன்‌ வந்தான்‌) என்ற இரண்டு வகை 
வாக்கியங்கள்‌ உண்டு என்பதை எல்லாத்‌ தமிழ்‌ இலக்கணங்களும்‌ 
குறிப்பிட்டுள்ளன. முதல்‌ வேற்றுமையின்‌ கொண்டுமுடியும்‌ 
சொற்களாக 'வினைநிலை உரைத்தல்‌, ... பெயர்கொள வருதல்‌' 
( வேற்றுமையியல்‌, க) என்பது தொல்காப்பிய சூத்திரம்‌. நூலில்‌ 
( ௩.338) பயனிலைப்‌ பொதுவாசு வினைமுற்று என்றும்‌ ஆனால்‌ 
பெயரும்‌ வரலாம்‌ என்றும்‌ [Th predicate generally a verb may 
௮5௦ 42 8௭00 கூறப்பட்டுள்ளது. உணமையில்‌ தமிழில்‌ பெயரும்‌ 
வினையும்‌ பயனிலையாக வரலாம்‌ என்றுதான்‌ கூறவேண்டும்‌. 
அந்தத்‌ தயக்கம்தான்‌ வினையால்ணையும்பெயர்கள்‌ 
வினைமுற்றுகளாக அமைவது கல்வெட்டுத்‌ தமிழின்‌ சிறப்பு 
பண்புகளாகக்‌ குறிப்பிடப்பட்டிருப்பது (ப.90). மேலும்‌ ஒரு 
வ்‌ இயற்பெயராக வந்துள்ளதும்‌ எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. 
அதில்‌ ஒரு வரலாற்று உண்மை புதைந்துள்ளது பின்பகுதியில்‌ 
விளக்கப்படும்‌. பெற்றோர்‌ என்ற வினையாலணையும்‌ பெயர்‌ 
(நன்கு பெற்றோர்‌) பிற்காலத்தில்‌ தொழில்‌ பெயராகி (நல்ல 
பெற்றோர்‌] மாறியுள்ளது. அத்தகைய மாற்றத்தின்‌ பிரதிபலிப்பு 
தான்‌ இயற்‌ பெயராக மாறியது. 


226 ஆவணம்‌ 28, 2017 


மொழி அமைப்பு நிலையில்‌ வினைமுற்று மூன்று மொழிக்‌ 
கூறுகளையும்‌ (வினையடி 4 காலம்‌4 இணைபால்‌ விகுதி 
வினையாலணையும்பெயர்‌ நான்கு கூறுகளையும்‌ /வினையடி * 
காலம்‌ஃ பெயரெச்ச விகுதி 4 இணையபால்‌ விகுது)பெற்றிருக்கும்‌ . 
அந்த முறையில்‌ கல்வெட்டிலும்‌ ஈத்தவன்‌;(12.3) கொடுபிதவன்‌ 
(44.9) வடிவங்கன்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளது சான்று ஆகும்‌. 
எனவே ஈத்தவன்‌ என்பதை ஈ *த்த்‌ * அஃ அன்‌ என்று 
சொல்லியல்‌ நோக்கில்‌ விளக்கவேண்டும்‌. உண்மையில்‌ 
பெயரெச்சம்‌ 4 அவன்‌ என்ற தொடரே ஒலிமாற்றத்தால்‌ 
சொல்லாக மாறியுள்ளது என்பது ஒரு மொழி வரலாற்று 
மாற்றம்‌ஆகும்‌. சில இளைமொழிகளில்‌ -அவன்‌ என்ற வடிவத்தில்‌ 
உள்ள வசரத்தின்‌ தாக்கத்தால்‌ -ஓன்‌ என்று ஒலி மாற்றம்‌ 
நடைபெற்றுள்ளது. கொட்டுபித்தோன்‌ ( 8.9, வெப்போன்‌ ( 18 
அதயெவைகளும்‌ கல்வெட்டில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளன. 
எனவே வினையாலணையும்பெயர்களில்‌ இணைபால்‌ விகுதியாக 
-அவன்‌ என்று கொள்வது பொருந்தாது. மேலே குறிப்பிட்டபடி 
௮ (பெயரெச்ச விகுதி) - இணைபால்‌ விகுதி என்றே 
விளக்கவேண்டும்‌. அதுபோலவே சில கிளைமொழிகளில்‌ 
-அவன்‌ வகரம்‌ கெட்டு *அ அன்‌? ஆன்‌ என்று மாறியதாகக்‌ 
கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ வினைமுற்றில்‌ வரும்‌ -ஆன்‌ 
என்பது -அனன்‌ என்ற பழைய வடிவத்தின்‌ இரிந்து வடிவம்‌ 
ஆகும்‌. கண்டனர்‌ (குறுந்‌.258,8 கண்டார்‌ (குறுந்‌.78.]. சங்க 
இலக்யெத்தில்‌ வினைமுற்று வடிவத்தில்‌ இடம்‌ ( தன்மை, 
முன்னிலை), பால்‌ விகுதிக்கு முன்‌ -அன்‌ சாரியை வருவது 
பெரும்பான்மை ( அகத்தியலிங்கம்‌, 1984: 29. வந்தனென்‌ ( 
தன்மை, வந்தனை! முன்னிலை, வந்தனன்‌( ஆண்பால்‌. அவை 
முறையே வந்தேன்‌, வந்தாய்‌, வந்தான்‌ என்று மாறிய வடிவங்களும்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே வந்தான்‌ 
என்பதிலுள்ள -ஆன்‌, -அனன்‌ என்பதன்‌ இரிந்த வடிவம்‌. 

- ஆன்‌ வடிவத்தையும்‌ (செயிதான்‌ (78.2, செய்வித்தான்‌ (88.3 
வினையாலணையும்‌ பெயர்களாகக்‌ கொண்டது விவாதத்துக்கு 
உரியது. உச்சரிப்பு நோக்கில்‌ வினைமுற்றில்‌ வினையியல்‌ 
வினையாலணையும்‌ பெயரில்‌ திணைபால்‌ விகுதியும்‌ ஓலி 
அழுத்தம்‌ பெறும்‌. 

ஈத்தவன்‌ - குறுகொடவல்கு சத்தவன்‌ செற்‌அதன்ஓன்‌ (12.8) 
என்பது ஆங்கலத்தில்‌ (ர! ஜப Jor carving (9, கூறியதை 
CelHrtan is one who gave for cig என்றுதான்‌ 
மொழிபெயர்ப்பது பொருத்தமாதனது. அதாவது பொருள்‌ 
அழுத்த மாறுபாடுதான்‌. 


ஆவணம்‌ 28, 2017 227 


வினையாலணையும்‌ பெயர்களின்‌ தொடரியல்‌ அணைப்பு 
நூலில்‌ (ப. 387) பட்டியிலிட்டு. விளக்கப்பட்டுள்ளது. 


“நெல்வெளிஇய்‌ சிழிவன்‌ அதினன்‌ வெளியன்‌ முழாகை 
கொடுபிதோன்‌' (24 என்னும்போது நெல்வெளியில்‌ வாழும்‌ 
சிழிவன்‌ அதினன்‌ வெளியன்‌ என்ற பெயர்‌ அடுக்கையே 
முழர்கை (குதையாகிய செயப்படுபொருளை கொடுக்கச்‌ 
செய்தவன்‌ என்று விளக்கலாம்‌, 


ஆசி செயிதான்‌ தசன்‌' என்பதில்‌ செயிதான்‌ என்பதை 
நேரடியாகவே வினை முற்று பயனிலையாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கொள்வதுதான்‌ சரி, அதாவது 
வினையாலணையும்‌ பெயர்‌ வினைமுற்றாக திரிபு பெற்றதாகக்‌ 
கொள்ள வேண்டியதில்லை. அதுபோலப்‌ புணருத்தான்‌(அ83, 
செய்வித்தான்‌(99 , செய்தான்‌[5தி என்பவைகளும்‌ அடிப்படையில்‌ 


வினைமுற்றுச்‌ சொற்கள்‌ பயனிலைகளாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதுதான்‌ சரி, 
தொடர்‌ 

பெயரெச்சங்கள்‌ வினையாகச்‌ செயல்படுவதாகக்‌ 


குறிப்பிட்டுள்ளதும்‌ விவாதத்துக்கு உரியதே (ப.828. 


ஸமிதா இன பமித்தி என்பதும்‌ ஆங்லைத்தில்‌ The Jain nun 
who i$ 8மேறமாம்‌12 என்பதும்‌ பெயர்த்‌ தொடரே.உண்மையில்‌ 
-இன என்பது பொருத்தப்பாடு விவாதத்துக்கு உரியது. தமிழில்‌ 
“ஸ்மிதா ஆன சமணத்‌. துறவி' என்ற பொருள்தான்‌ 
பொருத்தமாக அமையும்‌. ஆனால்‌ கல்வெட்டில்‌ இகரம்‌ 
தெளிவாக உள்ளது. 


இருவர்‌ அமை கல்‌' (48 என்பது பெயர்‌ 4 வினைஅடி 4 
பெயர்‌. உண்மையில்‌ அமைகல்‌ என்பது வினைத்‌ தொகையாக 
அமைந்த பெயரெச்சத்‌ தொடர்‌. அங்கு வினை, மூன்று 
காலத்துக்கும்‌ பொருந்தும்‌. எனவேஅது பெயர்‌ * பெயர்‌ 
வாக்கியமே. பெயரெச்சத்‌ தொடர்‌ என்னும்‌ போதே அடையாகச்‌( 
எராம்ய/9 செயல்படுகிறது என்று பொருள்‌. 


அமை ம்ப (தங்குதல்‌ என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 
தமிழ்ப்‌ பேரகராதியிலும்‌ அந்தப்‌ பொருள்‌ தந்து (அகநானூறு 
[37.9 மேற்கோள்‌ தரப்பட்டுள்ளது, ( துணர்‌ வடித்து] புளிப்பதன்‌ 
அமைத்த புதுக்‌ குடும்‌ £ என்பதே அந்தத்‌ தொடர்‌. அமை 
என்பது செய்‌ என்ற பொருள்‌ பொருத்தமாக இருக்கும்‌. இருவர்‌ 
செய்‌(தி கல்‌ என்று பொருள்‌ கொள்ளவும்‌ இடம்‌ உள்ளது. 


228 ஆவணம்‌ 28, 2017 


அதுபோல. 'ஆகோள்‌ பெடு தீயன்‌' (93) என்பதும்‌: வினையடி 
பெயரெச்சமாகவே கையாளப்பட்டுள்ளது.  “குமுமூர்‌ பிறந்த 
கவுடி' (49. இறந்த கால பெயரெச்சம்‌ கவுடி. என்ற பெயரைத்‌ 
தழுவியுள்ளதால்‌ பெயர்த்‌ தொடரே. 


அவரே அடுத்த பிரிவில்‌ (ப.33 செயப்படு பொருள்‌ 
தழுவியதாகக்‌ கொடுத்த உதாரணங்கள்‌ பெயரெச்சத்‌ 
தொடர்களே. வழுதி கொடுப்பித்த பனிஇய்‌ என்பதை. 742 272- 
milage was caused to be carved by Valuti என்பதற்குப்‌ பதிலாக 
The Hermitage which was ciused to be carved by Valli என்று 
தொடராகக்‌ கொள்வதே மொழியியல்‌ நோக்கில்‌ சரியானது. 


இந்தப்‌ பிரிவில்‌ (ப.389) 'கொடு பளி(10 என்ற வினையடி. 
பெயரெச்சமாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோல ஈத்த 
பளி (29, செயிபித்த பளி (89 இறந்த கால பெயரெச்சம்‌ 
வடிவங்கள்‌ பெயரைத்‌ தழுவிய பெயர்த்‌ தெடர்களே. அந்தப்‌ 
பெயர்கள்‌ புதைநிலையில்‌ அதாவது வாக்கிய நிலையில்‌ 
செயப்படுபொருளாக அமையும்‌. அதுபோலப்‌ பிற 
வேற்றுமைகளையும்‌ பெயரெச்சம்‌ தழுவி வரும்‌. 

'கணதேவன்‌ தொட சுணை (84 என்ற தொடரில்‌ தொட 
செயவென்‌ வினையெச்சம்‌, தொட சுனை என்று இருப்பதால்‌ 
தொட்ட சுனை தொட என்று அமைந்தது எழுத்து பிழை ஆகும்‌. 
தொ([ட்‌)ட என்று குறிப்பிடலாம்‌. 

வினையெச்சத்‌ தொடர்‌ என்ற பிரிவில்‌ (ப.940 .... (இளங்கோ 
அக்‌ அறுத்த கல்‌ என்ற தொடரில்‌ ஆக என்பது செயவென்‌ 
எச்சம்‌ ஆனதால்‌ 0 become என்று பொருள்‌: கொள்ள 
வேண்டும்‌. ஆகி என்றால்‌ தான்‌ ரீஸ்‌ ச௦௦ஈ மொழிபெயர்க்க 
வேண்டும்‌. எனவே இளங்கோ ஆவதற்கு அறுத்த கனி என்பது 
மொழி அமைப்பை ஒட்டிய சரியான விள அப, அது 
அடிப்படிடையில்‌ பெயர்த்‌ தொடரே.அல்லது ஆ என்பது ஆக 
குறிக்க வேண்டும்‌. அதுபோல ஏவ 
காரணப்பொருள்‌ வந்ததாகக்‌ 

குளம்‌ நிறைந்தது]. 
என்பது இளங்காயிபன்‌ 


தவறாக எழுதப்பட்டதாகக்‌ 
என்ற செயவென்‌ வினை 
கொள்ளவேண்டும்‌ (மழைபெய்யக்‌ 
எங்காயிபன்‌ ஏவ அகப்‌ களரறம்‌ ்‌ 
கன்யா (செய்தி த என்று பொருள்‌ கொள்வது 
பொருத்தமாக இருக்கும்‌. மோசி செய்த அதிட்டானம்‌ ச என்பது 
பெயரெச்சத்‌ தொடராய்‌ மோசி செய்த 3 இருக்கைகள்‌ என்று 
செய்வினை பொருள்‌ கொள்ளவேண்டும்‌. செய்ப்படடட என்று 
செயப்பாட்டு வினையாகக்‌ கொண்டது பொருந்தாது. 


229 
ஆவணம்‌ 28, 2017 


முடிவுரை 

தொல்லியல்‌ என்பதைப்‌ பரந்த பொருளில்‌: அறிவுத்‌ 
தொல்லியல்‌ என்று கொண்டால்‌ தொல்லியலின்‌ களம்‌ 
விரிவிடையும்‌. இலக்கிய இலக்கணங்களை அறிவுத்‌ தொல்லியல்‌ 
நோக்கில்‌ ஆராயும்போது அந்த மொழிச்‌ சமூகத்தின்‌ 
ஓட்டுமொத்த அறிவு சார்‌ சாதனை புலனாகும்‌. 

தமிழ்‌ பிராமி கல்வெட்டுத்‌ தமிழை மொழியியல்‌ நோக்கில்‌ 
ஆராயும்யோது தமிழ்‌ மொழி அமைப்பு பற்றி கூடுதல்‌ 
உண்மைகள்‌ புலனாக உள்ளன. மொழி அமைப்பு, மாற்று 
விளக்கத்துக்கும்‌ இடம்‌ கொடுத்துள்ளது. 
துணையன்கள்‌ 

அகத்தியலிங்கம்‌, ௪.1984 சங்கத்‌ தமிழ்ப்‌ (வினையியல்‌, 
படர்க்கை விகுதிகள்‌], அனைத்திந்திய மொழியியற்‌ கழகம்‌, 
அண்ணாமலைநகர்‌ 

கைலாசபதி, க, 1979 *தல்வெட்டாராய்ச்சி, அறிஞர்‌ திதா 
சுப்பிரமணியம்‌' யாழ்ப்பாணத்‌ தொல்பொருளியல்‌ கழக இதழ்‌, 
(மறுபதிப்பு) அவணம்‌ அக்டோபர்‌ 1991: 77-81, 

சண்முகம்‌, செவை, 1971, Dravidian Nouns - 4 Comparative 
study, Annamalai University, Annamalainagar 


க்‌ -  197la. ‘Dialects in inscriprtioal Tamil’ ORBIS.20.Pp.90-98 


க TTD “Some problems in Old Tamil Phonology” 
Mdo-lranian Journal, 12.Pp. 32-43, 


தக்க 1980. எமுத்திலக்கணக்கோட்பாடு, (மறுபதிப்பு 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை. 


அளவை பவை 1984, சொல்விலக்கணக்கோட்பாது (மறுபதிப்பு! 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை. 


அவையவை மொழியும்‌ எழுத்தும்‌, மறுபதிப்பு. நியூசெஞ்சு 
ரிபுக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, சென்னை 


அதில்ல வு கவனய 1989 மொழி வளர்ச்சியும்‌ மொழி உணர்வும்‌ 
(சங்க காலம்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை. 


ல்லைல 1992, மலையாளமொழியின்‌ முதல்இலக்சணம்‌, 
மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை. 


| 230 ஆவணம்‌ 28, 2017 


ஸ்லின்‌ வைய 1994 இலக்கண உருவாக்கம்‌ பல்லவர்‌ 
பாண்டியர்‌ காலம்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை. 
வைய] The relation between Tamil and 
Malayalam’ Siuies ய on n Dravidien (VL Subramoniyam Commemoration 


Polume 2, 139-168. International School of Dravidian Linguistics, 
Thimivananthapuram 


நாகராஜன்‌, ப.வே. & விஷ்ணுகுமாரன்‌, 2000. தொல்காப்பிய 
சிறப்பகராதி, பன்னாட்டுத்‌ திராவிட மொழியியல்‌ நிறுவனம்‌, 
திருவனந்தபுரம்‌. 

மாதையன்‌, பெ. 2007. சங்கு இலக்கியச்‌ சொல்வடை வ, தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌ 

விசயவேணுகோபால்‌, கோ. 8016 தமிழ்க்‌ கல்வெட்டுகளின்‌ 
பதிப்பும்‌ வரலாற்று மீட்டுறுவாக்கமும்‌, மணற்கேணி, 38. 5-15, 

Mahadevan, Iravatham, 2014. Zarly Tamil bpigraphy ( From the 
Earliest to the sixth century 03), Revised & Enlarged Edition, Volume 
IL. Tamil Brahmi nseriptions,Central Institute of Classical Tamil, 
Chennai. 

Meenakshusundaran, TP. 1965 4 Hisiory of Tamil language, 
Deccan college, Poona 

Subrahmanyam, PS. 1983. Dravidian Comparative phonology, 
Annamalai University, Annamalainagar 


231 
ஆவணம்‌ 28, 2017 


65. அரியனூர்‌ மாவட்டத்தில்‌ 
கோயிற்‌ கலை வளர்ச்சி 
சோழர்‌ காலம்‌ (850-1279) 
இல.தியாகராஜன்‌,அரியலூர்‌ 


அரியலூர்‌ மாவட்டத்தில்‌ கோயிற்கலைகள்‌ வளர்வதற்கு 
அடிப்படையாக அமைந்தது இப்பகுதியில்‌ நிலவிய பல்வேறு 
அரச மரபினர்களின்‌ ஆட்சியாகும்‌. பல்லவர்‌, சோழர்‌, 
பாண்டியர்‌, விஜயநகர நாயக்க மன்னர்கள்‌ மற்றும்‌ 
பாளையக்காரர்கள்‌ ஆகியோர்‌ இப்பகுதியில்‌ 
ஆட்டிப்புரிந்துள்ளனர்‌. குறிப்பாக சோழர்களின்‌ இரண்டாம்‌ 
தலைநகரமான கங்கைகொண்டசோழபுரம்‌ இம்மாவட்டத்தில்‌ 
உடையார்‌ பாளையம்‌ வட்டத்தில்‌ அமைந்துள்ளது. அதேபோல 
சோழர்களின்‌ சிற்றரசர்களாக விளங்கிய பழுவேட்டரையர்கள்‌ 
என்னும்‌ மரபினரின்‌ தலைநகரமாக அரியலூர்‌ வட்டத்தில்‌ 
உள்ள மேலப்பழுவூர்‌ விளங்கியது. இவ்வூரைச்‌ சார்ந்துள்ள 
கீழையூர்‌,  கழப்பழுஷர்‌ ஆகியவற்றை உள்ளடத்தியதாக 
அத்தலைநகரம்‌ விளங்கியது. மேலும்‌ சோழர்களின்‌ கழ்‌ 
சிற்றரசர்களாக விளங்கிய வாணகோவரையர்கள்‌ என்னும்‌ அரச 
மரபினரும்‌ இப்பகுதியில்‌ கோயில்களைக்‌ கட்டியுள்ளனர்‌. 
சோழர்‌ காலத்தின்‌ இறுதியில்‌ இப்பகுதியில்‌ போசளர்கள்‌ என்ற 
கர்நாடக அரச மரபினரின்‌ ஆதிக்கமும்‌ பரவியது. அவர்கள்‌ 
தங்கள்‌ ஆட்சியின்‌ போது கோயில்களைக்‌ கட்டியுள்ளனர்‌. 
இவர்களைத்‌ தொடர்ந்து இப்பகுதியில்‌ ஆட்சிப்புரிந்த 
பாண்டியர்களும்‌. அவர்களுக்குப்‌ பின்‌ வந்த விஜயநகர 
அரசர்களும்‌ அவர்களின்‌ கீழ்‌ உடையார்‌ பாளையம்‌, அரியலூர்‌ 
பாளையக்காரர்கள்‌ ஆகியோரும்‌ இப்பகுதியில்‌ ஆட்சி 
செய்துள்ளனர்‌, இதனால்‌ இப்பகுதியில்‌ ஏராளமான கோயில்கள்‌ 
கட்டப்பெற்றதைக்‌ கல்வெட்டுக்கள்‌ மூலமாக அறியமுடிகிறது. 
இருப்பினும்‌ நேரமின்மை கருதி இச்சொற்பொழிவின்‌ கால 
எல்லையை சோழர்‌ காலம்‌ முடிய என வரையறுக்கப்பட்டுள்ளது. 
முதன்மைச்‌ சான்றுகள்‌ 

அரியலூர்‌ மாவட்டத்தில்‌ ஏற்பட்ட கோயிற்‌ கலை வளர்ச்சியை 
அறிவதற்கு ஐயடிகள்‌ காடவர்‌ கோனின்‌ க்ஷேத்திர வெண்பா, 
சம்பந்தர்‌, அப்பர்‌, சுந்தரர்‌ ஆகியோரின்‌ தேவாரப்பதிகங்களும்‌ 
சேக்கிழாரின்‌ பெரியபுராணமும்‌ இலக்கியச்‌ சான்றுகளாக 


282 ஆவணம்‌ 28, 2017 


அமைந்துள்ளன. மேலும்‌ இம்மாவட்டத்தில்‌ கிடைத்துள்ள 
688 கல்வெட்டுக்களும்‌ 10 செப்பேடுகளும்‌ 2 ஓலை ஆவணங்களும்‌ 
முதன்மைச்‌ சான்றுகளாக அமைந்துள்ளன. இவை தவிர 
ஆங்காங்கு கிடைக்கும்‌ பல்லவர்‌, பிற்காலச்‌ சோழர்‌, விஜயநகர்‌, 
நாயக்கர்‌ மற்றும்‌ பாளையக்காரர்‌ கால உதிரிச்‌ சிற்பங்கள்‌ 
மற்றும்‌ ஆங்காங்கு கிடைத்துள்ள சமண தீர்த்தங்கரர்‌, புத்தர்‌ 
உதிரிசிற்பங்களும்‌* இம்மாவட்டத்தில்‌ கோயில்களின்‌ கலை 
வளர்ச்சிப்‌ பற்றி அறிய உதவுகின்றன. இக்கல்வெட்டுக்களில்‌ 
பெரும்பாலானவை பிற்காலச்‌ சோழர்‌ கல்வெட்டுகளாகும்‌. 
முதலாம்‌ ஆதித்தன்‌ காலம்‌ முதல்‌ மூன்றாம்‌ இராஜேந்திரன்‌ 
காலம்‌ வரை இவர்களின்‌ ஆட்சி. அரியலூர்‌ மாவட்டத்தில்‌ 
நிலவியது அக்கல்வெட்டுக்கள்‌. தெரிவிக்கின்றன. சோழரின்‌ 
இறுதிக்காலத்தில்‌ போசள மன்னர்கள்‌ வீரநரசிங்கன்‌, 
வீரசோமேஸ்வரன்‌, வீரராமநாதன்‌ ஆகியோர்‌ ஆட்சி புரிந்ததை 
28 கல்வெட்டுக்கள்‌ தெரிவிக்கின்றன. இதேயோன்று பாண்டியர்‌ 
காலத்தவையாக 82 கல்வெட்டுக்கள்‌ கிடைத்துள்ளன. விஜயநகர 
மன்னர்‌ காலத்தில்‌ எழுதப்பட்ட 14 கல்வெட்டுக்களும்‌ அரியலூர்‌ 
பாளையக்காரர்‌ காலத்தைச்‌ சேர்ந்த 25 கல்வெட்டுக்களும்‌ 
உடையார்‌ பாளையம்‌ பாளையக்காரர்‌ காலத்தைச்‌ சேர்ந்த 22 
கல்வெட்டுக்களும்‌ கிடைத்துள்ளன, இவற்றிலிருந்து இவர்கள்‌ 
காலத்தில்‌ கட்டப்பெற்ற பல்வேறு கோயில்கள்‌ கோபுரங்கள்‌, 
திருச்சுற்று மாளிகைகள்‌, இருமதில்கள்‌; இற்பங்கள்‌, 
செப்புத்தருமேனிகள்‌ பற்றிய தகவல்கள்‌ கிடைக்கின்றன. 
கோயில்‌ கலை வளர்ச்சியின்‌ காலப்‌ பகுப்பு முறை 
தமிழகக்‌ கோயில்கள்‌ பற்றி ஆய்வு செய்த அறிஞர்களான 

டக்ளஸ்‌ பேரட்‌", எஸ்‌. ஆர்‌. பாலசுப்பிரமணியம்‌* மைக்கேல்‌ 
டபிள்யூ, மெய்ஸ்டர்‌* ஆகியோர்‌ பின்பற்றிய காலப்‌ பகுப்பு 
முறைகளான பல்லவர்‌ காலம்‌, முற்காலச்‌ சோழர்‌ காலம்‌ 
(விஜயாலயன்‌ முதல்‌ உத்தமசோழன்‌ காலம்‌ வறை]; இடைக்காலச்‌ 
சோழர்‌ காலம்‌ (முதலாம்‌ இராஜராஜன்‌ முதல்‌ அதிராஜேந்திர ப்‌ 
காலம்‌ வறை): பிற்காலச்‌ சோழர்‌ காலம்‌ (முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 
காலம்‌ முதல்‌ மூன்றாம்‌ இராஜேந்திரன்‌ கரலம்‌ வறை கள்‌ LEE 
காலம்‌ என்னும்‌ காலப்‌ ய்குப்பு முறைகள்‌ இங்கு 
பின்பற்றப்படுகிறது. 

அரியலூர்‌ மாவட்டத்தில்‌ பல்லவர்‌ காலக்‌ கோயில்கள்‌ 
காலத்துக்‌ கோயில்கள்‌ எனத்‌ 
கோயில்கள்‌ எதுவுமில்லை. 
இடைப்பட்ட காலத்தில்‌ 


233 


, இம்மாவட்டத்தில்‌ பல்லவர்‌ 
தனியாகத்‌ தற்போது காணும்படி 
பொ.ஆ.ச-9ஆம்‌ நூற்றாண்டுகளுக்கு 


ஆவணம்‌ 28, 2017 


நிலவிய பல்லவர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ நான்கு கோயில்கள்‌ 
இம்மாவட்டத்தில்‌ இருந்தன என்பது தேவார இலக்கியம்‌ 
மற்றும்‌ சிற்பச்சான்றுகள்‌ மூலம்‌ அறிகிறோம்‌. 

சோழர்காலக்‌ கோயில்கள்‌ 


கீழையூர்‌ 
1. பழுவூர்‌ அவனிகந்தர்வ ஈஸ்வரகிருகம்‌ - பொ.ஆ.884 
2. பழுவூர்‌ பகைவி ஈஸ்வரம்‌ - பொஆ.884 


இவ்விரண்டு கோயில்களும்‌ முதலாம்‌ ஆதித்த சோழன்‌ 
காலத்தில்‌ பழுவூரைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு பழுவேட்டரையர்‌ 
மரபினரின்‌ ஆட்சியை நிறுவிய குமரன்‌ கண்டன்‌ என்பவரின்‌ 
காலத்தில்‌ கட்டப்பெற்றுள்ளன. அவனி கந்தர்வன்‌ மற்றும்‌ 
பகைவிடை என்பன குமரன்‌ கண்டனின்‌ பட்டப்பெயர்கள்‌ 
எனக்‌ கருதலாம்‌. 


இவ்விரு கோயில்களில்‌ அவனிகந்தர்வ ஈஸ்வர இருகம்‌ என்ற 
கோயில்‌ மேலப்பழுவூரின்‌ ஒரு பகுதியாக உள்ள கீழையூரில்‌ 
தற்போது. அகத்தீஸ்வரர்‌, சோழிஸ்வரர்‌ என்ற பெயருடைய: 
கோயில்களாக அமைந்துள்ளன. இவ்விரு கோயில்களும்‌ கட்டிய 
காலம்‌ முதல்‌ மாற்றம்‌ ஏதுமின்றி உள்ளன. இவை மிக அழகுடன்‌ 
அடி முதல்‌ மூடி வரை கருங்கற்களால்‌ கட்டப்பட்டுள்ளன. 
ஒரு கோயில்‌ நாகரவிமானத்துடனும்‌ மற்றொரு கோயில்‌ வேசர 
விமானத்துடனும்‌ உள்ளன. வேசுர விமானத்துடன்‌ உள்ள 
கோயில்‌ கல்வெட்டுக்களில்‌ அவனி கந்தர்வ ஈஸ்வர இருகத்து 
வடவாயில்‌ ஸரீகோயில்‌ என அழைக்கப்படுகிறது. தற்போது 


சோழிஸ்வரர்‌ என்ற பெயருடன்‌ இகழுதறெது. நாகர 
விமானத்துடன்‌ உள்ள கோயில்‌ கல்வெட்டுக்களில்‌ அவனிகந்தர்வ 
ஈஸ்வர  இருகத்து தென்‌ வாயில்‌ ஸீகோயில்‌ எனக்‌ 


குறிப்பிடப்படுறெது. இது தற்போது அகத்தீஸ்வர கோயில்‌ என 
அழைக்கப்படுகிறது. 


இக்கோயில்‌ வளாகத்தில்‌ உள்ள நுழைவு வாயில்‌ கோபுரம்‌, 
கோபுரவாயில்‌ துவாரப்பாலகர்கள்‌, விநாயகர்‌ சன்னதி, முருகன்‌ 
சன்னதி சப்தமாதர்‌: சன்னதி மற்றும்‌ இங்குள்ள சப்தமாதர்‌ 
சிற்பங்கள்‌, பரிவார சன்னதி சிற்பங்கள்‌ விமானத்தில்‌ உள்ள 
சிற்பங்கள்‌ முன்‌ மண்டபத்தில்‌ உள்ள சிங்கமுக தூண்கள்‌, 
கருவறை தேவகோஷ்டங்களில்‌ உள்ள சிற்பங்கள்‌ ஏன அனைத்தும்‌ 
முதலாம்‌ ஆதித்தன்‌ காலத்தில்‌ கலைப்‌ படைப்புகளாகும்‌. 
இங்குள்ள துவஜபீடத்தை அடிகள்‌ பழுவேட்டரையர்‌ 
கைக்கோளன்‌ மாதேவன்‌ இரணமுகராமன்‌ எடுப்பித்த 


234 ஆவணம்‌. 26, 2017 


தவஜபீடம்‌ என்று அதில்‌ எழுதப்பட்டுள்ள கல்வெட்டு வரிகள்‌ 
மூலம்‌ அறியமுடிகிறது. 

பகைவிடை ஈஸ்வரம்‌ என்ற கோயில்‌ மேலப்பழுவூரில்‌ 
தற்போது சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ என்ற பெயரில்‌ அமைந்துள்ளது. 
இக்கோயில்‌ பிற்காலத்‌ திருப்பணிகளால்‌ தனது முற்காலச்‌ 
சோழர்‌ கலைக்‌ கூறுகளை இழந்துவிட்டது. 


திருமழபாடி சிவன்‌ கோயில்‌ 


அரியலூர்‌ வட்டத்தில்‌ உள்ள திருமழபாடியில்‌ வைத்திய 
நாதசுவாமி கோயில்‌ என்னும்‌ சிவாலயம்‌ உள்ளது. பல்லவ 
மன்னர்‌ சிம்ம விஷ்ணு என்பவர்‌ வாழ்க்கையின்‌ இறுதி 
காலத்தில்‌ ஐயடிகள்‌ காடவர்‌ கோன்‌ என்ற பெயரில்‌ சைவத்‌ 
துறவியாக மாறி சைவத்‌ தலங்களை வழிபட்டுப்‌ பாடிய 
கேஷ்த்திர வெண்பாவில்‌ இக்கோயிலை வணங்கி அவர்‌ பாடிய 
பாடல்‌ உள்ளது. பிறகு வந்த அப்பர்‌, சம்பந்தர்‌, சுந்தரர்‌ ஆகிய 
மூவரும்‌ இக்கோயிலைப்‌ பாடியுள்ளனர்‌. இவை பல்லவர்‌ 
காலத்தில்‌ இங்கு கோயில்‌ இருந்ததை உணர்த்துகின்றன. ஆனால்‌ 
அக்கோயில்‌ தற்போது மறைந்துவிட்டது. 

இங்கு முதலாம்‌ அதித்தசோழன்‌ காலத்தில்‌ கருங்கல்லால்‌ 
ஆன கற்றளி கட்டப்பட்டது. இக்கோயிலில்‌ இம்மன்னரின்‌ 
ஆட்சியாண்டுகளில்‌ எழுதப்பட்ட 3 கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 
இதனால்‌ இக்கோயில்‌ பொ.அ.894 இம்மன்னன்‌ காலத்தில்‌ 
கட்டப்பெற்ற பழமையுடையது என அறியலாம்‌. 

இக்கோயிலுக்கு அதித்தசோழனின்‌ மூத்த மனைவி 
வல்லவரையர்‌ மகளார்‌ இளங்கோன்‌ பிச்சி என்பவர்‌ விளக்கு 
வைக்க 10 கழஞ்சுப்‌ பொன்‌ வழங்கியுள்ளார்‌. 

இவர்‌ இராஷ்டிரகூட மன்னர்‌ இரண்டாம்‌ கிருஷ்ணன்‌ 
என்பவரின்‌ மகள்‌ ஆவார்‌. (தெ.இ.க:.13, எண்‌:323] இக்கோயில்‌ 
அர்த்தமண்டப நுழைவு வாயிலில்‌ உள்ள துவார பாலகர்‌ 
சிற்பங்கள்‌ மற்றும்‌ அலுவலக மண்டப தெற்குச்‌ சுவரில்‌ 
ரிஷபாந்தகர்‌ மகரதோரண்சிற்பம்‌, அம்மன்‌ சன்னதி கோயில்‌ 
வடகழ்‌ மூலையில்‌ இதறிக்டெக்கும்‌ சிங்கமுகத்‌ தூண்கள்‌ 
மற்றும்‌ அம்மன்‌ சன்னதியின்‌ மேற்குச்‌ சுவரில்‌ வைத்துக்‌ 
கட்டப்பட்டுள்ள சூரியன்‌ சிற்பம்‌ போன்றவை ஆதித்தன்‌ காலப்‌ 
படைப்புகளாகும்‌. 
முதலாம்‌ பராந்தகன்‌ காலம்‌ (907-955) 

இம்மன்னர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ கீழப்பழுவூரில்‌ மறவனீஸ்வரம்‌, 
ஆலந்துறையார்‌ கோயில்‌, வீரசோழவிண்ணகர்‌ ஆகிய 


ஆவணம்‌ 28, 2017 235 


கோயில்களும்‌. கோவிந்தப்புத்தூரில்‌ விஜயமங்கலத்து மகாதேவர்‌ 
கோயிலும்‌ என 4 கோயில்கள்‌ கட்டப்பெற்றுள்ளன. 


1.மறவனீஸ்வரம்‌ - பொ.ஆ.911 


சழப்பழுவூர்‌ ஆலந்துறையார்‌ கோயிலின்‌ மதில்‌. சுவருக்குத்‌ 
தென்புறம்‌ தற்போது பசுபதீஸ்வரர்‌ கோயில்‌ என அழைக்கப்படும்‌ 
சிவன்‌ கோயில்‌ உள்ளது. இக்கோயிலில்‌ உள்ள கல்வெட்டுக்களில்‌ 
மிகவும்‌ பழமையானது முதலாம்‌ பராந்தகனின்‌ ஆம்‌ 
ஆட்சியாண்டில்‌ எழுதப்பட்ட கல்வெட்டாகும்‌. இது இக்கோயில்‌ 
பெய்ரை மறவனீஸ்வரம்‌ ; இக்கோயிலுக்கு பழுவேட்டரைய 
மன்னர்‌ குமரன்‌ மறவனின்‌ தேவியாரும்‌ கொங்கதி மழவரையரின்‌ 
மகளுமான ஒரு பெண்ணரசி நந்தா விளக்கு: வைத்துள்ளார்‌. 
(தெ.இ.௧./9, எண்‌.09) பழுவேட்டரையார்‌ குமரன்‌ மறவன்‌ 
என்பவர்‌ .கீழையூரில்‌ உள்ள முதலாம்‌ ஆதித்தனின்‌ 22ஆம்‌ 
ஆண்டுக்‌ கல்வெட்டுகளில்‌. குறிப்பிடப்படுகிறார்‌.(தெ.இ.க...!9, 
எண்‌.298 மற்றும்‌ .355/1924 இதனால்‌ இச்சான்றுகள்‌ மூலம்‌ 
இம்மன்னர்‌ முதலாம்‌ பராந்தகன்‌ காலத்திலும்‌ வாழ்ந்தார்‌ 
என்பதும்‌ இவர்‌ தன்பெயரில்‌ கழப்பமுவூரில்‌ மறவனீஸ்வரம்‌ 
என்னும்‌ சிவன்‌ கோயிலைக்‌ கட்டியுள்ளார்‌ என்பதும்‌ 
புலனாஇிறது. 


இக்கோயில்‌ கருவறைத்‌. தெற்குத்‌ தேவகோஷ்டத்தில்‌ உள்ள 
தட்சிணாமூர்த்திச்‌ சிற்பம்‌ பராந்தகன்‌ காலப்‌ படைப்பாகும்‌. 
2.ஆலந்துறையார்‌ கோயில்‌ 


இக்கோயில்‌ பொ.ஆ. ஆம்‌ நூற்றாண்டில்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ 
வாழ்ந்த திருஞானசம்பந்தரால்‌ பாடப்பெற்ற பழமையுடையதாகும்‌. 
ஆனால்‌ பல்லவர்‌ காலக்‌ கலைக்‌ கூறுகள்‌ எதுவும்‌ தற்போது 
இல்லை. பல்லவர்‌ காலத்தில்‌ இருந்த கோயில்‌ பின்வந்த முதலாம்‌ 
பராந்தகன்‌ காலத்தில்‌ கற்கோயிலாக கட்டப்பட்டது. 
இக்கோயிலில்‌ உள்ள தொன்மையான கல்வெட்டுக்கள்‌ 
பரகேசரிவர்மன்‌ என்பவரின்‌ 4 ஆம்‌ ஆட்சியாண்டு (தெ.இ.க...9, 
எண்‌..]10 மற்றும்‌ 228/1926) மற்றும்‌ மதுரைகொண்ட 
பரகேசரிவர்மனின்‌(முதலாம்‌ பராந்தகன்‌) 19ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ 
கல்வெட்டுதெ.இ.க.5, எண்‌,680 மற்றும்‌ 293/192) ஆகும்‌. 4ஆம்‌ 
ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டை முதலாம்‌ பராந்தசனுடையது 
என்று கொள்ளலாம்‌. இதன்படி. இக்கோயில்‌ பொ.ஆ.911-91 ஆம்‌ 
ஆண்டுகளுக்கிடையில்‌ முதலாம்‌ பராந்தகன்‌ காலத்தில்‌ 
கட்டப்பெற்றது என்பது புலனாகிறது. இக்கோயில்‌ கருவறைச்‌ 
சுவர்களில்‌ உள்ள தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர்‌, பிரம்மா; 


236 ஆவணம்‌ 28, 201T 


விநாயகர்‌, துர்க்கை அகிய சிற்பங்கள்‌ இம்மன்னர்‌ காலத்துப்‌ 
படைப்புக்கள்‌ ஆகும்‌. 
3.வீரசோழவிண்ணகர்‌ 


வீரசோழன்‌ என்பது முதலாம்‌ பராந்தகசோழரின்‌ 
பட்டப்பெயர்களில்‌ ஒன்றாகும்‌. இதனை இம்மன்னரின்‌ 36ஆம்‌ 
ஆண்டில்‌ எழுதப்பட்ட கிராமம்‌ கல்வெட்டுப்‌ பின்வருமாறு 
கூறுகிறது. 'ஹீபிராந்தகதேவரான ஸ்ரீவீரசோழப்‌ பெருமானடிகள்‌ 
மகனார்‌. இராஜாதித்ததேவர்‌' (எபிகிராபியா இன்டிகா, 8, 
பக்கம்‌:261, 785/1909இப்பெயரில்‌ இக்கோயில்‌ அமைந்துள்ளது 
என்பதால்‌ இது இம்மன்னர்‌ காலத்தில்‌ கட்டப்பெற்றக்‌ கோயில்‌ 
என்று கருதலாம்‌. கழப்பழுவூரில்‌ தற்போதுள்ள 
சீனிவாசப்பெருமான்‌ கோயிலில்‌ சோழர்காலக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
எதுவுமில்லை. பிற்காலத்‌ திருப்பணியால்‌ அவை மறைந்துவிட்டன 
எனலாம்‌. இருப்பினும்‌ இக்கோயில்‌ பற்றிய குறிப்பு கீழப்பழுவூர்‌ 
ஆலந்துறையார்‌ கோயிவில்‌ உள்ள முதலாம்‌ குவேரத்துங்கன்‌ 
சோழரின்‌ 20ஆம்‌ ஆண்டுக்‌ சல்வெட்டில்‌(தெ.இ.க..3, எண்‌] 
குறிப்பிடப்படுகிறது. மேலும்‌ இப்பெருமான்‌ கோயிலில்‌ உள்ள 
மூலவர்‌ சிற்பங்கள்‌ மற்றும்‌ அமர்ந்த பிளை சோழிஸ்வரர்ல்‌ 
உள்ள பெருமாள்‌ ஆகியவை முற்காலச்‌ சோழர்‌ முக அமைதியுடன்‌ 
இருப்பதால்‌ இக்கோயில்‌ முதலாம்‌ பராந்தகன்‌ காலத்தில்‌ 
கட்டப்பட்டது என்று கருதலாம்‌. இவ்வாறு சழப்பழுவூரில்‌ 
முதலாம்‌ பராந்தகன்‌ காலத்தில்‌ மறவனீஸ்வரம்‌, ஆலந்துறையார்‌ 
கோயில்‌, வீரசோழ விண்ணகர்‌ ஆகிய மூன்று கோயில்கள்‌ 
கட்டப்பட்டுள்ளன. 
4.கோவிந்தப்புத்தூர்‌ விஜயமங்கலத்து மகாதேவர்‌ கோயில்‌ 

உடையார்‌ பாளையம்‌ வட்டத்தில்‌ கொள்ளிட ஆற்றின்‌ 
வடக்குக்‌ கரையில்‌ கோவிந்தப்புத்தூர்‌ என்ற சிற்றூர்‌ 
அமைந்துள்ளது. இவ்வூரின்‌ மிக அருகில்‌ அமைந்துள்ள 
மற்றொரு ரொமம்‌ ஸ்ரீபுரந்தான்‌ ஆகும்‌. 6-7ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
வாழ்ந்த அப்பர்‌, சம்பந்தர்‌ ஆகிய இருவரும்‌ கோவிந்தப்புத்தாரில்‌ 
உள்ள இறைவனை வணங்கி தேவாரப்பதிகங்கள்‌ பாடியுள்ளனர்‌. 
மகாபாரத காலத்தில்‌ வாழ்ந்த பாண்டுவின்‌ மகன்‌ 
பார்த்தன்‌(விஜயன்‌, அர்ச்சுனன்‌) இக்கோயில்‌ _ இறைங்கனை 
வழிபட்டு வரங்கள்‌ பெற்றதாகவும்‌ கோதனம்‌ என்னும்‌ 
வானுலகப்‌ பசு இங்கு வந்து இறைவனை வழிபட்டதாசுவும்‌ 
மறை ஓதுகின்ற பிராமணர்கள்‌ இவ்வூரில்‌ வாழ்ந்திருந்ததாகவும்‌ 
இவர்களின்‌ பாடல்கள்‌ மூலம்‌ அறியமுடிகிறது. 


ஆவணம்‌. 28, 2017 237 


“கோதனம்‌ வழிபடக்‌ குலவு நான்மறை வேதியர்‌ தொழுதெழு விசைய 

மங்கையே” 

“கொள்ளிடக்கரை கோவந்தப்புத்தூரில்‌ வெள்விடைக்கருள்‌ விசைய 

மங்கையே” 

“பாண்டுவின்‌ மகன்‌ பார்த்தன்‌ பதி செய்து வேண்டும்‌ நல்வரங்கொள்‌ 

விசைய மங்கையே! 

இவ்வாறு 6-7 ஆம்‌ நூற்றாண்டிலேயே இவ்வூரில்‌ சிவாலயம்‌ 
இருந்தது என்பதைத்‌ தேவாரப்‌ பாடல்கள்‌ மூலம்‌ அறியமுடிகிறது. 
இத்தகு சைவச்‌ சிறப்புடைய இவ்வூரில்‌ முதலாம்‌ பராந்தகன்‌ 
காலத்தில்‌ பிராமணர்கள்‌ குடியேற்றப்பட்டு அவ்வூருக்குப்‌ பெரிய 
ஸ்ரீவானவன்‌ மாதேவிச்சதுர்வேதிமங்கலம்‌ என்று 
பெயரிடப்பட்டுச்‌ சிவன்‌ கோயிலும்‌ கட்டப்பட்டுள்ளது. 
அக்கோயில்‌ ஸ்ரீவிஜயமங்கலத்து மகாதேவர்‌ கோயில்‌ என 
அழைக்கப்பட்டது, 


இக்கோயிலில்‌ உள்ள பழமையான கல்வெட்டு முதலாம்‌ 
பராந்தகசோழரின்‌ 22ஆம்‌ அண்டில்‌ எழுதப்பட்ட 
கல்வெட்டாகும்‌. (யொஆ.929- 4RE,177 of 1928-29 இக்கல்வெட்டு, 
'வடகரை ப்ரஹமதேயம்‌ பெரிய ஸ்ரீவானவன்‌ மாதேவிச்‌ 
௪துர்வேதிமங்கலத்து ஸ்ரீவிஜயமங்கலத்து மகாதேவர்க்கு' என்று 
குறிப்பிடுகிறது. 


இதனால்‌ இக்கோயில்‌ இம்மன்னர்‌ காலத்தில்‌ கட்டப்பெற்றது 
என்பது புலனாடறது. பெரிய ஸ்ரீவானவன்‌ மாதேவி என்ற 
பெயரில்‌ உள்ள பெரிய என்ற சொல்‌ சோழர்‌ காலக்‌ 
கல்வெட்டுக்களில்‌ இறந்தவர்களைக்‌ குறிப்பிடுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சொல்‌ ஆகும்‌. இதனால்‌ வானவன்‌ 
மாதேவியார்‌ இறந்தப்பிறகு அவர்‌ பெயரில்‌ இந்த பிரம்மதேய 
ஊர்‌ உருவாக்கப்பட்டுள்ளது எனலாம்‌, இப்பெண்ணரசி 
வானவன்‌ மாதேவியின்‌ மனைவியாகவோ அல்லது தாயாகவோ 
இருக்கலாம்‌. இப்பெயர்‌ முதலாம்‌ இராஜராஜன்‌ காலத்தில்‌ 
ஸ்ரீபராந்தகச்சதுர்வேஇுமங்கலம்‌ என்று மாற்றப்பட்டது. 
இப்பெய்ரின்‌ மருவிய வடிவமாக தற்போது ய்ரீபுரந்தான்‌ என 
அழைக்கப்படுகிறது. கோவிந்தப்புத்தூரின்‌ கிழக்கில்‌ ஸ்ரீபுரந்தான்‌ 
கிராமம்‌ அமைந்துள்ளது. இந்த இரண்டு ஊர்களும்‌ சேர்ந்து 
அக்காலத்தில்‌ பெரிய ஹீவானவன்மாதேவிச்சதுர்வேதிமங்கலம்‌ 
எனவும்‌ _ பிறகு ஸ்ரீபராந்தகச்சதுர்வேதிமங்கலம்‌ எனவும்‌ 
அழைக்கப்பட்டது. கோவிந்தப்புத்தார்‌ பாடல்‌ பெற்ற தலமான 
சிவன்‌ கோயில்‌ அமைந்துள்ள ஊராகும்‌. பராந்தகன்‌ காலத்தில்‌ 


238 ஆலணம்‌ 28, 2017 


செய்யப்பெற்ற தட்சிணாமூர்த்தி, பிரம்மா; விஷ்ணு ஆகிய 
சிற்பங்களும்‌ விநாயகர்‌ துர்க்கை ஆயெ சிற்பங்களும்‌ இங்குள்ளன. 
பின்னர்‌ இக்கோயில்‌ உத்தமசோழன்‌ காலத்தில்‌ புதுப்பித்துக்‌ 
கட்டப்பட்டுள்ளது. இதுபற்றி உத்தமசோழன்‌ காலத்து 
கோயில்கள்‌: என்னும்‌ பகுதியில்‌ காணலாம்‌. 
பராந்தகனுக்குப்‌ பின்‌ 

முதலாம்‌ பராந்தகன்‌ காலத்திற்குப்‌ பிறகு ஆட்சி செய்த 
கண்டராதித்தச்சோழர்‌, அறிஞ்யசோழர்‌ ஆகியோர்‌ காலத்தில்‌ 
கோயில்கள்‌ எதுவும்‌ கட்டப்படவில்லை. இருப்பினும்‌ 
கண்டராதித்தச்‌ சோழர்‌ திருமழபாடி அருகே தன்‌ பெயரில்‌ 
கண்டராதித்தச்சதுர்வேதிமங்கலம்‌ என்னும்‌ பிரம்மதேய ஊரை 
அமைத்துள்ளார்‌. இந்த ஊர்‌ தற்போது கண்டராதித்தம்‌ என்ற 
பெயரில்‌ உள்ளது. இந்த ஊரை இவர்‌ அமைத்தார்‌ என்ற 
தகவலை முதலாம்‌. இராஜராஜசோழர்‌ வெளியிட்டுள்ள 
ஆனைமங்கவச்‌ செப்பேடு கூறுறெது.(எபிகிராபியா இன்டிகா 29, 
பக்கம்‌.240, செப்பேடு வரிகள்‌.47-60) இவ்வூரில்‌ கண்டராதித்த 
விண்ணகர்‌ என்னும்‌ பெருமாள்‌ கேரயில்‌ இருந்துள்ளது. 
அதேபோல சிவலோகத்து மகாதேவர்‌ என்ற சிவன்‌ கோயில்‌ 
உத்தமசோழன்‌ காலத்தில்‌ கட்டப்பட்டுள்ளது. எனவே 
இப்பெருமாள்‌ கோயிலும்‌ உத்தமசோழன்‌ காலத்தில்‌ 
கட்டப்பட்டது எனலாம்‌. இக்கோயில்கள்‌ ப்ற்றி உத்தமசோழன்‌ 
காலக்‌ கோயில்கள்‌ என்ற தலைப்பில்‌ காணலாம்‌. 
5.சுந்தரசோழர்‌ காலத்துக்‌ கோயில்‌-காமரசவல்லிச்‌ சிவன்‌ கோயில்‌ 


அரியலூர்‌ வட்டம்‌ திருமானூர்‌ ஒன்றியத்தில்‌ காமரசவல்லி 
என்ற ராமம்‌: உள்ளது. திருமானூர்‌- ஏலாக்குறிச்சி வழியாகவும்‌ 
அரியலூர்‌ - ஏலாக்குறிச்சி வழியாகவும்‌ இவ்வூரை அடையலாம்‌. 
இவ்வூரில்‌ பாலாம்பிகை உடனுறை செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ 
என்ற்‌ வென்‌ கோயில்‌ உள்ளது. கல்வெட்டுக்களில்‌ இவ்வூர்ப்பெயர்‌ 
காமரவல்லி; காமதவல்லிச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ எனவும்‌ கோயில்‌ 
பெயர்‌ இருநல்லூர்‌ மகாதேவர்‌ எனவும்‌ தருக்கார்கோடக 
ஈஸ்வரர்‌ எனவும்‌ அழைக்கப்படுகிறார்‌. கார்கோடகன்‌ என்ற 
பாம்புகளின்‌ அரசன்‌ இங்குள்ள இறைவனை வணங்கி 
சாபவிமோசனம்‌ பெற்றார்‌ என்று தலப்புராணம்‌ கூறுகிறது. 
ரதி தான்‌ இழந்த காமன்‌(மன்மதன்‌] என்ற கணவணை இங்குள்ள 
சிவனை வணங்கி மீண்டும்‌ பெற்றான்‌ என்றும்‌ கூறப்படுகிறது. 
இதனால்‌ இவ்வூருக்கு காமரசவல்வி என்ற பெயர்‌ ஏற்பட்டது 
என்று கூறுறைது. ஆனால்‌ கல்வெட்டுக்களில்‌ இப்பெயர்‌ 
இல்லை. கொடி வகைகளில்‌ ஒன்றான காமதவல்லி என்ற 
239 


ஆவணம்‌ 28, 2017 


கொடி. அதிகம்‌ வளர்கின்ற பகுதி என்பதால்‌ காமதவல்லி 
என்ற பெயர்‌ உண்டாயிற்று என்பது சரியான கருத்தாகத்‌ 
தெரிகிறது. சோழர்‌ காலத்தில்‌ இவ்வூர்‌ பிராமணர்கள்‌ 
வாழ்கின்ற பிரம்மதேயக்‌ கிராமமாக உருவாக்கப்பட்டு சிவன்‌ 
கோயிலும்‌ கட்டப்பட்டுள்ளது. 


இங்குள்ள சிவன்‌ கோயிலில்‌ 39 கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 
அவை சோழர்‌, பாண்டியர்‌, போசள மன்னர்கள்‌ ஆகியோர்‌ 
காலங்களில்‌ எழுதப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டுக்களில்‌ மிகவும்‌ 
பழமையானது இராஜகேசரிவர்மனின்‌ 5ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ 
எழுதப்பட்ட கல்வெட்டாகும்‌. இக்கல்வெட்டில்‌ உள்ள பஞ்சாங்க 
குறிப்புகளின்படி இதன்‌ காலம்‌ பொ.ஆ.962 ஆகும்‌. எனவே 
இக்கல்வெட்டு சுந்தரசோழனுடையது என்பது அறிஞர்களின்‌ 
கருத்தாகும்‌. இதனால்‌ இக்கோயில்‌ இம்மன்னரின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ கட்டப்பெற்றது எனலாம்‌. இக்கல்வெட்டு 
வடகரைப்‌ பிரம்மதேயம்‌ ஸரீகாமரவல்லிச்சதுர்வேதிமங்கலத்தில்‌ 
பெருங்குறி சபையார்‌ இக்கோயிலில்‌ கூட்டம்‌ கூடி. இருநல்லூர்‌ 
மகாதேவர்க்கு சிதாரி, அகில்‌, சந்தனம்‌, கற்பூரம்‌, நெறியாசம்‌, 
தேன்‌ ஆகியவை கலந்த தொரி வழங்குவதற்கு நிலம்‌ கொடுத்த 
தகவலைக்‌ கூறுகிறது. இந்பிலத்தை ஆதனூர்‌ பாலாசிரிய 
பட்டன்‌ சிவன்‌ கூத்தன்‌ இவ்வூர்ச்‌ சபையிடம்‌ இருந்து 12 
காசுகளைக்‌ கொண்டு விலைக்கு வாங்கி இறைதிழிச்சிக்‌ 
கொடுத்துள்ளார்‌. (தெ.இ.க..13,எண்‌.119 இக்கோயில்‌ கருவறை 
உள்ள தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர்‌, பிரம்மா ஆகியவையும்‌ 
விநாயகர்‌, துர்க்கை ஆகியனவும்‌ இம்மன்னர்‌ காலச்‌ 
சிற்பங்களாகும்‌. கருவறை கண்டப்‌ பகுதிகளில்‌ உள்ள 
சிறுசிற்பங்களும்‌ இக்காலத்தவையாகும்‌. இங்குள்ள அழயெ 
செப்புத்‌ திருமேனிகள்‌ சோழர்‌ கால வார்ப்புக்களாகும்‌. 

இதன்‌ பின்னர்‌ உத்தமசோழன்‌ காலத்தில்‌ செம்பியன்‌ 
மாதேவிக்‌ கலைப்பாணியில்‌ இக்கோயில்‌ கருவறை, மற்றும்‌ 
அர்தீதமண்டபச்‌ சுவர்கள்‌ குடையப்‌ பெற்று அவற்றில்‌ 
தேவகோஷ்டச்‌ இற்பங்கள்‌ வைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு 
சொருகப்பட்ட, சிற்பங்களாக அகத்தியர்‌, விநாயகர்‌, ரிஷபாந்தக 
அர்ததநாரி, கங்காளர்‌, காலாரி மூர்த்தி, பிச்சாடனர்‌ ஆகிய 
சிற்பங்கள்‌ உள்ளன. இதன்பின்‌ இக்கோயிலில்‌ போசளர்‌ 
காலத்தில்‌ மண்டபங்கள்‌ பிராகரங்கள்‌ போன்ற சுட்டட 
அமைப்புகள்‌ உருவாக்கப்பட்டுள்ளன. 


240 ஆவணம்‌. 28, 2017 


6. உத்தமசோழன்‌ காலக்‌. கோயில்கள்‌ 


உத்தமசோழன்‌ காலத்தில்‌ இரண்டு வகையான பாணியில்‌ 
கோயில்கள்‌ கட்டப்பட்டுள்ளன. ஒன்று ஏற்கனவே 
கட்டப்பட்டுள்ள கோயில்களை புதுப்பித்துக்‌ கற்றளியாகக்‌ 
கட்டுதல்‌. இரண்டாவது புதிதாக கோயில்கள்‌ கட்டுதல்‌, முதல்‌ 
வகையைப்‌ பின்பற்றி ழப்பமுவூர்‌ ஆலந்துறையார்‌ கோயில்‌, 
கோவிந்தப்புத்தூர்‌ சிவன்‌ கோயில்‌ அதஇியவை கட்டப்பட்டுள்ளன. 
இரண்டாவது வகையாக புதிதாக ஸ்ரீபுரந்தான்‌, கண்டராதித்தம்‌, 
மேலப்பழுவூர்‌ ஆகிய ஊர்களில்‌ கோயில்கள்‌ கட்டப்பட்டுள்ளன. 
மூன்றாவதாக ஏற்கனவே உள்ள கோயில்களில்‌ உள்ள கருவறை, 
அர்த்தமண்டபம்‌ ஆதிய கட்டடப்பகுதிகளுக்கு முன்பாக மூன்‌ 
மண்டபம்‌ அமைத்து அதில்‌ பல தேவகோஷ்டங்களை 
அமைத்து கோயில்‌ கட்டும்‌ பாணியை இந்த அம்மையார்‌ 
பின்பற்றியுள்ளார்‌. 


அந்த வகையில்‌ திருமழபாடி சிவன்‌ கோயில்‌ முன்பாக 
முன்‌ மண்டபம்‌ அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக 
உத்தமசோழன்‌ காலத்தில்‌ வாழ்ந்த இவருடைய தாயார்‌ 
செம்பியன்‌ மாதேவியார்‌ தேவகோஷ்டங்களின்‌ எண்ணிக்கையை 
அதிகப்படுத்தி அவற்றில்‌ சிவனுடைய பல வடிவங்களைக்‌ 
காட்டும்‌ சிற்பங்களை வடித்து அவற்றை அமைத்துள்ளார்‌. 
இத்தகைய கலைப்பாணி செம்பியன்‌ மாதேவிக்‌ கலைப்பாணி 
என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு சிற்பங்கள்‌ பிறைந்த 
சன்னதிகளை திருமழபாடி காமரசவல்லி கோவிந்தப்புத்தூர்‌ 
ஆகிய இடங்களில்‌ காணமுடிகிறது. 
3.கீழப்பழுவூர்‌ ஆலந்துறையார்‌ கோயில்‌ (பொ.ஆ.979) 

இக்கோயில்‌ ஏற்கனவே முதலாம்‌ பராந்தகன்‌ 
காலத்தில்‌ சுட்டப்பட்டது என்பதை மேலே பார்த்தோம்‌. 
தற்போது இம்மன்னரின்‌ ஆட்சிக்குப்‌ பின்‌ உத்தமசோழன்‌ 
காலத்தில்‌ எழுதப்பட்ட 9 மற்றும்‌ 15ஆம்‌ ஆண்டுடைய 2 
கல்வெட்டுக்கள்‌ இக்கோயிலைப்‌ பழுவேட்டரைய மன்னர்‌ 
மறவன்‌ கண்டன்‌ என்பவரின்‌ ஆணைப்படி அவருடைய 
அதிகாரியாகப்‌ பதியாற்றிய கெளசிகன்‌ நக்கன்‌ _£” மாறபிரான்‌ 
ஆனநம்பி ஆரூரன்‌ என்பவர்‌ மேனாய்கமாக பின்று இக்கோயிலைக்‌ 
கற்றளியாக கட்டுவித்தார்‌ என்பதைக்‌ கூறுகின்றன. 
(செய்திக்‌ கட்டுரை 24.1.1988 மாலை முரசு-இருச்சி, ARE 122 of 
1987-88. கல்வெட்டு (245/1926. தென்னிந்திய கல்வெட்டுக்கள்‌ 19, 
எண்‌ : 388) 


ஆவணம்‌. 28, 2017 241 


பராந்தக காலத்திய கோயில்‌ உத்தமசோழன்‌ காலத்தில்‌ 
பழுவேட்டரைய மன்னர்‌ இவ்வூரை ஆட்சி செய்த மறவன்‌ 
கண்டன்‌ என்பவரால்‌ கற்றளியாகக்‌ கட்டப்பட்டுள்ளதை 
கல்வெட்டுகளால்‌ அறிகிறோம்‌. ஒரு வேளை பழைய கோயில்‌ 
விரதித்துப்‌ போனதாலோ அல்லது முழுவதுமாக சுற்றளியாக 
கட்டப்பட்டு இல்லாமல்‌ இருந்ததாலோ தற்போது முழுவதும்‌ 
கற்கோயிவாகச்‌ கட்டப்பட்டது என்று கருதலாம்‌. இதனால்‌ 
பழைய சுவரில்‌ இருந்த கல்வெட்டுக்கள்‌ இம்மன்னர்‌ காலத்தில்‌ 
மீண்டும்‌ புதிதாக எழுதப்பட்டன என்றும்‌ கருதலாம்‌. இக்கோயில்‌ 
அர்த்தமண்டபத்துக்கு முன்‌ அமைக்கப்பட்டுள்ள முன்‌ 
மண்டபத்தில்‌ வடக்கிலும்‌ தெற்கிலும்‌ இரண்டு 
தேவகோஷ்டங்கள்‌ னிதம்‌ நான்கு தேவகோஷ்டங்களும்‌ இழக்கில்‌ 
பக்கத்திற்கு ஒன்று என இரண்டு தேவகோஷ்டங்களும்‌ என 
அறு தேவகோஷ்டங்களில்‌ அமைக்கப்பட்டு அவற்றில்‌ 
கஜசம்காரமூர்த்தி, நடராஜர்‌, அர்த்தநாரி(ரிஷபத்தின்‌ மேல்‌ 
சாய்ந்து பின்ற கோலத்தில்‌, காலாரி மூர்த்தி, கங்காளர்‌, கல்யாண 
சுந்தரர்‌ என்னும்‌ சிற்பங்கள்‌ வைக்கப்பட்டுள்ளன. இவை 
செம்பியன்‌ மாதேவி கலைப்பாணியில்‌ அமைந்த முன்‌ மண்டபத்து 
சிற்பங்களாகும்‌. 
2. கோவிந்தப்புத்தூர்‌ விஜயமங்கலத்து மகாதேவர்‌ கோமில்‌(பொ.ஆ.980) 


இக்கோயிலில்‌ உள்ள பழ்மையான கல்வெட்டு முதலாம்‌ 
பராந்தகனின்‌ 22ஆம்‌ ஆண்டில்‌ எழுதப்பட்டது என்பதை மேலே 
கண்டேரம்‌. இதன்பின்‌ உத்தமசோழனின்‌ - 74ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
எழுதப்பட்ட 10 கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. இவை அனைத்தும்‌ 
இக்கோயிலைக்‌ கற்றளியாகக்‌ கட்டியவர்‌ குவளரலமுடையான்‌ 
அம்பலவன்‌ பழுவூர்‌ நக்கனான விக்கிரமசோழ மகாராஜன்‌ 
என்று கூறுகின்றன. 


ரீவிஜயமங்கலத்து மகாதேவர்க்கு இத்‌இருக்கற்றளி செய்வித்த 
ஸ்கல்‌ பழுவாரனான ்ரீவிக்ரமசோழமாராயர்‌[(தெ.இ.க...9, 
எண்‌, 972 


"பெரியஸ்ரீவானவன்‌ மாதேவிச்சதுர்வேதிமங்கலத்து ஸ்ரீவிஜயமங்கல 
தேவர்‌ கோயில்‌ 

ஸநீவிமானம்‌ கல்லால்‌ எழுந்தருளிவிச்சேன்‌ ஸ்ரீஉத்தமசோழதேவர்‌ 
பெருந்திறத்து 

கவளால்முடையான்‌ அம்பலவன்‌ பழுஷர்‌ நக்கணான விக்கிரமசோழ 
மாராயனேன்‌” (தெ.இ.க.,19, எண்‌:332) 


242 ஆவணம்‌ 28, 2017 


இக்கல்வெட்டுக்களின்‌ வாசகத்திலிறாந்து உத்தமசோழனின்‌ 
கழ்‌ அதிகாரியாக இருந்த அம்பலவன்‌ பழுவூர்‌ நக்கன்‌ என்பவர்‌ 
இக்கோயிலைக்‌ கருங்கல்லால்‌ கட்டியுள்ளார்‌ என்பது 
புலனாகிறது... இதிலிருந்து முதலாம்‌ பராந்தகசோழன்‌ 
காலத்திலிருந்த கோயில்‌ பாதி கருங்கல்லாகவோ பாதி 
செங்கல்லாகவோ கட்டப்பெற்றிருந்தது என்பதால்‌ இவர்‌ 
இக்கோயில்‌ முழுவதையும்‌. கருங்கல்லால்‌ கட்டியுள்ளார்‌ என்று 
கருதலாம்‌. இக்கோயிலின்‌ கருவறை, அர்த்தமண்டப சுவர்களில்‌ 
உள்ள சிற்பங்களைத்‌ தவிர அர்த்தமண்டபச்‌ சுவரில்‌ பழைய 
சிற்பங்களின்‌ பக்கத்தில்‌ புதிதாக பக்கத்திற்கு இரண்டு விதம்‌ 
புதிய மாடங்களைக்‌ குடைந்து அமைத்து அவற்றின்‌ சிற்பங்களை 
வைத்துள்ளனர்‌. அதன்படி வடக்கில்‌ பிச்சாடனர்‌, காலாரி 
மூர்த்தி சிற்பங்கள்‌ துர்க்கையின்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ 
வைக்கப்பட்டுள்ளன. தென்பக்கம்‌ நடராஜர்‌ சிற்பம்‌ உள்ளது. 
மற்றொரு தேவகோஷ்டம்‌ காலியாக உள்ளது. இவ்வாறு 
கோவிந்தப்புத்தார்‌ கோயில்‌ புதுப்பித்துக்‌ கற்றளியாக இம்மன்னர்‌ 
காலத்தில்‌ கட்டப்பட்டுள்ளது. 

இக்கோயிலுக்கு இவர்‌ பொ.ஆ.980இல்‌ விளக்கெரிக்க 90 
ஆடுகளைக்‌ கொடுத்துள்ளார்‌ [170/1926-29 இவருடைய 
மனைவியர்‌ கிங்கபன்மன்‌ காஞ்சி அக்கன்‌, அபராயுதன்‌ செய்ய 
வாய்மதி ஆதிய இருவரும்‌ பொ.ஆ.983இல்‌ ஆளுக்கு ஒரு விளக்கு 
வைத்து ஏற்ற 96 ஆடுகள்‌ னிதம்‌ கொடுத்துள்ளனர்‌. (166,107/1928- 
29 மேலும்‌ பொ.ஆ.984 இல்‌ அம்பலவன்‌ பழுவூர்‌ நக்கன்‌ 
இக்கோயில்‌ இறைவனுக்கு திருவமுது படைக்கவும்‌ திருவிளக்கு 
ஏற்றவும்‌, இருமெய்ப்பூச்சு பூசவும்‌ திருப்புகைக்காட்டவும்‌ 
நந்தவனம்‌ வைக்கவும்‌, திருவிழா நடத்தவும்‌ பிராமணர்களுக்கு 
சிவ்யோகி சிவபிராமணர்களுக்கு 50 பேர்கள்‌ உண்பதற்கும்‌ 
இச்சதுர்வேதிமங்கலத்துக்கு வடபிடாகையாக இருந்த 
நெடுவாயில்‌, பெரியஆதன்னூர்‌, தாமரை நல்லூர்‌, 
திருச்சென்னிவலம்‌, மாக்குலக்குறிச்சி ஆகிய ஊர்களைக்‌ 
கொடுத்துள்ளார்‌. இவ்வூர்கள்‌ இவருக்கு உரிமையுடைய 
ஊர்களாக இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. (164/1928-29) 
மேலும்‌ இவர்‌ இக்கோயிலில்‌ கூத்தப்பெருமாள்‌ (நடராஜர்‌), 
உமாபட்டாலகி(வெகாமி அம்மன்‌], கணபதி ஆகிய செப்புத்‌ 
இருமேனிகளையும்‌ எழுந்தருளிவித்து அவர்களுக்கு அமுது 
செய்தருள்‌ 17 கழஞ்சுப்‌ பொன்னும்‌ நிலமும்‌ வழங்கியுள்ளார்‌ 
என்பதை முதலாம்‌ இராஜராஜனின்‌ 7 ஆம்‌ ஆண்டுக்‌ 
கல்வெட்டுக்‌ கூறுகிறது.(163/28-29மற்றொரு துண்டுக்‌ கல்வெட்டு 
ஸ்ரீவிமானம்‌, அட்டப்பரிவாரம்‌, இருமடைப்பள்ளி, 


ஆவளைம்‌ 28, 2017 243 


இருப்பள்ளிக்கட்டில்‌ மண்டபம்‌, திருச்சுற்றாலை, திருக்கோபுரம்‌, 
சாலை ஆகியவற்றை ஆண்டாண்டு தோறும்‌ புதுப்பித்துக்‌ 
கட்டுவதற்குப்‌ புதுக்குப்புறமாக நிலம்‌ வழங்கியதைக்‌ கூறுகிறது. 
(புதிய கல்வெட்டு) 

3. ஸ்ரீபுரந்தான்‌ கைலாசநாதர்‌ கோயில்‌ (பொ.ஆ.982,983) 


கோவிந்தப்புத்தரர்‌ சிவன்‌ கோயிலில்‌ உத்தமசோழரின்‌ 2 
கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. (168,169/1928-29,தெ.இ).க..!9, எண்‌.38] 
இக்கல்வெட்டுக்கள்‌ பெரிய மீவானவன்மாதேவிச்சதுர்வேதிமங்‌ 
கலத்தில்‌ தொண்டை நாட்டுப்‌ படுவூர்‌ கோட்டத்துக்‌ 
காவனூரைச்‌ சேர்ந்த சேக்கிழான்‌ அரையனான 
சங்கரநாராயணனான சோழமுத்தரையன்‌ என்பவர்‌ 
ஸ்ரீகயிலாயத்து. ஆள்வார்‌, ஹீகயிலாயத்துப்‌ பரமசுவாமிகள்‌ என 
அழைக்கப்பட்ட ஒரு சிவன்‌ கோயிலைக்‌ கட்டியுள்ளார்‌ என்று 
கூறுகின்றன. 


அரையன்‌ சங்கரநாராயணனான சோழமுத்தரையர்‌-இவ்வூர்‌ 
இவர்‌ எடுப்பித்த 

ஸ்ரீகயிலாயத்து ஆள்வார்க்கு வடகுடி, ஏரிக்கு. நிலத்தில்‌ 
பிவந்தம்‌ செய்தபடி 

'சீகயிலாயத்து பரமஸ்வாமிகளுக்கு தொண்டை நாட்டு பேர்‌ 
கோட்டத்துக்‌ காவனூர்‌ சேக்க்ழான்‌ அரையனான சங்கர 


நாராயணனான சோழ முத்தரையனேன்‌-நான்‌ இறையிலி 
கொண்டுடைய நிலமாவது' 


இவ்விரு கல்வெட்டுக்களும்‌ இக்கோயிலைக்‌ கட்டிய 
சோழமுத்தரையன்‌ இக்கோயிலில்‌ பூஜை வழிபாடுகளுக்கும்‌ 
திருவமுதுப்‌ படைக்கவும்‌, அயன சங்கராந்திகளில்‌ இறைப்பு 
அபிஷேகம்‌, ஆராதனைகள்‌ செய்யவும்‌ இருப்பள்ளித்தாமம்‌ 
தொடுப்பார்‌.திருமெழுக்கு இடுவார்‌ உவச்சர்கள்‌ உள்ளிட்ட 
பதியாளர்களுக்கும்‌ புதுக்குப்புறம்‌ மற்றும்‌ விளக்குகள்‌ 
வைக்கவும்‌ என்‌ பல தேவைகளுக்கு நிலங்களை 
ஊர்ச்சபையிடமிருந்து விலைக்கு வாங்கிக்‌ கொடுத்ததைக்‌ 
கூறுகின்றன. தற்போது இக்கோயில்‌ ஸ்ீபுரந்தான்‌ கிராமத்தில்‌ 
உள்ள கைலாசநாதர்‌ கோயில்‌ என்ற பெயருடன்‌ 
அமைந்துள்ளது. இக்கோயிலிலும்‌ . உத்தமசோழன்‌ காலச்‌ 
சிற்பங்கள்‌ இல்லை. மாறாக மூன்றாம்‌ குலோத்துங்க காலச்‌ 
சிற்பங்கள்‌ உள்ளன. மற்றும்‌, பிற்காலச்‌ சோழர்‌ கல்வெட்டுக்கள்‌ 
இங்கு  அள்ளவற்றில்‌ மிகவும்‌ பழமையானது மூன்றாம்‌ 
குலோத்துங்கனின்‌ 6 ம்‌ ஆண்டிலும்‌ குலசேகர பாண்டியன்‌ 


244 ஆவணம்‌ 28, 2017 


காலத்திலும்‌ எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள்‌ ஆகும்‌. (இல. 
தியாகராஜன்‌, அரியலூர்‌ மாவட்டத்துக்‌ கல்வெட்டுக்கள்‌, 
தொகுதி-1, 2015, பக்கம்‌.140-/2) இதனால்‌ இவ்வூரில்‌ உத்தமசோழர்‌ 
. காலத்தில்‌ கட்டப்பெற்ற கோயில்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
காலத்தில்‌ புதுப்பித்துக்கட்டப்பட்டுவிட்டது என்பதால்‌ 
முற்காலச்‌ சோழர்‌ கலைக்‌ கூறுகளை இன்று காணமுடியவில்லை, 
4. மேலப்பழுவூர்‌ திருத்தோற்றமுடையார்‌ கோமில்‌ (பொ.ஆ.988) 

மேலப்பழுவூர்‌ சுந்தரேஸ்வரர்‌ கோயிலில்‌ உள்ள 
மீனாட்சியம்மன்‌ சன்னதியில்‌ எழுதப்பட்டுள்ள உத்தம்சோழனின்‌ 
76ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு இக்கோயில்‌ பெயரைத்‌ 
திருத்தோற்றமுடைய மகாதேவர்‌ கோயில்‌ என்று குறிப்பிடுவதுடன்‌ 
இக்கோயிலுக்குப்‌ பழுவேட்டரையர்‌ கண்டன்‌ மறவன்‌ 2 
நந்தாவிளக்குகள்‌ வைக்க .90 கழஞ்சுப்‌ பொன்‌ கொடுத்ததைக்‌ 
கூறுகிறது. (புதிய. கல்வெட்டு) இது அம்மன்‌ சன்னதி முதலாம்‌ 
இராஜராஜனின்‌ 4ஆம்‌ ஆண்டுச்‌ கல்வெட்டு பழுவேட்டரையன்‌ 
கண்டன்‌ மறவனேன்‌ எடுப்பித்த ஸ்ரீகோயில்‌ 
திருத்தோட்டமுடையார்‌ கோயில்‌ என்று இக்கோயிலை 
இம்மன்னர்‌ கட்டியதைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. (தெ.இ.க...13, எண்‌.98] 
இதிலிருந்து உத்தமசோழன்‌ காலத்தில்‌ திருத்தோற்றமுடையார்‌ 
கோயில்‌ கட்டப்பட்டது என்பது புலனாகிறது. 

இக்கோயிலும்‌: அர்த்தமண்டபச்‌ சுவர்களில்‌ கூடுதலான 
தேவகோஷ்டங்கள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால்‌ 
அச்சிற்பங்கள்‌ தற்போது உதிரியாக கோயிலின்‌ பல இடங்களில்‌ 
உள்ளன. அவை பிச்சாடனர்‌, ஊர்த்துவத்தாண்ட வமூர்த்தி, 
உமாசஇதெர்‌ போன்றவனவாகும்‌. கீழையூர்‌ சிவன்‌ கோயிலில்‌ 
உள்ள கங்காவிஜர்சனமூர்த்தி, பிரம்மா ஆகிய. சிற்பங்களும்‌ 
இக்கோயிலைச்‌ சேர்ந்தவை அகும்‌. 

ஆனால்‌ பிற்காலத்தில்‌ இச்சிவன்‌ கோயில்‌ முதலாம்‌ 
குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ குலோத்துங்குசோழாஸ்வரம்‌ என்ற 
பெயரில்‌ புதுப்பித்துக்கட்டப்பட்டுள்ளது. இதனை _- முதலாம்‌ 
குலோத்துங்கன்‌ காலக்‌ கோயில்‌ பகுதிகளில்‌. காணலாம்‌. சோழர்‌ 
காலத்துக்குப்‌ பின்‌ இக்கோயில்‌ மீண்டும்‌ மாற்றிக்கட்டப்பட்டு 
அம்மன்‌ கோயிலாக ஆக்கப்பட்டுள்ளது. இது இக்கோயிவில்‌ 
திருப்பணிகள்‌ செய்து கோயில்‌ பெயரை சொக்கநாதர்‌ கோயில்‌ 
என்று மாற்றி உள்ள அரியலூர்‌ பாளையக்காரர்‌ அரசுபிலையிட்ட 
கிருஷ்ணப்பமழவரர்யர்‌ காலத்தில்‌/பொ..அ..1620) நடைபெற்றது 
என்பது ஆய்வுகள்‌ தெரிவிக்கின்றன (இல.இயாகராஜன்‌, 
மேலப்பழுவூர்‌ அருள்மிகு மீனாட்சியம்மன்‌ உடனுறை 
சுந்தரேஸ்வரர்‌ திருக்கோயில்‌ வரலாறு, 2014, பக்கம்‌.83-84) 


ஆவணம்‌ 28, 2017 245 


5. பள்ளிப்படை ஸ்ரீகண்டாஸ்வரம்‌ 


உத்தமசோழரின்‌ காலத்தில்‌ ஆட்சிப்புரிந்த பழுவேட்டரைய 
மன்னர்‌ மறவன்‌ கண்டன்‌ என்பவருக்கு அவர்‌ இறந்தபின்‌ 
அவர்‌ பெயரில்‌ ஸரீகண்டாஸ்வரம்‌ என்ற பள்ளிப்படைக்‌ 
கோயிலை அவர்‌ மகன்‌ கண்டன்‌ மறவன்‌ என்பவர்‌ கட்டியுள்ளார்‌ 
என்பதை கீழப்பழுவூர்‌ ஆலந்துறையார்‌ கோயில்‌ அலுவலக 
மண்டபத்தின்‌ கிழக்குச்‌ சுவர்‌, மேலப்பமுவூர்‌ சுந்தரேஸ்வரர்‌ 
கோயில்‌ சண்டிகேஸ்வரர்‌ சன்னதி வடக்குச்‌ சுவரில்‌ உள்ள 
துண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ மூலமும்‌ மற்றும்‌ மீனாட்சியம்மன்‌ 
சன்னதி தெற்குச்‌ சுவரில்‌ உள்ள முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 10ஆம்‌ 
ஆண்டுக்‌ கல்வெட்டு மூலமும்‌ .அறியமுடிறெது. 

இக்கோயில்‌ மேலப்பமுவூரில்‌ கட்டப்பட்டு இருந்தது 
என்பதை முதலாம்‌ குலோத்துங்கன்‌ காலத்திலும்‌ ந்ல்ல 
நிலையில்‌ இருந்தது என்பதையும்‌ முதலாம்‌. குலோத்துங்கன்‌ 
கல்வெட்டால்‌ அறியமுடிகிறது. (இல.இயாகராஜன்‌, மேலப்பழுவூர்‌ 
அருள்மிகு மீனாட்சியம்மன்‌ உடனுறை சுந்தரேஸ்வரர்‌ 
திருக்கோயில்‌ வரலாறு, 2014,பக்கம்‌,24-95) 


6. கண்டராதித்தம்‌ சிவலோகத்து மகாதேவர்‌ கோயில்‌(பொ.ஆ.982,983) 


அரியலூர்‌ மாவட்டம்‌ திருமழபாடி. அருகில்‌ கண்டராதித்தம்‌ 
என்ற ஊர்‌ உள்ளது. இவ்வூரை கண்டராதித்தச்சதுர்வேதிமங்கலம்‌ 
என்ற பெயரில்‌ பிரம்மதேய கிராமமாக கண்டராதித்தச்சோழர்‌ 
அமைத்தார்‌ என்று முதலாம்‌ இராஜராஜனின்‌ ஆனைமங்கலச்‌ 
செப்பேடு கூறுகிறது. (பொ.அ.1006, இல.இயாகராஜன்‌, சோழர்‌ 
வரலாற்றில்‌ கண்டராதித்தசேரழரும்‌ செம்பியன்‌ மாதேவியும்‌, 
2016,பக்கம்‌.29 இவ்வூரில்‌: இம்மன்னர்‌ காலத்தில்‌ கோயில்கள்‌ 
எதுவும்‌ கட்டப்பெற்றனவா என்பதை அறிய இம்மன்னர்‌ காலக்‌ 
கல்வெட்டுச்‌ சான்றுகள்‌ எதுவுமில்லை. 


இருப்பினும்‌ உத்தமசோழன்‌ காலத்தில்‌ இவ்வூரில்‌ சிவலோகத்து 
மகாதேவன்‌ கோயில்‌ என்னும்‌ எவன்‌ கோயிலை இம்மன்னரின்‌ 
அதிகாரியான செம்பர்‌ அருளன்‌ உத்தம பிதியான உத்தமசோழ 
மூவேந்தவேளான்‌ என்பவர்‌ கட்டினார்‌ என்பதை இம்மன்னரின்‌ 
13,14 ஆம்‌ அண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ மூலம்‌ அறியமுடிறெது. 

இக்கோயிலைக்‌ கட்டிய செம்பன்‌ அருளன்‌ திருக்கருகாவூரில்‌ 
உள்ள சிவன்‌ கோயிலையும்‌ கற்றனியாகக்‌ சுட்டினார்‌ என்பதை 
உத்தமசோழரின்‌ 18ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 
(தெ.இ.க.19, எண்‌. 229) 


246 ஆவணம்‌ 28, 2017 


கண்டராதித்த ஈஸ்வரம்‌, கண்டராதித்த விண்ணகர்‌ 
சிவலோகத்து மகாதேவர்‌ கோயிலைத்‌ தவிர இவ்வூரில்‌ 
கண்டராதித்தாஸ்வரம்‌ என்ற சிவன்‌ கோயில்‌ இருந்தது பற்றி 
முதலாம்‌ இராஜராஜன்‌ கல்வெட்டும்‌ கண்டராதித்த விண்ணகர்‌ 
என்ற பெருமாள்‌ கோயில்‌ பற்றி முதலாம்‌ இராஜாதிராஜன்‌ 
கல்வெட்டும்‌ கூறுகின்றன. இவ்விருகோயில்களும்‌ கண்டராதித்தன்‌ 
பெயரில்‌ இருக்கின்றன என்றாலும்‌ அவையும்‌. உத்தமசோழன்‌ 
காலத்தில்‌ கட்டப்பெற்றன என்றே கருதலாம்‌. ஏனெனில்‌ 
சிவலோகத்து மகாதேவர்‌ கோயில்‌ பொ.ஆ.98ச்‌ இல்‌ உத்தமசோழன்‌ 
காலத்தில்‌ கட்டப்பட்டது. என்பது இதற்கு அடிப்படையாகும்‌. 


கண்டராதித்த விண்ணகர்‌ என்று அழைக்கப்பட்ட பெருமாள்‌ 
கோயில்‌ தற்போது லட்சுமி நாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
என அழைக்கப்படுகிறது. இப்பெயர்‌ இக்கோயில்‌ 
கண்டராகித்தசோழர்‌ பெயரில்‌ உத்தமசோழன்‌ காலத்தில்‌ 
கட்டப்பட்டது எனக்‌ கருதலாம்‌, பிற்காலத்‌ திருப்பணியால்‌ 
இக்கோயில்‌ தனது பழமை கலைக்‌ கூறுகளை இழந்துவிட்டது. 
இக்கோயிலைப்‌ பற்றித்‌ இருமழபாடியில்‌ உள்ள முதலாம்‌ 
இராஜேந்திரனின்‌ 28 ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு, மீகண்டராதி 
த்தச்சருப்பேதிமங்கலத்துத்‌ இருமேற்றளிதேவர்‌ நிலத்துக்குத்‌ 
தெற்கும்‌' (20/1920) என்று கூறுகிறது. இதன்பின்‌ முதலாம்‌ 
இராஜாதிராஜனின்‌ 39 ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு இக்கோயில்‌ 
பெயரை கண்டராதித்த விண்ணகர்‌ என்று முழுமையானப்‌ 
பெயராகக்‌ கூறுகிறது. இவ்ஷர்ச்‌ சபை ஸ்ரீகண்டராதித்த 
விண்ணகர்‌ திருமுற்றத்தில்‌ கூட்டம்‌ கூடித்‌ இருமழபாடிக்‌ 
கோயிலில்‌ மனுகுலதிப மூவேந்த வேளான்‌ என்பவர்‌ 
எழுந்தருளிவித்த மகாவிஷ்ணுக்கள்‌, நம்பிராட்டியார்‌, பிரம்மா, 
ஜெயங்கொண்டசோழவிடக்கர்‌, நம்பிராட்டியார்‌ ஆகிய 
இறைத்திருமேனிகளுக்குப்‌ பூஜை வழிபாட்டு நிலம்‌ வழங்க 
செய்த £ர்மானம்‌ பற்றிக்‌ கூறுகிறது. (௧.ஆ.அ.எண்‌.78/7920) 
கண்டராதித்த ஈஸ்வரத்து மகாதேவர்‌ கோயில்‌ என்னும்‌ சிவன்‌ 
கோயிலும்‌ இவ்வூரில்‌ இருந்துள்ளது. இது கண்டராதித்தன்‌ 
பெயரில்‌ உத்தமசோழன்‌ அல்லது இராஜராஜன்‌ காலத்தில்‌ 
கட்டப்பட்ட கோயில்‌ ஆகும்‌. இக்கோயிலும்‌ தற்போது அழிந்து 
மறைந்துவிட்டது. இக்கோயிலில்‌ இருந்த கற்கள்‌ "தற்போது 
திருமழபாடிக்‌ கோயில்‌ அலுவலக மண்டப பீடப்பகுதியில்‌ 
வைத்துக்‌ கட்டப்பட்டுள்ளன. இவற்றில்‌ உள்ள ஒரு துண்டுக்‌ 
கல்வெட்டு முதலாம்‌ இராஜராஜன்‌ காலத்தில்‌ எழுதப்பட்டுள்ளது. 
இது கண்டராதித்தச்சதுர்வேதிமங்கலத்து ஸ்ரீகண்டராதித்த 
ஈஸ்வர்முடைய மகாதேவர்‌ கோயிலில்‌ பிராமணர்கள்‌ உண்ப 
ஆவணம்‌ 26, 2017 247 


தற்காக செம்பியன்‌ மாதேவியார்‌ நிலம்‌ வழங்கிய செய்தியைத்‌ 
தருகிறது. (இல.தியாகராஜன்‌, சோழர்‌ வரலாற்றில்‌ கண்டரா 
தித்தசோழரும்‌ செம்பியன்‌ மாதேவியும்‌, 2016, பக்கம்‌.31-32) 


காமரசவல்லி சிவன்‌ கோயில்‌ (பொ.ஆ.978) 


காமரசவல்லி சிவன்கோயில்‌ சுந்தரசோழரின்‌ 5 ஆம்‌ 
ஆட்சியாண்டில்‌ (பொ.ஆ.862 இல்‌ கட்டப்பட்டது என்பதை 
மேலே பார்த்தோம்‌. இம்மன்னரின்‌ கல்வெட்டுக்குப்‌ பிறகு 
இக்கோயிலில்‌ உத்தமசோழரின்‌ 8 ஆம்‌ ஆண்டில்‌ எழுதப்பட்ட 
கல்வெட்டு இக்கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தெற்குச்‌ சுவரில்‌ 
உள்ளது. வளஞ்சியர்‌ வணிகர்‌ குழுவைச்‌ சேர்ந்த ஒருவனுக்காக 
ஐய்யபொழில்‌ ஐந்நூற்றுவர்‌ இக்கோயிலில்‌ விளக்கு வைத்த 
செய்தியைத்‌ தருகிறது.(புஇிய. கல்வெட்டு. மேலே குறிப்பிடப்படி 
கோயிலில்‌ உள்ள கருவறை, அர்த்தமண்டபச்‌ சுவர்களில்‌ புதிய 
மாடங்கள்‌ அமைத்து சிற்பங்களை செம்பியன்‌ மாதேவி 
கலைப்பாணியில்‌ அமைத்துள்ளனர்‌ என்பதைப்‌ பார்த்தோம்‌. 
இப்பதி உத்தமசோழன்‌ காலத்தில்‌ நடைபெற்றது என்று 
கருதலாம்‌. ஏனெனில்‌ இங்குள்ள புதிய சிற்பங்களின்‌ முக 
அமைதி இம்மாவட்டத்தில்‌ கோவிந்தப்புத்தூர்‌, இழப்பழுவூர்‌, 
திருமழபாடி போன்ற கோயில்களில்‌ உள்ள சிற்பங்களைப்‌ 
போலவே உள்ளன என்பது இங்கு கருதத்தக்கது. 


இவ்வாறு உத்தமசோழன்‌ காலத்தில்‌ கீழப்பழுவூர்‌ 
ஆலந்துறையார்‌ கோயில்‌, கோவிந்தப்புத்தூர்‌ சிவன்‌ கோயில்‌, 
ஸ்ரீபுரந்தான்‌ கைலாசநாதர்‌ கோயில்‌, மேலப்பழுவூர்‌ 
திருத்தோற்றமுடையார்‌ கோயில்‌, பள்ளிப்படை ஸரீசண்டாஸ்வரம்‌, 
கண்டராதித்தம்‌ சிவேலோகத்து மகாதேவர்‌ கோயில்‌ மற்றும்‌ 
இவ்வூரில்‌ இவர்‌ தந்தை பெயரில்‌ அமைந்த கண்டராதித்த 
ஈஸ்வரம்‌, கண்டராதித்த  விண்ணகர்‌ஆகிய கோயில்கள்‌ 
கட்டப்பெற்றுள்ளன. காமரசவல்லி சிவன்‌ கோயிலில்‌ புதிய 
மாடங்கள்‌ அமைக்கப்பட்டு அங்கு புதிய சிற்பங்கள்‌ 
வைக்கப்பட்டுள்ளன. பள்ளிப்படை பரீகண்டஈஸ்வரம்‌ கோயில்‌, 
கண்டராதித்த ஈஸ்வரம்‌, கண்டராதித்த விண்ணகர்‌ ஆகிய 
கோயில்கள்‌ முற்றிலும்‌ அழிந்துவிட்டன. அவற்றில்‌ இருந்த்‌ 
கல்வெட்டுக்களும்‌ ஒரு சில சிற்பங்களும்‌ இருக்கின்றன. 
தொகுப்புரை 


இவ்வாறு முற்காலச்‌ சோழர்‌ காலம்‌ ஆன முதலாம்‌ 
ஆதித்தன்‌ காலம்‌ முதல்‌ உத்தமசோழன்‌ காலம்‌ வரை 16 
கோயில்கள்‌ பின்வரும்‌ ஊர்களில்‌ பின்வரும்‌ எண்ணிக்கையில்‌ 
கட்டப்பட்டதை அறியலாம்‌. 


246 ஆவணம்‌: 28, 2017 


|. முதலாம்‌ ஆதித்தன்‌ காலம்‌ 


ம்‌, 


ஃ 


அவனி கந்தர்வபுரத்து (கீழையூர்‌ அவனி கந்தர்வ 
ஈஸ்வரம்‌ -பொ.அ.882 


பழுவூர்‌ (மேலப்பமுவூர்‌] பகைவிடை ஈஸ்வரம்‌ 
பொ.ஆ.884 


திருமழபாடி மகாதேவர்‌ கோயில்‌ -பொ.ஆ.894 


॥. முதலாம்‌ பராந்தகன்‌ காலம்‌ 


ச்‌ 


கழப்பழுவூர்‌(சிறுபழுவூர்‌) மறவனீஸ்வரம்‌ 

-பொ.ஆ.81 

கழப்பமுவூர்‌(சிறுபழுவூறி. ஆலந்துறை மகாதேவர்‌ 
கோயில்‌ -பெ.ஆ.911-917 

கீழப்பழுவூர்‌ (சிறுபழுவூர்‌) வீர்சோழவிண்ணகர்‌ 
-பொ.ஆ.917] 

கோவிந்தப்புத்தார்‌ விஜயமங்கலத்து மகாதேவர்‌ கோயில்‌ 
-பொ.ஆ.929 


14. சுந்தரசோழர்‌ காலம்‌ 


காமரவல்லிச்‌ சதுர்வேதிமங்கலத்து திருநல்லூர்‌ 
மகாதேவர்‌ கோயில்‌ -பொ.ஆ.962 


19. உத்தமசோழன்‌ காலம்‌ 


i 


காமரசவல்லி சிவன்‌ கோயில்‌ 
பொ.ஆ.978 


கழப்பழுவூர்டிறுபமுவூர்‌! திருவாலந்துறை மகாதேவர்‌ 
கோயில்‌ 


திருக்கற்றளி செய்வித்த - பொ. ஆ.979,98ச 
கோவிந்தப்புத்தூர்‌ விஜய மங்கலத்து மகாதேவர்‌ கோயில்‌ 
ஸ்ரீவிமானம்‌ கல்லால்‌ எழுந்தருளிவித்தல்‌, திருக்கற்றளி 
செய்வித்தல்‌ -யொ.அ.980 
ஸஹரீபுரந்தான்‌ கைலாசநாதர்‌ கோயில்‌ 
-பொ.ஆ.982,983 
கண்டராதித்தம்‌ சிவலோகத்து மகாதேவர்‌ கோயில்‌ 
யொ.ஆ.983,984) 


249 


ஆவணம்‌ 28, 2017 


ரி. மேலப்பழுவூர்‌ இருத்தோற்றமுடையார்‌ கோயில்‌ 
பயபொ.அ.980 


7. பள்ளிப்படை ஸ்ரீகண்டாஸ்வரம்‌ 


8. கண்டராதித்தாஸ்வரம்‌,கண்டராதித்த விண்ணகர்‌ 


இடைக்காலச்‌ சோழர்‌ காலக்‌ கோயில்கள்‌ 
முதலாம்‌. இராஜராஜன்‌ காலம்‌ 


3. கோவிந்தப்புத்தூர்‌ நடுவில்‌ ஸ்ரீகோயில்‌ வினையாபரண விண்ணகர்‌, 
வானவன்‌ மாதேவி விண்ணகர்‌ பொ.ஆ.988 


கோவிந்தப்புத்தூர்‌ சிவன்‌ கோயிலில்‌ எழுதப்பட்டுள்ள 
முதலாம்‌ இராஜராஜனின்‌ மூன்றாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு பெரிய 
்ரீவானவன்மாதேவிச்சதுர்வேதிமங்கலத்து ஊர்‌ நடுவில்‌ இருந்த 
வினையாபரண விண்ணகர எம்பெருமான்‌ கோயில்‌ பற்றிக்‌ 
கூறுகிறது. (தெ.இ.க..18, எண்‌. 76) ஆனால்‌ தற்போது இக்கோயில்‌ 
எங்குள்ளது என அறியமுடியவில்லை. 
ஸ்ரீபுரந்தான்‌ ஊரில்‌ உள்ள பேருந்து நிலையத்தின்‌ அருகில்‌ ஒரு 
பெரிய பெருமாள்‌ கோயில்‌ உள்ளது. இக்கோயில்‌ சுவர்களில்‌ 
பாண்டியர்‌ காலத்‌ துண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. இதில்‌ 
ஒரு கல்வெட்டு இக்கோயில்‌ பெயரை வானவன்‌ மாதேவி 
விண்ணகர்‌ என்று கூறுகிறது. ( இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌ 
மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌, செப்பேடுகள்‌, தொகுஇ-1, 2015, 
பக்கம்‌. [24-15 மேலும்‌ இவ்வூருக்கு நடுவில்‌ 12 
அடி. உயரமுடைய மிகப்பெரிய மகாவிஷ்ணு சிற்பம்‌ ஸ்ரீதேவி 
பூதேவி சிற்பங்களுடன்‌ நிற்கிறது. 


இவ்வூர்‌ கைலாசநாதர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ 6 அடி 
உயரமுடைய அழகிய மகாவிஷ்ணு சிற்பம்‌ இவ்வூர்‌ கொல்லைப்‌ 
பகுதியில்‌ இருந்து கொண்டு வந்து வைக்கப்பட டுள்ளது. இவ்விரு 
சிற்பத்‌. தொகுதிகளில்‌ ஏதேனும்‌ தன்று இக்கல்வெட்டுக்‌ 
குறிப்பிடும்‌. வினையாபாண விண்ணகர்‌ கோயில்‌ மூலவராக 
இருக்கலாம்‌. கைலாசநாதர்‌ கோயிலில்‌ உள்ள சிற்பம்‌ முதலாம்‌ 
இராஜராஜன்‌ காலச்‌ சிற்பக்‌ கலைப்பாணியில்‌ முக அழகைக்‌ 
கொண்டுள்ளது. என இச்சிற்பம்‌ இக்கல்வெட்டுக்‌ குறிப்பிடும்‌ 
பெருமாள்‌ கோயிலில்‌ மூலவர்‌ எனலாம்‌. 
2. செந்துறை ஈஸ்வரமுடைய மகாதேவர்‌ கோயில்‌-பொ.ஆ.999 


செந்துறையில்‌ சிவத்தாண்டீஸ்வரர்‌ கோயில்‌ என்ற சிவன்‌ 
கோயிலில்‌ உள்ள கல்வெட்டுக்களில்‌ மிகவும்‌ பழமையானது 


250 ஆவணம்‌ 28, 2017 


முதலாம்‌ இராஜராஜனின்‌ 14ஆம்‌ ஆண்டில்‌ எழுதப்பட்ட 
கல்வெட்டாகும்‌. இது துண்டநாட்டுத்‌ தேவதானப்‌ பிரம்மதேயம்‌ 
செந்துறை ஈஸ்வரமுடையமகாதேவர்‌ கோயிலில்‌ வைகாசி 
விசாகம்‌ திருவிழா செய்வதற்கு நாச்சோலைச்‌ சபையார்‌ நிலம்‌ 
கொடுத்த செய்தியைத்‌ தருறெது; ( இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌ 
மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌, செப்பேடுகள்‌, தொகுதி-1, 2015, 
பக்கம்‌.169-170] இக்கோயில்‌ கட்டப்பெற்ற நாள்‌ முதல்‌ இன்றுவரை 
மாற்றமின்றி உள்ளது. இதனால்‌ இக்கோயில்‌ முதலாம்‌ 
இராஜராஜன்‌ காலச்‌ கட்டடக்‌ கலைப்பாணிக்கு ஒரு சான்று: 
ஆனால்‌ கோயில்‌ கருவறை அர்த்தமண்டபச்‌ சுவர்களில்‌ 
சோழர்‌ காலச்‌ சிற்பங்கள்‌ எதுவுமில்லை. 

4.பெரியமறைச்‌ சிவன்கோயில்‌ கல்வெட்டு-பொ.ஆ,1012 


அரியலூர்‌ மாவட்டம்‌ திருமானூரிலிருந்து ஏலாக்குறிச்சிச்‌ 
செல்லும்‌ பாதையில்‌ பெரியமறை என்ற சிற்றூர்‌ உள்ளது. 
இவ்வூர்‌ மிறைக்‌ கூற்றம்‌ என்ற நாட்டுப்பிரிவுக்குத்‌ தலைநகரமாக 
இருந்த ஊராகும்‌. இவ்வூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்குச்‌ செல்லும்‌ 
வழியில்‌ காளிச்‌ கோயில்‌, உஜ்ஜயினி மாகாளிக்‌ கோயில்‌ என 
அழைக்கப்படும்‌ கோயில்‌ உள்ளது. இக்கோயில்‌ வாயில்‌ 
நிலைக்காலில்‌ முதலாம்‌ இராஜராஜனின்‌ 27 ஆம்‌ ஆண்டுக்‌ 
கல்வெட்டு உள்ளது: இது ராஜேந்திரசிங்கவளநாட்டு விறைக்‌ 
கூற்றத்து விறையில்‌ நகரத்தார்‌ இரதி என்ற ஊரில்‌ நிரை எறிந்து 
கொண்டு வந்த ஆடுகளால்‌ உஞ்சேனை மாகாளமுடைய 
பட்டாரகிக்கும்‌ உஞ்சேனைக்‌ கூத்தர்க்கும்‌ இரண்டு விளக்குகள்‌ 
வைத்தது பற்றிக்‌ கூறுகிறது. இதிலிருந்து இவ்வூர்‌ வணிகநகரமாக 
விளங்கியது என அறியலாம்‌. மேலும்‌ கல்வெட்டு எழுதப்பட்டுள்ள 
காளிக்‌ கோயில்‌ இம்மன்னர்‌ காலத்தில்‌ உஞ்சேனை 
மாகாளமுடைய பட்டாரசி என அழைக்கப்பட்டது எனவும்‌ 
அறிகிறோம்‌. இவ்வூரில்‌ சிவன்‌ கோயிலும்‌ | இருந்துள்ளது 
என்பதால்‌ அக்கோயிலில்‌ இருந்த உஞ்சேனைக்‌ கூத்தர்‌/நடராஜர்‌) 
திருமேனிப்‌ பற்றியும்‌ இக்கல்வெட்டுக்‌ குறிப்பிடுகிறது. 
இல.தியாகராஜன்‌, அரியலூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌, 
செப்பேடுகள்‌, தொகுதி-1, 2015, பக்கம்‌.250-251 

இக்கல்வெட்டிலிருந்து இவ்வூரில்‌ முதலாம்‌ இராஜராஜன்‌ 
காலத்தில்‌ சிவன்‌ கோயில்‌ இருந்தது என்பது புலனாகிறது. 
இம்மன்னர்‌ காலத்திய சப்த மாதர்கள்‌ சிற்ப வரிசை இக்கோயில்‌ 
குளக்கரையில்‌ உள்ளது. (அச்சிற்பங்கள்‌ தற்போது 
கங்கைகொண்டசோழபுரம்‌ அருங்காட்சியகத்திற்கு கொண்டு 
சென்று வைக்கப்பட்டுள்ளது.! மேலும்‌ இவ்வூர்‌ சிவன்‌ கோயிலில்‌ 


ஆவணம்‌ 28, 2017 251 


உதிரியாக உள்ள அழகிய துர்க்கைச்‌ சிற்பம்‌ முதலாம்‌ 
இராஜராஜன்‌ காலத்தியதாகும்‌. ஆனால்‌ இராஜராஜன்‌ காலத்துச்‌ 
சிவன்‌ கோயில்‌ தற்போது இல்லை. அது மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
காலத்தில்‌ திருப்பணி செய்து புதுப்பித்துக்‌ கட்டப்பட்டுள்ளது. 
4.ஸ்ரீபுரந்தான்‌ ஆதித்தாஸ்வரம்‌ -பொ.ஆ.1014 

கோவிந்தப்புத்தூர்‌ சிவன்‌ கோயிலில்‌ எழுதப்பட்டுள்ள 
முதலாம்‌ இராஜராஜனின்‌ 29ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு வடகரை 
இராஜேந்திரசிங்கவளநாட்டுப்‌ பிரம்மதேயம்‌ 
ஸ்ரீபராந்தகச்சதுர்வேகுமங்கலத்துப்‌ பெருங்குறி  மகாசபையார்‌ 
இவ்வூர்‌ ஸ்ரீபராந்தகப்பேரேரிக்‌ கரையிலே கூட்டம்‌ கூடி 
இவ்வூருக்கு மூலதெய்வமாக உள்ள 
ஸ்ரீஆதித்தாஸ்வரமுடையார்க்குப்‌ பூஜை வழிபாடுகளுக்கு நிலம்‌ 
வழங்கிய தகவலைத்‌ தருகிறது. ஆனால்‌ தற்போது இக்கோயில்‌ 
அழிந்துவிட்டது. அதன்‌ சிற்ப எச்சங்களையும்‌. கண்டறிய 
முடியவில்லை. ( இல: தியாகராஜன்‌, அரியலூர்‌ மாவட்டக்‌ 
கல்வெட்டுக்கள்‌, செப்பேடுகள்‌, தொகுதி-2, 2016, பக்சும்‌.269, புதிய 
கல்வெட்டு, ஆவணம்‌ இதழ்‌-17, ஜூலை 2006, பக்கரம்‌.27-28) 


5.திருமழபாடிக்‌ கோயில்‌ கருவறைக்கு முன்‌ உள்ள முகமண்டபம்‌ செம்பியன்‌ 
மாதேவி கலைப்பாணியில்‌ அமைக்கப்படுதல்‌ -பொ.ஆ.993 


திருமழபாடியில்‌ உள்ள இவன்‌ கோயில்‌ கருவறை- 
அர்த்தமண்டபத்துக்கு முன்‌ நீள்சதுரவடிவில்‌ ஒரு முகமண்டபம்‌ 
உள்ளது, இதில்‌ பக்கத்திற்கு 4 தேவகோஷ்டங்கள்‌ வீதம்‌ 
தென்பக்கம்‌, வடக்குப்‌ பக்கம்‌ ஆகியவற்றில்‌ 8 தேவகோஷ்டங்கள்‌ 
உள்ளன. கிழக்குப்‌ பக்கம்‌: வாயிலின்‌ இருபுறமும்‌ பக்கத்திற்கு 2 
வீதம்‌ என 4 தேவகோஷ்டங்கள்‌ உள்ளன. அதேபோல மேற்கு 
பக்கம்‌ அர்த்தமண்டபத்தைநோக்கியவாறு பக்கத்திற்கு 2 வீதம்‌ 
என நான்கு தேவகோஷ்டங்கள்‌ இருந்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
தற்போது 2 தேவகோஷ்டங்கள்‌ மட்டுமே உள்ளன. 2 
தேவகோஷ்டங்களை அகற்றிவிட்டு இம்முகமண்டபத்தின்‌ 
உள்பகுதியை பக்தர்கள்‌ வந்து பின்று மூலவரை தரிசிக்க 
வசதியாக அகலமாக ஆக்கியுள்ளனர்‌ எனலாம்‌, இவ்வாறு 46 
தேவகோஷ்டங்கள்‌ கொண்டதாக இந்த முகமண்டபம்‌ 
அமைக்கப்பட்டுள்ளது. இத்தேவகோஷ்டங்களில்‌ தற்போது கா 
லாரிமூர்த்தி(மழுவாடி ச்சிற்பம்‌, விநாயகர்‌, அகத்தியர்‌, 
அரிகரர்‌,கல்யாண சுந்தரர்‌, அர்த்தநாரி, கஜசம்காரமூர்த்தி, 
கங்காஜடாதரர்‌(நந்திகேஸ்வரர்‌ கல்யாண சிற்பம்‌) ஆதிய 
சிற்பங்கள்‌ உள்ளன. 





252 ஆவணம்‌ 28, 2017 


மேற்கு தேவகோஷ்டத்தில்‌ வாயில்‌ இடப்பக்கம்‌ உள்ள 
மாடத்தில்‌ உமாசகிதர்‌ மூர்த்தி சிற்பத்தின்‌ இடுப்புக்கு கீழ்ப்பகுதி 
மட்டும்‌ உள்ளது. மீதி உடைந்துவிட்டது. இச்சிற்பத்தின்‌ 
பீடத்தில்‌ ஸ்வஸ்திஸ்ரீ இத்தேவரை எழுந்தருளிவித்தாந்‌ கிளியூர்‌ 
நாட்டு இளியூரூடையாந்‌ சந்திரசேகரந்‌ பொற்காரியாந சநகராஜந்‌ 
என்ற வாசகம்‌ கல்வெட்டாக எழுதப்பட்டுள்ளது. இதன்‌ கீழ்‌ 
அஞ்சலி முத்திரையுடன்‌ சிறிய அழகிய ஆண்‌ சிற்பம்‌ உள்ளது. 
இது இச்சிற்பத்தை எழுந்தருளிவித்த கனகராஜன்‌ உருவமாகும்‌ 
மற்றொரு துண்டுக்‌ கல்வெட்டு கநகராயர்‌ எழுந்தருளிவித்த 
உமாமகேஸ்வரன்‌ பற்றிக்‌ கூறுகிறது.(புதிய கல்வெட்டுக்கள்‌] 

இவ்வாறு பல சிற்பங்கள்‌ அமைக்கப்படும்‌ கருவறை, 
அர்த்தமண்டபம்‌, முகமண்டபம்‌ ஆகியவை கொண்ட 
கலைப்பாணியைச்‌ செம்பியன்‌ மாதேவியார்‌ அறிமுகம்‌ 
செய்தார்‌ என்பதை அவர்‌ எழுப்பிய பல கோயில்களிலும்‌ 
இம்மாவட்டத்தில்‌ உள்ள காமரசவல்லி, கோவிந்தப்புத்தூர்‌ 
கோயில்களிலும்‌ காணமுடிறெது. அதேபோன்று 
திருமழபாடியிலும்‌ இம்முகமண்டபம்‌ இவரால்‌ அமைக்கப்பட்டது 
என்று தெரிறெது. இக்கோயிலில்‌ இவ்வம்மையார்‌ காலத்தில்‌ 
எழுதப்பட்ட ஒரு துண்டுக்‌ கல்வெட்டு உள்ளது. அது 
இவ்வம்மையார்‌ பெயரைப்‌ பிராந்தகன்‌ மர்தேவடிகள்‌ என்றும்‌ 
இவர்‌ 30 கழஞ்சுப்‌ பொன்‌ கொடுத்து 4மா நிலம்‌ விலைக்கு 
வாங்கி அர்த்தஜாமபூஜைக்குக்‌ கொடுத்ததைக்‌ கூறுகிறது. 
(தெ.இ.க... /9,எண்‌.162) இந்த அம்மையாரின்‌ கல்வெட்டு இக்கோயி 
வில்‌ இருப்பதால்‌ இந்த முகமண்டபம்‌ இவரால்‌ அமைக்க 
ப்பட்டது என்பது தேற்றம்‌. இருப்பினும்‌ இந்த முகமண்டபத்து 
தெற்குச்‌ சுவரில்‌ முதலாம்‌. இராஜராஜனின்‌ 4 கல்வெட்டுக்கள்‌ 
உள்ளன.(தெ.இ.க....8,எண்‌.145 புதிய கல்வெட்டுக்கள்‌) இதனால்‌ 
இம்மண்டபம்‌ செம்பியன்‌ மாதேவியால்‌ முதலாம்‌ இராஜராஜன்‌ 
காலத்தில்‌ கட்டப்பெற்றது எனக்‌ கொள்ளலாம்‌. 
கதிருமழபாடிக்‌ கோயில்‌ பிரித்துக்‌ கட்டப்பட உத்தரவிடப்படுதல்‌ 
பொ.ஆ.1013 

திருமழபாடியில்‌ முதலாம்‌ இராஜராஜனின்‌ 28 ஆம்‌ ஆண்டில்‌ 
எழுதப்பட்டுள்ள கல்வெட்டு இருமமுவாடியுடையார்‌ ஸரீவிமானம்‌ 
வாங்கி திருக்கற்றளி யெடுக்கவென்று உடையார்‌ 
மீராஜராஜதேவர்‌ அருளிச்‌ செய தருக்கற்றளி எடுக்க 
ஸ்ரீவிமானம்‌. வாங்கி இ ஸ்ரீவிமானத்துள்ள கல்வெட்டுப்படி. 
பொத்தகத்தில்‌ சோர்ப்பிக்க வென்று இம்மன்னர்‌ பிறப்பித்த 
ஆணைப்பற்றிக்‌ கூறுகிறது. (தெ.இ.க..., எண்‌.442.இதிவிருந்து 


ஆவணம்‌ 28, 2017 253 | 


முதலாம்‌ அதித்தசோழன்‌ காலத்தில்‌ கட்டப்‌ பெற்ற 
இச்சிவன்கோயில்‌ முதலாம்‌ இராஜராஜன்‌ காலத்தில்‌ புதுப்பித்து 
திருப்பணிசெய்யும்‌ வேலை தொடங்கப்பட்ட நிலையில்‌ இருந்தது 
என்பது அறியமுடிகிறது. 

இவ்வாறு முதலாம்‌ இராஜராஜன்‌ காலத்தில்‌ செந்துறைக்‌ 
கோயில்‌ தவிர தனியாக முழுமையாக அமைக்கப்பட்ட 
கோயில்‌ எதையும்‌ இம்மாவட்டத்தில்‌ தற்போது 
காணமுடியவில்லை. 


முதலாம்‌ இராஜேந்திரசோழர்‌ காலம்‌ 


1,சென்னிவனம்‌ -திருச்சென்னிவல்முடைய மகாதேவர்‌ கோயில்‌ - 
பொ.ஆ.1015 


அரியலூர்‌ அருகே. சென்னிவனம்‌ என்ற சிற்றூர்‌ உள்ளது. 
திருமழபாடிச்‌ சிவன்‌ கோயிலில்‌ முதலாம்‌ பராந்தகசோழரின்‌ 
காலத்தில்‌ எழுதப்பட்ட 18ஆம்‌ ஆண்டுச்‌ கல்வெட்டு பொ.ஆ.923) 
மூலம்‌ காரைக்காட்டுச்‌ சென்னிவலக்‌ கூற்றம்‌ என்ற 
நாட்டுப்பிரிவின்‌ தலைநகரமாக இவ்வூர்‌ விளங்கியதை 
அறியமுடிகிறது. (தெ.இ.க.5, எண்‌. 657) இக்கூற்றத்து நெடுவாயில்‌ 
ஊரைச்சேர்ந்த கொல்லன்‌ குமரன்‌ சலனான வீர்நாரணப்‌ 
பெருங்கொல்லன்‌ என்பவர்‌ இருமழபாடி இறைவனுக்குப்‌ பகல்‌ 
விளக்கு எரிக்க 45 ஆடுகள்‌ கொடுத்துள்ளார்‌. இதிலிருந்து 
முற்காலச்‌ சோழர்‌ காலத்திலிருந்தே இவ்வூர்‌ வரலாற்று 
முக்கியத்துவமிக்க ஊராக இருந்தது என்பது புலனாகிறது. 


சென்னிவனம்‌ தர்த்தபுரீஸ்வரா்‌ கோயிலில்‌ பல 
கல்வெட்டுக்கள்‌ எழுதப்பட்டுள்ளன. இவற்றில்‌ மிகவும்‌ 
பழமையானது இக்கோயில்‌ அர்த்தமண்டப மேற்கு-தெற்குச்‌ 
சுவர்‌ பட்டிகையில்‌ எழுதப்பட்டுள்ள முதலாம்‌ 
இராஜேந்திரசோழரின்‌ 3 ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டாகும்‌. இது 
இவ்வூர்‌ மற்றும்‌ கோயில்‌ பெயர்களை, “வடகரை 
ராஜேந்த்ரசிங்கவளநாட்டு மேல்காரைக்காட்டு சென்னிவலக்‌ 
கூற்றத்து நெடுவாயிலான வீரசோழநல்லூர்‌ ஊரோம்‌ இவ்வூர்‌ 
திருச்சென்னிவலமுடையமாதேவர்க்கு' என்றும்‌ இக்கோயிலுக்கு 
இவ்வூர்‌ பிராமணன்‌ பாரதாயன்‌ மாதேவன்‌ என்பவர்‌ விளக்கு 
வைக்க நிலம்‌ வழங்கியதையும்‌ கூறுகிறது. (இல: தியாகராஜன்‌, 
அரியலூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌, செப்பேடுகள்‌, தொகுதி- 
1, 2015, பக்கம்‌. 189) இதிலிருந்து இச்சிவன்‌ கோயில்‌ இம்மன்னரின்‌ 
ஆட்சியின்‌ போது கட்டப்பெற்ற பழமையுடையது என்பது 
புலனாகிறது. இப்பகுதியில்‌ கிடைக்கும்‌ வெள்ளைச்‌ சுண்ணாம்புக்‌ 


254 ஆவணம்‌ 28, 2037 


கல்லால்‌ இக்கோயில்‌ கட்டப்பட்டுள்ளது. இக்கோயிலில்‌ உள்ள 
தேவகோஷ்டத்துச்‌ சிற்பங்களில்‌ சண்டிகேஸ்வரர்‌ தவிர பயிற 
சிற்பங்கள்‌ மிகவும்‌ பிற்காலத்தவை ஆகும்‌. இங்குள்ள செப்புத்‌ 
திருமேனிகளில்‌ திரிபுராந்தகர்‌ திருமேனி சோழர்‌ காலத்தது 
ஆகும்‌. கருவறை, அர்த்தமண்டபம்‌, முன்மண்டபம்‌ ஆகியவை 
சோழர்‌ கால கட்டடக்‌ கலைப்பாணியில்‌ அமைந்துள்ளன. 


2.காமரசவல்லி இராஜேந்திரசோளிஸ்வரம்‌, குந்தவைவிண்ணகர்‌ 
பொ,ஆ.1020 


இவ்வூரில்‌ ஏற்கனவே சுந்தரசோழர்‌ ஆட்சியின்‌ போது 
கட்டப்பெற்ற திருநல்லூர்‌ மகாதேவர்‌ என்னும்‌ கோயிலைப்‌ 
பற்றி மேலே கண்டோம்‌. இக்கோயில்‌ கருவறை, அர்த்தமண்டபச்‌ 
சுவர்ப்‌ பகுதியில்‌ உத்தமசோழன்‌ காலத்தில்‌ புதிய மாடங்கள்‌ 
அமைக்கப்பெற்று சிற்பங்கள்‌ வைக்கப்பட்ட தையும்‌ பார்த்தோம்‌, 
இக்கோயில்‌ தவிர முதலாம்‌ இராஜேந்திரனின்‌ 9ஆம்‌. ஆண்டுக்‌ 
கல்வெட்டில்‌ ஸரீகயிலாசமுடைய மகாதேவர்‌ கேரயில்‌, 
திருமேற்த்தளியான ஸ்ரீகுந்தவை விண்ணகரதேவர்‌ என்னும்‌ 
கோயில்‌ பெயர்களும்‌ முதலாம்‌ குலோத்துங்கனின்‌ 26 ஆம்‌ 
அண்டுக்‌ கல்வெட்டில்‌ ஸ்ரீகாமரசவல்லிச்‌ சருப்பேதுமங்கலத்து 
ஸ்ரீகயிலாசமான ஸ்ரீராஜேந்திரசோழ. ஈஸ்வரமுடையார்‌ கோயில்‌ 
பற்றியும்‌ குறிப்பிடப்படுகன்றன.(தெ.இ.க...94, எண்‌.79,79) 

இருப்பினும்‌ தற்போது சிவன்‌ கோயிலின்‌ சுவடுகளைக்‌ 
காணமுடியவில்லை. ஆனால்‌ பெருமாள்‌ கோயில்‌ ஊருக்கு 
மேற்கில்‌ அமைந்துள்ளது. இக்கோயிலும்‌ தனது பழமைக 
கூறுகளை இழந்து தற்போது எளிய முறையில்‌ 
புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின்‌ பெயர்களிலிருந்து 
இவை முதலாம்‌ இராஜேந்திரன்‌ காலத்தில்‌ கட்டப்பெற்ற 
கோயில்கள்‌ என்பது புலனாகிறது. குந்தவை விண்ணகர்‌ என்ற 
பெருமாள்‌ கோயில்‌ இம்மன்னரின்‌ சகோதரியின்‌ பெயரில்‌ 
அமைந்த கோயில்‌ எனலாம்‌. 
3-திருமழபாடிச்‌ சிவன்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று மாளிகை மற்றும்‌ மூலவர்‌ 
கோயில்‌ பொ.ஆ.1019,1028 

ஏற்கனவே முதலாம்‌ ஆதித்தச்‌ சோழன்‌ கா லத்தில்‌ 
கட்டப்பெற்ற திருமழபாடிச்‌ சிவன்‌ கோயில்‌ ஸ்ரீவிமானத்தைப்‌ 
பிரித்துப்‌ புதுப்பித்துக்‌ கட்டும்படி முதலாம்‌ இராஜராஜன்‌ 
ஆணையைப்‌ பிறப்பித்தார்‌ என்பதை மேலே சுண்டோம்‌. 
அவ்வாறு புதிதாக கோயில்‌ அமைக்கும்‌ பணி முதலாம்‌ 
இராஜேந்திரனின்‌ 14ஆம்‌ ஆண்டு70ஆம்‌ நாள்‌ முடிவடைந்தது 


ஆவாளம்‌ 28, 2017 255 


என்பதையும்‌ படியெடுத்து வைக்கப்பட்டிருந்த பழைய 
கல்வெட்டுக்கள்‌ ஆகியவை புதிய விமானத்தில்‌ கல்வெட்டாக 
எழுதப்பட்டது. (தெ.இ.க..., எண்‌.65]) 

இக்கல்வெட்டிலிருந்து தற்போதுள்ள மூலவர்‌ விமானம்‌, 
கருவறை, அர்த்த மண்டபம்‌ ஆகியவை முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 
காலத்தில்‌ கட்டப்பெற்று இவருக்கு முன்‌ எழுதப்பட்டிருந்த 
முதலாம்‌ .அதித்தன்‌, முதலாம்‌ பராந்தகன்‌, உத்தமசோழன்‌, 
முதலாம்‌ இராஜராஜன்‌ ஆகியோரின்‌ கல்வெட்டுக்கள்‌ 
இராஜேந்திரன்‌ காலத்தில்‌ மீண்டும்‌ எழுதப்பட்டுள்ளன என 
அறிகிறோம்‌. 

இருப்பினும்‌ இக்கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று மாளிகையில்‌ 
எழுதப்பட்டுள்ள ஏராளமான கல்வெட்டுக்களில்‌ மிகவும்‌ 
பழமையானது முதலாம்‌ இராஜேந்திரனின்‌ 7-13ஆம்‌ ஆண்டுக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ ஆகும்‌. (64,66;62,65,62,67/1920) இதிலிருந்து மூலவர்‌ 
விமானத்தைப்‌ பிரித்துக்‌ கட்டும்‌ பணி நடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்த காலத்தில்‌ இந்த முதல்‌ திருச்சுற்று மாளிகை 
கட்டடப்பகுதி பொ.ஆ..019 இல்‌ கட்டி முடிக்கப்பட்டு விட்டது 
என்பதை அறிகிறோம்‌. 2 அடுக்குகள்‌ கொண்ட மிக அழகான 
இந்த திருச்சுற்று மாளிகை முதலாம்‌ இராஜேந்திரன்‌ காலத்துக்‌ 
கட்டடம்‌ அகும்‌. 
4கங்கைகொண்டசோழீஸ்வரர்‌ கோயில்‌ பொ.ஆ.1023-1036 


முதலாம்‌ இராஜேந்திரசோழர்‌ கங்கைவரை படையெடுத்துச்‌ 
சென்று: கங்கைநீரைக்‌ கொண்டு வந்து தான்‌ அமைத்த புதிய 
நகரம்‌, புதிய கோயில்‌, புதிய ஏரி(சோழகங்கம்‌! ஆகியவற்றைப்‌ 
புனிதநீராட்டினான்‌.  இவ்வெற்றி இவருடைய 11ஆம்‌ 
ஆட்சியாண்டில்‌பொஆ.1023) நிறைவு பெற்றது. 
கங்கைகொண்ட சோழபுரம்‌ பற்றிய முதல்‌ குறிப்பு இவருடைய 15 
ஆம்‌ ஆட்சியாண்டில்‌்பொத.1027) குறிப்‌பிட.ப்படுகிறது.(தெ.இ.க... 
22,எண்‌.20) பொஆ.1036இல்‌ இம்மன்னர்‌ வெளியிட்டுள்ள எசாலம்‌ 
செப்பேடு சிவனுக்கு இவர்‌ சங்கைகொண்டசோழபவனம்‌ 
என்னும்‌ கோயிலைக்‌ கட்டியதாகக்‌ கூறுகிறது. (R.Nagaswamy Ar- 
chaeological finds im South india, Esalam Bronzes and Copper Plates 


Bulletin DE 1, Ecole Francaise, DExtreme-Orient, TomeLXXVLParis, 
1987.pp-L-51) 


இச்சான்றுகளிலிருந்து இக்கோயில்‌ கங்கைவெற்றி முடிவுற்ற 
ஆண்டிலிருந்து பொ.ஆ.ப086 வரை உள்ள இடைய்பட்ட 
காலத்தில்‌ கட்டி முடிக்கப்பட்டது என்பது புலனாகிறது: 
இக்கோயிலில்‌ இம்மன்னரின்‌ காலத்தில்‌ எழுதப்பட்ட கல்வெட்டு 


256 ஆவணம்‌ 28, 2017 


எதுவுமில்லை. இருப்பினும்‌ இவருடைய மூன்றாவது மகன்‌ 
வீரராஜேந்திரனின்‌ 4ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டுதான்‌(பொ.ஆ.10889 
இக்கோயிலில்‌ உள்ள கல்வெட்டுக்களில்‌ மிகவும்‌ 
பழமையானதாகும்‌. இக்கல்வெட்டு இக்கோயிலுக்கு முதலாம்‌ 
இராஜேந்திரன்‌ தனது 23வது ஆட்சியாண்டில்‌ பொ...) 
வழங்கிய ஊர்களைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 


'இத்தேவர்க்குத்‌ தேவதானமாய்‌ வருகிறபடி பூர்வதேசமுங்‌ 
கங்கையுங்‌ சுடாரமுங்‌ கொண்டருளிந ஐய்யர்க்கு யாண்டு 
இருபத்து மூன்றாவது முதல்‌ தவிர்ந்து(தெ.இ.க..கீளண்‌.529 
இச்செய்தியும்‌ எசாலம்‌ செப்பேடு செய்தியும்‌ ஒத்துப்போவதால்‌ 
இக்கோயில்‌ பொ.ஆ.035-1036இல்‌ கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது 
என்பதை உணர்த்துகின்றன. 

இக்கோயிலின்‌ கட்டடக்கலை மற்றும்‌ இங்குள்ள சிற்பங்களின்‌ 
அழகு பற்றியும்‌ பல அறிஞர்கள்‌ விரிவாக எழுதியுள்ளனர்‌ 
என்பதால்‌ அவை இங்கு விவரிக்கப்படவில்லை. 


5.விக்கிரமங்கலம்‌ (விக்கிரமசோழபுரம்‌) இராஜேந்திரசோழஈஸ்வரம்‌(பொ 
ஆ.1012-1044) 

உடையார்‌ பாளையம்‌ வட்டத்தில்‌ விக்கிரமங்கலம்‌ என்னும்‌ 
சிற்றூர்‌ உள்ளது. இவ்வூர்ப்‌ பெயர்‌ விக்கிரமசோழபுரம்‌ எனவும்‌ 
இக்கோயில்‌ ராஜேந்திரசோழிஸ்வரர்‌ என அழைக்கப்பட்டதையும்‌ 
அறிகிறோம்‌. இவ்வூரிலிருந்த அரண்மனையிலிருந்து 
சோழமன்னர்கள்‌ வெளியிட்ட ஆணைகள்‌ பற்றி கீழப்பழுவூர்‌ 
உள்ளிட்ட பிற ஊர்களில்‌ உள்ள கல்வெட்டுக்களிலிருந்து 
அறியமுடிகிறது. விக்கிரமசோழன்‌ என்பது முதலாம்‌ 
இராஜேந்திரசோழரின்‌ பட்டப்பெயர்களில்‌ ஒன்று என்பதால்‌ 
இவ்வூர்‌ ஒரு வணிகநகரமாக அரசர்கள்‌ வந்து தங்குமிடமாசு 
இம்மன்னர்‌ காலத்தில்‌ உருவாக்கப்பட்டது என்‌ அறிகிறோம்‌. 
இவ்வூருக்கு மிக அருகில்‌ உள்ள நாகமங்கலம்‌ என்ற கிராமம்‌ 
இம்மன்னரின்‌ மனைவியின்‌ பெயரால்‌ வானவன்மா 
தேவிச்சதுர்வேதி மங்கலம்‌ என அழைக்கப்பட்டுள்ளது. 
அதேபோல இவ்வூருக்கு அருகில்‌ செட்டித்திருக்கோணம்‌- 
பெரியத்திருக்கோணம்‌ அகிய ஊர்கள்‌ இம்மன்னரின்‌ பெயரால்‌ 
மதுராந்தகபுரம்‌ என அழைக்கப்பட்டது. இச்சான்றுகளிலிருந்து 
விக்ரெமங்கலத்தில்‌ உள்ள சிவன்‌ கோயில்‌ ராஜேந்திரன்‌ 
காலத்தில்‌ கட்டப்பெற்றது என்பது புலனாகிறது. இருப்பினும்‌ 
இம்மன்னர்‌ காலக்‌ கோயில்‌ பிற்காலத்தில்‌ திருப்பணி 
செய்யப்பட்டுள்ளதால்‌ இதன்‌ பழமைக்‌ கூறுகள்‌ மற்றும்‌ 
சிற்பங்கள்‌ அழிந்துவிட்டன. இங்குள்ள தட்சணாமூர்த்தி, 
ஆவணம்‌ 28, 2017 257 


விநாயகர்‌ சிற்பங்கள்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலத்தவை 
எனலாம்‌. இங்குள்ள்‌ அழகிய பல செப்புத்திருமேனிகள்‌ 
பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ வார்க்கப்பட்டவை ஆகும்‌. (இல, 
இயாகராஜன்‌, விக்கிரமங்கலம்‌ அருள்மிகு பிறையதியம்மை 
உடனுறை சோளிஸ்வரர்‌ திருக்கோயில்‌ தலவரலாறு, 2013) 


முதலாம்‌ இராஜாதிராஜன்‌, இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌, 
அதிராஜேந்திரன்‌ காலம்‌ 
1, செட்டித்திருக்கோணம்‌, பெரியத்திருக்கோணம்‌ இரணசிங்கஈஸ்வரம்‌, 
மதுராந்தகஈஸ்வரம்‌, இராஜேந்திரசோழவிண்ணகர்‌ 

அரியலூரிலிருந்து நாகமங்கலம்‌-விக்கிரமங்கலம்‌-ஸ்ரீபுரந்தான்‌ 
செல்லும்‌ சாலையில்‌ நாகமங்கலத்துக்கு மேற்கில்‌ மூன்று கிலோ 
மீட்டர்‌ தொலைவில்‌ அமைந்துள்ள சிற்றூர்கள்‌ 
செட்டித்திருக்கோணம்‌, பெரியத்திருக்கோணம்‌ ஆகும்‌. 
செட்டித்திருக்கோணத்தில்‌ இரணேஸ்வரர்‌ என்ற சிவன்‌ கோயில்‌ 
உள்ளது. இக்கோயிலில்‌ உள்ள முதலாம்‌ இராஜாதிராஜனின்‌ 
95ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு இவ்வூர்ப்‌ பெயரைத்‌ திருக்குன்றம்‌ 
எனவும்‌ கோயில்‌ பெயரை இரண௫ங்காஸ்வரமுடைய மகாதேவர்‌ 
எனவும்‌ கூறுகின்றது. இதே மன்னரின்‌ 31ஆம்‌ ஆண்டில்‌ 
எழுதப்பட்ட கல்வெட்டு மதுராந்தசுபுரத்து நகரத்தார்கள்‌ இவ்வூர்‌ 
மதுராந்தகாஸ்வரமுடைய மகாதேவர்‌ கோயில்‌ திருமுற்றத்தில்‌ 
கூட்டம்‌ கூடி இவ்வூரில்‌ உள்ள பிலங்களைத்‌ தங்களுக்குள்‌ 
பங்கிட்டுக்‌ கொண்டு அனுபவிப்பது பற்றியும்‌ இவ்வூரில்‌ உள்ள 
மதுராந்தகாஸ்வரமுடைய மகாதேவர்‌, இராஜேந்திரசோழ 
விண்ணகர்‌ அழகிய மணவாளர்‌, இரணசிங்காஸ்வரமுடைய 
மகாதேவர்‌ கோயில்‌ ஆகிய மூன்று கோயில்களுக்கும்‌ பூஜை 
வழிபாட்டுக்கு நிலங்கள்‌ ஒதுக்கியது பற்றியும்‌ விவரிக்கிறது. 
பெரியத்திருக்கோணத்தில்‌ உள்ள மத்தியார்ச்சுனேஸ்வரர்‌ 
கோயிலில்‌ உள்ள இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌ 
கல்வெட்டுபொ.ஆ.105) இக்கோயில்‌ பெயரை மதுராந்தக 
ஈஸ்வரம்‌ என்றும்‌ ஊர்ப்‌ பெயரை நகரம்‌ மதுராந்தகபுரம்‌ 
என்றும்‌ குறிப்பிடுகின்றது. அதேபோல இவ்வூரில்‌ உள்ள 
செளந்தரப்பெருமாள்‌ கோயிலில்‌ உள்ள அதிராஜேந்திரனின்‌ 
மூன்றாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு(யொ.ஆ.1070) இக்கோயில்‌ பெயரே 
இருமேற்கோயிலான ஸ்ரீராஜேந்திரசோழவிண்ணகர்‌ அழகிய 
மணவாளர்‌ என்று கூறுகிறது. 


இக்கல்வெட்டுக்களிலிருந்து திருக்குன்றம்‌ என அழைக்கப்பட்ட 
இவ்வூர்‌ முதலாம்‌ இராஜேந்திரன்‌ காலத்தில்‌ மதுராந்தகபுமம்‌ 
என்னும்‌ பெயரில்‌ பெரிய வணிகநகரமாக உருவாக்கப்பட்டது 


258 ஆவணம்‌ 28, 2017 


எனவும்‌ இங்கு இரணசிங்க ஈஸ்வரம்‌, மதுராந்தகாஸ்வரம்‌, 
இராஜேந்திரசோழவிண்ணகர்‌ என்ற மூன்று கோயில்கள்‌ 
கட்டப்பட்டது எனவும்‌ அறிகிறோம்‌. 


இக்கோயில்களில்‌ இரணசிங்காஸ்வரம்‌, மதுராந்தகஈஸ்வரம்‌ 
அசியவை முதலாம்‌ இராஜேந்திரனின்‌ இரணங்களன்‌, 
மதுராந்தகன்‌ என்னும்‌ பெயர்களில்‌ கட்டப்பட்டவை என்பதும்‌ 
தெளிவாகிறது. இரணேஸ்வரர்‌ கோயிலில்‌ அதிஷ்டானம்‌ மட்டும்‌ 
கருங்கல்லாலும்‌ மேற்ப்பகுதிகள்‌ வெள்ளைச்‌ சுண்ணாம்புக்‌ 
கல்லாலும்‌ மீதி இரண்டு கோயில்கள்‌ முழுவதும்‌ வெள்ளைச்‌ 
சுண்ணாம்புக்‌ கல்லாலும்‌ கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள 
விநாயகர்‌, மூலவர்‌ பெருமாள்‌ ஜேஷ்டா போன்ற ஒரு சில 
சிற்பங்கள்‌ மட்டுமே சோழர்‌ காலத்தவை ஆகும்‌. பிற: சிற்பங்கள்‌ 
பிற்காலத்தவை அகும்‌. (இல. இய௱கராஜன்‌, விக்கிரமங்கலம்‌ 
அருள்மிகு பிறையதியம்மை உடனுறை சோழிஸ்வரர்‌ 
திருக்கோயில்‌ தலவரலாறு, 2018, (இல. இயாகராஜன்‌, அரியலூர்‌ 
மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌, செப்பேடுகள்‌ தொகுதி-1, 2015, 
பக்கம்‌.167-169, 295-250) 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ காலம்‌ 
3.ஆலத்தூர்‌ கோட்டைக்காடு அகத்தீஸ்வரர்‌ கோயில்‌ பொஆ.3110 

செந்துறை வட்டத்தில்‌ ஆலத்தூர்‌ கோட்டைக்காடு என்னும்‌ 
சிற்றூர்‌ உள்ளது. இவ்வூரின்‌ வடக்கில்‌ வெள்ளாறு ஓடுகிறது. 
இந்த ஆற்றின்‌ தென்கரையில்‌ அசுத்தீஸ்வரர்‌ கோயில்‌ என்னும்‌ 
சிறிய சிவாலயம்‌ உள்ளது. கருவறை, அர்த்தமண்டபம்‌ ஆகிய 
இரு பகுதிகள்‌ மட்டுமே உள்ளன. இக்கோயில்‌ சுவர்களில்‌ 
முழுமையான கல்வெட்டுக்கள்‌ எதுவுமில்லை. பிற்காலத்‌ 
திருப்பணியின்‌ போது அவை அழிந்திருக்கலாம்‌. இதன்‌ 
காரணமாக ஆங்காங்கே இரண்டு துண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
உள்ளன. அவை விக்கிரமசோழனின்‌ , மெய்க்கர்த்தியைக்‌ 
கூறுகின்றன. ஒரு துண்டுக்‌ கல்வெட்டு பிரம்மதேயம்‌ 
முடிகொண்டசோழச்சதுர்வேதிமங்கலம்‌ என்ற பெயரையும்‌ 
நம்பி பிராந்தகன்‌ என்ற பெயரையும்‌ நந்தா விளக்கு எரிக்க 
90 ஆடுகள்‌ கொடுத்த செய்தியையும்‌ தருகின்றன. 

இருப்பினும்‌ இக்கோயில்‌ வளாகத்தில்‌ கடக்கும்‌ தூண்களில்‌ 
முதலாம்‌ குலோத்துங்கனின்‌ 40 ஆம்‌ ஆண்டில்‌ 
எழுதப்பட்ட(பொ.அ.1110) ஒரு கல்வெட்டு எழுதப்பட்டுள்ளது. 
இது வடகரை விருதராஜபயங்கர வளநாட்டு மேற்கா நாட்டு மு 
டி கொண்டசோழச்சதுர்வேதிமங்கலத்து உடையார்‌ திருக்கர 
த்துறை உடையார்‌ தேவதானம்‌ வீர்சிங்ககுலகாலவதிக்கு மேற்கு 


ஆவணம்‌ 28, 2017 259 


என்று இக்கோயில்‌ பெயரையும்‌ இவ்வூர்‌ முடிகொண்ட 
சோழச்சதுர்வேதிமங்கலத்தின்‌ (இன்றைய பெண்ணாடமிஒரு 
பகுதியாக இருந்ததையும்‌ கூறுகிறது. (இல. தியாகராஜன்‌, 
அரியலூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌, செப்பேடுகள்‌ தொகுதி-1, 
2015, பக்கும்‌.137-138) 


இருக்கரத்துறை என்பது இவ்வூரினுடைய பெயராகும்‌. 
வெள்ளாற்றங்கரையில்‌ அமைந்துள்ள ஏழு துறைகளில்‌ இது 
7வது துறையாகும்‌, இதற்கு முடவன்‌ துறை, பெலாந்துறை என்ற 
வேறு பெயர்களும்‌ உள்ளன. இவ்வூருக்கு அருகில்‌ உள்ள 
முதுகுளம்‌ என்ற ஊரில்‌: உள்ள குளக்கரையின்‌ உள்ள 
கற்பலகையில்‌ எழுதப்பட்டுள்ள முதலாம்‌ ம£ரங்கனின்‌ 
கல்வெட்டு (பொ.ஆ..1983)]ஆலத்தரர்‌ திருக்கனாகத்துறை நயினார்‌ 
கோயில்‌ பூஜைக்கு 17ப்ற்று குறிச்சிப்‌ பற்றுப்‌ பிரிவைச்‌ சேர்ந்த 
முதுகுளம்‌ கிராமம்‌ கொடுக்கப்பட்ட தைக்‌ கூறுகிறது. இக்கொடை 
கொண்டமநாயக்கர்‌ என்ற செஞ்சிநாயக்கர்க்கும்‌ இப்பகுதியை 
நிருவகித்த 12பற்று நாட்டார்க்கும்‌ புண்ணியம்‌ ஏற்பட 
வேண்டுமென்று கொடுக்கப்பட்டுள்ளது. (இல. தியாகராஜன்‌, 
அரியலூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌, செப்பேடுகள்‌ தொகுதி-1, 
2015, பக்கம்‌,265-266) 


இச்சான்றுகளிலிருந்து திருக்கரத்துறை நாயனார்‌ கோயில்‌ 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ சிறப்புடன்‌ இருந்திருக்க 
வேண்டுமென்றும்‌ விக்ரெமசோழன்‌ காலம்‌ மற்றும்‌ விஜயநகர 
மன்னர்‌ முதலாம்‌ ஸ்ரீரங்கன்‌ காலம்‌ வரையிலும்‌ இக்கோயில்‌ 
வழிபாட்டில்‌ இருந்தது என்பதும்‌ புலனாகிறது. ஆலத்தூர்‌ 
என்னும்‌ பெயர்‌ மற்றும்‌ இப்பகுதியில்‌ அக்காலத்தில்‌ ஒரு 
கோட்டை இருந்தது என்று இப்பகுதி மக்கள்‌ கூறும்‌ தகவலையும்‌ 
சேர்த்தால்‌. ஆலத்தூர்‌ கோட்டைக்காடு என்னும்‌ களர்ப்‌ 
பெயரைப்‌ பெறமுடிறெது. 
2. சுண்டராதித்தம்‌ சிவன்‌ கோயில்‌ பொஆ,1093 


உத்தம சோழனின்‌ 14ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ கண்டராதித்தச்ச 
துர்வேதிமங்கலத்தில்‌ இம்மன்னரின்‌ அதிகாரி செம்பர்‌ அருளன்‌ 
என்பவர்‌ சிவலோசுத்து மகாதேவர்‌ கோயிலைக்‌ கற்றளியாகக்‌ 
கட்டினார்‌ என்பதை மேலே பார்த்தோம்‌. இத்தகவலைத்தரும்‌ 
கல்வெட்டு இக்கோயில்‌ அர்த்தமண்டப வடக்கு வாயிலில்‌ 
நிலைக்காலில்‌ எழுதப்பட்டுள்ளது. ஆனால்‌ தற்போது 
இக்கோயிலின்‌ கருவறை, அர்த்தமண்டப சுவர்ப்‌ பகுதிகள்‌ 
மற்றும்‌ அதிஷ்டானப்பகுதிகளில்‌ மூதலாம்‌ குலோத்துங்கன்‌, 
இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ ஆகியோரின்‌ கல்வெட்டுக்கள்‌ 


260 ஆவணம்‌ 29, 2017 


எழுதப்பட்டுள்ளன. இவற்றில்‌ பழமையானது முதலாம்‌ 
குலோத்துங்கனின்‌ 23ஆம்‌ ஆண்டில்‌ (பொஆ.1093). எழுதப்பட்ட 


கல்வெட்டாகும்‌.[201/1928-29 இதன்‌ அடிப்படையில்‌ 
உத்தமசோழன்‌ காலத்துக்‌ கோயில்‌ இம்மன்னர்‌ காலத்தில்‌ 
மீண்டும்‌ புதுப்பித்துக்‌ கட்டப்பட்டுள்ளது என்பதை 


அறியமூடி கிறது. தற்போதுள்ள தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர்‌, 
துவாரப்பாலகர்‌ ஆகிய சிற்பங்கள்‌ குலோத்துங்கன்‌ காலத்தவை 
ஆகும்‌. இக்கோயிலின்‌ இடைக்கட்டுப்‌ பகுதியைக்‌ காட்டுடையான்‌ 
தாதன்‌ ஆராவமுது என்பவர்‌ கட்டியுள்ளார்‌. இம்மன்னர்‌ காலக்‌ 
கட்டடக்கலை அமைப்புக்கு இக்கோயில்‌ சிறந்த சான்றாக 
உள்ளது. 


3.கற்றளியான மேலப்பழுவூர்‌ திருத்தோற்றமுடையார்‌ கோயில்‌ குலோத்துங்க 
சோழ ஈஸ்வரம்‌ -பொ.ஆ.1085, 1100 


மேலப்பழுவூரில்‌ உள்ள சுந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ 
இருத்தோற்றமுடையார்‌ என்ற கோயிலை உத்தமசோழரின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ பழுவேட்டரைய மன்னன்‌ கண்டன்‌ மறவன்‌ 
பொ.ஆ.986 இல்‌ கட்டினார்‌ என்பதை மேலே பார்த்தோம்‌. 
ஆனால்‌ செங்கல்லால்‌ கட்டப்பட்டிருந்த இக்கோயில்‌ 
காலப்போக்கில்‌ விரதித்துப்‌ போனதாலும்‌ தற்போது 
இக்கோயிலை முழுவதும்‌ கருங்கல்லால்‌ முதலாம்‌ குலோத்துங்க 
சோழருக்கு உடல்‌ நலம்‌ நன்றாக இருக்க வேண்டுமென்று 
வேண்டிக்கொண்டு இவருடைய அதிகாரி வாணகோவரையன்‌ 
சுத்தமல்லன்‌ உத்தமசோழனான இலங்கேஸ்வரர்‌ என்பவர்‌ 
கட்டியுள்ளார்‌ என்பதை குலோத்துங்கசோழரின்‌ கல்வெட்டால்‌ 
அறியமுடிகிறது. மேலும்‌ இக்கோயிலில்‌ கோபுரம்‌, பிரகாரங்கள்‌, 
அஷ்டபரிவார ஆலயங்களையும்‌ இவர்‌ கட்டியுள்ளார்‌. 
தற்போது இக்கோயில்‌ சுவர்களில்‌ கல்வெட்டுக்கள்‌ தவிர 
வேறு சிற்பங்கள்‌ எதுவுமில்லை. ௮4. முதல்‌ முடி வரை 
கருங்கல்லால்‌ கற்றளியாக வேசர விமானத்துடன்‌ இக்கோயில்‌ 
அமைந்துள்ளது... இக்கோயில்‌ முதலாம்‌ குலோத்துங்கன்‌ காலக்‌ 
்‌ i டுத்துக்காட்டாக உள்ளது. தற்போது 
ரி சிற்பங்களில்‌ சில குறிப்பாக 
சப்தமாதர்‌, கன்‌ போன்ற சிற்பங்கள்‌ இம்மன்னர்‌ காலத்தவை 
வம்‌. anon தன்னுடைய அதிகாரி கட்டிய இக்கோயி 
லுக்கு முதலாம்‌ குலோத்துங்கன்‌ பொ.ஆ.1108 . இல்‌ 
தில்லைக்குடியான குலோத்துங்கசோழ நல்லூர்‌ (இன்றைய 
சில்லக்குடி என்ற ஊரை இறையிலியாக வழங்கி ஆணைப்‌ 
பிறப்பித்‌ துள்ளார்‌ .(390/1924) 


இக்கோயிலில்‌ உள்ள உதி 


ஆவணம்‌ 28, 2017 ப்‌ 


4:.போத்தாலிமடம்‌: ராஜேந்திரசோழீஸ்வரம்‌ -பொ.ஆ.1119 

கங்கைகொண்டசோழமபுரத்தில்‌ எழுதப்பட்டுள்ள முதலாம்‌ 
குலோத்துங்கசோழனின்‌ 49ஆம்‌ ஆண்டுக்கல்வெட்டு(பொ.ஆ.1/19] 
போத்தாலிமடம்‌ என்ற ஊரில்‌ இருந்த ராஜேந்திர சோழாஸ்வர 
மூடையார்‌ என்ற கோயிலுக்குப்‌ பூஜைவழிபாடுகள்‌ 
நடத்துவதற்குப்‌ போதுமான நிலம்‌ இல்லை என்று இக்கோயில்‌ 
பிடாரர்‌ மன்னரிடம்‌ விண்ணப்பம்‌ செய்து நிலம்‌ 
வழங்கவேண்டுமென்று கேட்டுக்‌ கொண்டார்‌. இதனால்‌ மன்னர்‌ 
இராஜேந்திரசோழ நல்லூரைப்‌ பாதியாகப்‌ பிரித்து 
குலோத்துங்கசோழ நல்லூர்‌ என்ற பெயரிட்டு அவ்வூர்‌ 
வருமானத்தைக்‌ கோயிலுக்குக்‌ கொடுத்து ஆணையிட்டுள்ளார்‌. 
இந்த ஆணையை இம்ம்ன்னர்‌ கங்கைகொண்ட சோழபுரத்தில்‌ 
இருந்த கங்கைகொண்ட சோழன்‌ திருமாளிகையில்‌ அதிப்பூமியில்‌ 
கீழைசோபானத்தில்ப்‌ பள்ளிக்கட்டிலில்‌ எழுந்தருளியிருந்தபோது 
பிறப்பித்துள்ளார்‌.(தெ.இ.க..4, எண்‌.527] தற்போது 
கங்கைகொண்டசோழபுரம்‌ அருகே உள்ள முத்துசேருவாமடம்‌ 
அல்லது ஆண்டிமடம்‌ ஆகிய இரண்டு ஊர்களில்‌ ஒரு ஊரில்‌ 
இந்த கோயில்‌ இருந்தது என்று கருதலாம்‌. 


5.சுள்ளங்குடி அகத்தீஸ்வரர்‌ கோயில்‌ பொ.ஆ.1120 


அரியலூர்‌ -ஏலாக்குறிச்சி சாலையில்‌ பெரியமறை ஊருக்கு 
முன்பாக சுள்ளங்குடி என்னும்‌: சிற்றூர்‌ உள்ளது. இவ்வூர்ச்‌ 
சிவன்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ கிடைக்கும்‌ மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
காலத்‌ துண்டுக்கல்வெட்டுகளிலிருந்து இக்கோயில்‌ பெயர்‌ 
திருவகத்தீஸ்வரர்‌ என அழைக்கப்பட்டதை அறியமுடிறெது. 
(இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌, 
செப்பேடுகள்‌ தொகுதி-1, 2015, பக்கம்‌.159-16]) 


காமரசவல்லி சிவன்‌ கோயிலில்‌ எழுதப்பட்டுள்ள முதலாம்‌ 
குலோத்துங்கனின்‌ 50 ஆம்‌ அண்டுக்‌ கல்வெட்டு 
காமரவல்லிச்சதுர்வேதிமங்கலத்து பெருங்குறி மகாசபையார்‌ 
விறைக்‌ கூற்றத்து வளவன்‌ புளியங்குடி திருவகத்தீஸ்வரமுடைய 
மகாதேவர்‌ கோயில்‌ திருக்காவணத்தில்‌ கூட்டம்‌ கூப்ட 
இக்கோயிலுக்கு அர்ச்சனாபோகமாக காமரசவல்லவி ஊரில்‌ நிலம்‌ 
வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. (84/1914) இதிலிருந்து இன்றைய 
சுள்ளங்குடி கிராமம்‌ குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ வளவன்‌ 
புளியங்குடி என அழைக்கப்பட்டதையும்‌ இங்குள்ள 
அகத்தீஸ்வரர்‌ கோயில்‌ இம்மன்னர்‌ காலத்தில்‌ கட்டப்பட்டது 
என்பதையும்‌ அறியலாம்‌. இக்கோயில்‌ தற்போது மிகவும்‌ 
சிதிலமடைந்துள்ளது. இங்குள்ள முருகன்‌, தட்சணாமூர்த்தி, 


262 ஆவசணம்‌: 28, 2017 


துர்க்கை உள்ளிட்ட சிற்பங்கள்‌ இம்மன்னர்‌ காலத்தவை 
எனலாம்‌. 

விக்கிரமசோழன்‌ காலம்‌ 

1.சேனாபாதிமுடிகொண்டான்‌ முடிகொண்டசோயிஸ்வரம்‌-பொ.ஆ.1124 


அறியலூர்‌ -திருமானூர்‌ சாலையில்‌ சேனாபதி 
முடிகொண்டான்‌ என்னும்‌ இரண்டு சிற்றூர்கள்‌ உள்ளன. 
இவ்வூர்‌ வாணவிச்சாதிரநல்லூர்‌ என்ற பெயரில்‌ இம்மன்னரின்‌ 
அதிகாரி சுத்தமல்லன்‌ முடிகொண்டானான விருதராஜ 
பயங்கரவாணகோவரையன்‌ என்பவருக்குக்‌ காணியாக 
வழங்கப்பட்ட ஊராக இருந்துள்ளது: காலப்போக்கில்‌ 
வாணவிச்சாதிரநல்லூர்‌ என்ற பெயர்‌ மறைந்து இந்த 
அதிகாரியின்‌ பெயரால்‌ சேனாபதி முடிகொண்டான்‌ என 
அழைக்கப்பட்டு தற்போது இரண்டுசிற்றூர்களாக விளங்குகிறது. 
இவ்வூரில்‌ இவ்வதிகாரி முடிகொண்டசோழ ஈஸ்வரமுடைய 
மகாதேவர்‌ என்னும்‌ கோயிலைக்‌ கட்டியுள்ளார்‌. இக்கோயிலை 
தபசி பொய்க்குடையான்‌ திருச்சிற்றம்பலபிச்சன்‌ என்பவர்‌ 
கட்டியுள்ளார்‌. இக்கோயிலின்‌ பூஜை வழிபாடுகளுக்கும்‌ கோயில்‌ 
பதியாளர்களுக்கும்‌ இவ்வதிகாரி நிலம்‌ வழங்கியுள்ளார்‌. 
இச்செய்திகளைத்‌ தரும்‌ விக்ரெமசோழனின்‌ 6ஆம்‌ 
ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டு கீழப்பழுவூர்‌ ஆலந்துறையார்‌ 
கோயிலில்‌ எழுதப்பட்டுள்ளது. (தெ.இ.க. .5) எண்‌:673 ஆனால்‌ 
தற்போது சேனாபதி முடிகொண்டான்‌ இரண்டு ஊர்களிலும்‌ 
சோழர்‌ காலக்‌ கோயில்‌ எதுவுமில்லை. காலப்போக்கில்‌ 
இக்கோயில்‌ அழிந்துவிட்டது எனலாம்‌. தற்போது செங்கல்லால்‌ 
ஆன விஸ்வநாதர்‌ கோயில்‌ என்னும்‌ கோயில்‌ மட்டுமே 
முடிகொண்டானில்‌ உள்ளது. 
இரண்டாம்‌ இராஜராஜன்‌ காலம்‌ 
3.மேலப்பழுவூர்‌ குலோத்துங்கசோழ அக்கசாலை ஈஸ்வரம்‌ பொ.ஆ.1149 

கீழப்ப ர்‌ அலந்துறையார்‌ கோயிலில்‌ எழுதப்பட்டுள்ள 
டன்‌. இனன்‌ காலத்தது என்று கணிக்கக்‌ கூடிய 
இம்மன்னரின்‌ மூன்றாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு இக்கோயில்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடுகிறது./வரலாறு இதற்‌-3, ஆகஸ்டு 1994, பக்கம்‌. 
௨9 தங்க காசுகள்‌ அச்சடிக்கப்படும்‌ இடத்தில்‌ இக்கோயில்‌ 
இருந்தது என்பதை இப்பெயர்‌ உணர்த்துகிறது. இக்கோயிலுக்குத்‌ 
தேவதானமாக இரைக்குடி என்ற ஊர்‌ பூலோகப்புரந்தர நல்லூர்‌ 


என்று பெயரிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்ததையும்‌ 
இக்கல்வெட்டு மூலம்‌ அறியமுடிகிறது. கீழப்பழுவூர்‌ அருகே 
263 


ஆவணம்‌ 28, 2017 


எறக்குடி என்ற கிராமம்‌ உள்ளது. மேலப்பமுவூரில்‌ தங்கச்சாலை 
என்ற தெருப்‌ பெயர்‌ உள்ளூர்‌ மக்களால்‌ கூறப்படுகிறது. 
எனவே இக்கோயில்‌ மேவப்பமுவூரில்‌ இருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
தற்போது இக்கோயில்‌ அழிந்து போய்விட்டது. 


2.உடையவர்‌ தீயனூர்‌ திருவக்கீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ பொ,ஆ.1166 


அரியலூர்‌ -விக்கிரமங்கலம்‌ சாலையில்‌ உடையவர்‌ தீயனூர்‌ 
என்ற சிற்றூர்‌ உள்ளது. இங்குள்ள சிவன்‌ கோயில்‌ ஐமதக்னீஸ்வரர்‌ 
கோயில்‌ என அழைக்கப்படுகிறது. இக்கோயில்‌ சுவர்களில்‌ 
இரண்டாம்‌ இராஜராஜன்‌, மூன்றாம்‌. குலோத்துங்கன்‌, மூன்றாம்‌ 
இராஜராஜன்‌, விஜயநகரமன்னர்‌ இரண்டாம்‌ தேவராயர்‌ ஆகிய 
மன்னர்களின்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. இவற்றில்‌ மிகவும்‌ 
தொன்மையான இரண்டாம்‌ இராஜராஜனின்‌ 20 ஆம்‌ ஆண்டுக்‌ 
கல்வெட்டு ஆகும்‌. இதனால்‌ இக்கோயில்‌ இம்மன்னர்‌ காலத்தில்‌ 
கட்டப்பட்டது எனவாம்‌. கல்வெட்டில்‌ இவ்வூர்ப்‌ பெயர்‌ 
தீயனூரான மனுகுலகேசரி நல்லூர்‌ எனவும்‌ கோயில்‌ பெயர்‌ 
திருவக்கீஸ்வரமுடையார்‌ எனவும்‌ குறிப்பிடப்படுகிறது. 
இரண்டாம்‌ தேவராயரின்‌ கல்வெட்டு தஇிருவக்னீஸ்வரமுடைய 
நாயனார்‌ திருக்கோயில்‌ என்று கூறுகிறது. முழுவதும்‌ வெள்ளைச்‌ 
சுண்ணாம்புக்‌ கல்லால்‌. கட்டப்பட்டுள்ள இக்கோயிலில்‌ உள்ள 
தேவகோஷ்ட சிற்பங்களான விநாயகர்‌, விஷ்ணு ஆகியவை 
சோழர்‌ கால வார்ப்புகளாகும்‌. இங்குள்ள செப்புத்‌ திருமேனிகளும்‌ 
இம்மன்னர்‌ காலத்தவை: எனலாம்‌. (இல. தியாகராஜன்‌, 
உடையவர்‌ தயனூர்‌ அருள்மிகு அமிர்தாம்பிகை உடனுறை 
ஜமதக்னீஸ்வரர்‌ திருக்கோயில்‌ தலவரலாறு, 2009) 
8.இராயம்புரம்‌ இராஜகம்பீரசோழீஸ்வாம்‌ பொ.ஆ.1297 


அரியலூர்‌ - செந்துறைச்‌ சாலையில்‌ இராயம்புரம்‌ என்னும்‌ 
சிற்றூர்‌ உள்ளது. இங்குள்ள இராஜகம்பீரசோழீஸ்வரர்‌ என 
அழைக்கப்படும்‌ சிவன்‌ கோயிலில்‌ சோழர்‌ காலக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ எதுவுமில்லை. தனியாக ஒரு கற்பலகையில்‌ 
எழுதப்பட்டுள்ள முதலாம்‌ மாறவர்மன்‌ குலசேகர பாண்டியனின்‌ 
20 ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டுபொஅ.1997) இவ்வூர்‌ 
இராஜகம்பீரபுரம்‌ என்ற பெயரில்‌ வணிக நகரமாக விளங்கியது 
என்பதையும்‌ இக்கோயில்‌ இராஜகம்பிரசோழீஸ்வரமுூடைய 
நாயனார்‌. என அழைக்கப்பட்டதையும்‌ இவ்வூர்‌ மேல்‌ 
காரைக்காட்டுச்‌ சென்னிவலக்‌ கூற்றம்‌ என்ற நாட்டுப்பிறிவின்‌ 
ழ்‌ இருந்ததையும்‌ இக்கோயிலுக்கு 79 நாட்டவரும்‌ நான்கு திசை 
18 விஷயத்தாரும்‌ ஒன்றுகூடி தங்களின்‌ வணிகப்பொருட்கள்‌ மிது 
மகமை வரி விதித்து கோயிலில்‌ பூஜை வழிபாடுகள்‌ நடத்தவும்‌ 


264 ஆவணம்‌ 28, 2017 


நகர நிருவாகம்‌ செய்யவும்‌ செய்த ஏற்பாட்டைக்‌ கூறுகிறது. 
ஒட்டக்கூத்தர்‌ தக்கயாகப்‌ பரணியில்‌ இரண்டாம்‌ இராஜராஜனை 
இராஜகம்பீரன்‌ என்று பாடியுள்ளார்‌. இப்பெயரில்‌ இம்மன்னர்‌ 
காலத்தில்‌ இவ்வூரும்‌ கோயிலும்‌ உருவாயிற்று எனலாம்‌. தற்போது 
இக்கோயிலில்‌ சோழர்‌ கால எச்சமாக இருப்பவை கோயிற்‌ 
பெயரும்‌ தட்சணாமூர்த்தி சிற்பமும்‌ ஆகும்‌. ஊர்ப்பெயர்‌ 
இராயம்புரம்‌ என மருவிவிட்டது. இருப்பினும்‌ பாண்டியர்‌ 
காலத்திலும்‌ இவ்வூர்‌ சிறப்புடன்‌ வணிகநகரமாகத்‌ திகழ்ந்துள்ளது 
என்பதை அறிகிறோம்‌. (இவ. தியாகராஜன்‌; அரியலூர்‌ மாவட்டக்‌ 
கல்வெட்டுக்கள்‌, செப்பேடுகள்‌ தொகுதி-1, 2015, பக்கம்‌, 83-89) 


இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ காலம்‌ 


$.பெரியாக்குறிச்சி இராஜேந்திரசோழீஸ்வரம்‌, புகழாபரண விண்ணகர்‌, 
பொ.ஆ.1169 
கொடுக்கூர்‌ திருச்செந்தீஸ்வரம்‌, வேதநாயக விண்ணகர்‌ பொ.ஆ.1189 
செந்துறை வட்டத்தில்‌ உள்ள பெரியாக்குறிச்சி ஊரில்‌ 
சோழீஸ்வரர்‌ கோயில்‌ என்னும்‌ சிவாலயத்தில்‌ இரண்டாம்‌ 
இராஜாதிராஜன்‌ காலத்திய 3,8 ஆகிய ஆட்சியாண்டுகளில்‌ 
எழுதப்பட்ட கல்வெட்டுகள்‌ உள்ளன. இவை 
பெரியாக்குறிச்சியிலும்‌ கொடுக்கூரிலும்‌ வங்கார முத்தரையன்‌ 
என்பவர்‌ மேலே: குறிப்பிடப்பட்டுள்ள 4 கோயில்களையும்‌ 
கட்டியுள்ளார்‌ என்பதையும்‌ இக்கோயில்களுக்கு இம்மன்னர்‌ 
தனது மூன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌ புகமாபரண நல்லூர்‌ என்ற 
கிராமத்தை இறையிலியாசு வழங்கி ஆணைப்‌ பிறப்பித்ததைக்‌ 
கூறுகிறது. (இல. இயரகராஜன்‌, அரியலூர்‌ மாவட்டக்‌ 
கல்வெட்டுக்கள்‌; செப்பேடுகள்‌ தொகுதி-1, 2015, பக்கம்‌. 220-281] 
கொடுக்கூரில்‌ உள்ள கோயில்கள்‌ சோழர்‌ கால. அம்சங்களை 
இழந்து தற்போது வழிபாடின்றி சாதாரண கோயில்களாக 
கல்வெட்டுக்கள்‌ ஏதுமின்றி உள்ளன, பெரியாக்குறிச்சி சிவன்‌ 
கோயிலில்‌ மட்டும்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. இங்குள்ள 
தட்சணாமூர்த்தி சிலை மட்டும்‌ இம்மன்னர்‌ காலத்திய 
சிற்பக்கலைக்குச்‌ சாட்சியாக உள்ளது. அச்சிற்பமும்‌ தற்போது 
கங்கைகொண்டசோழபுரம்‌ அருங்காட்சியகத்துக்குக்‌ கொண்டு 
செல்லப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில்‌ கட்டுமான 
அமைப்பு இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ காலக்‌ கலை 
அமைப்புக்குச்‌ சான்றாக உள்ளது. வெள்ளைச்‌ சுண்ணாம்பு 
கல்லால்‌ கட்டப்பெற்றுள்ள இக்கோயிலும்‌ அண்மையில்‌ 
திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. 


ஆவணம்‌ 28, 2017 265 


2.தேளூர்‌ சோமனாதீஸ்வரர்‌ கோயில்‌ பொ.ஆ 1173 


அரியலூர்‌ -விளாங்குடி. சாலையில்‌ அமைந்துள்ள சிற்றூர்‌ 
தேளூர்‌ ஆகும்‌. இவ்வூரில்‌ கட்டப்பட்டுள்ள சோமனாதஸ்வரர்‌ 
கோயிலில்‌ ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும்‌ உள்ளது. சிற்பங்கள்‌ 
ஏதுமில்லை. முழுவதும்‌ வெள்ளைச்‌ சுண்ணாம்புக்கல்லால்‌ 
கட்டப்பட்டுள்ள இக்கோயில்‌ சுவரில்‌ எழுதப்பட்டுள்ள 
இரண்டாம்‌ இராஜாதிராஜனின்‌ 7ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு 
இவ்வூர்ப்‌ பெயரை திகையொளியூர்‌ என்றும்‌ கோயில்‌ பெயரை 
தஇிகையொளனிஈஸ்வரமுடைய: நாயனார்‌ என்றும்‌ இவ்வூர்‌ 
காரைக்காட்டுச்‌ சென்னிவலக்‌ கூற்றத்தில்‌ இருந்தது என்றும்‌ 
இக்கோயிலுக்கு இவ்வூரில்‌ காதியுரிமையுடைய பலர்‌ பூஜை 
வழிபாட்டுக்கு நிலம்‌ கொடுத்தது: பற்றியும்‌ கூறுகிறது. (இல. 
தியாகராஜன்‌, அரியலூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌, 
செப்பேடுகள்‌ தொகுதி-1, 2015, பக்கம்‌, 83-84) 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலம்‌ 

இம்மன்னரின்‌ காலத்தில்‌ பின்வரும்‌: ஊர்களில்‌ கோயில்கள்‌ 
கட்டப்பட்டுள்ளன. 
1. துரத்தார்தூற்றூர்‌) திருவென்பபேறுடையார்‌ கோயில்‌ 

பொ.ஆ.[180 


2. ஹீபுரந்தான்‌ (ஸ்ீபராந்தகச்சதுர்வேதிமங்கலம்‌) சிவபாதசேகர 
ஈஸ்வரம்‌ -பொ.ஆ.1184 


3. ஸ்ரீபுரந்தான்‌ (ஸ்ரீபராந்தகச்சதுர்வேதிமங்கலம்‌ கைலாசநாதர்‌ 
கோயில்‌ பொ..1184 


4. இரைக்குடி(எறக்குடி) மதுராந்தகாஸ்வரம்‌ பொ.ஆ.1/97 
5. கண்டராதித்தம்‌ லட்சுமிநாராயணப்‌ பெருமான்‌ கோயில்‌ 
(கண்டராதித்த விண்ணகர்‌) பொ..1215 


பெரியமறை திருப்பார்ப்பதீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ 
பயபொ.ஆ.[216 


மூன்றாம்‌ இராஜராஜன்‌ காலம்‌ 

திருமழபாடி. வைத்தியநாதப்பெருமாள்‌ சன்னதி பொ.ஆ.1222 
- திருமழபாடி சோமநாதீஸ்வரர்‌ கோயில்‌ யபொ.ஆ.1223 
தாம்ரைப்பூண்டி தர்மலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ பொ.ஆ.1229 


ஓட்டக்கோயில்‌ பொன்பரப்பின சோழிஸ்வரர்‌ கோயில்‌ 
பொ.ஆ.1286. போசளர்‌ காலத்தில்‌ இப்பகுதி கோயில்கள்‌ 
சிலவற்றில்‌ திருப்பனிகள்‌ நடந்தன. 


6. 


; 


t= 


பத ௮. 


| 266 ஆவணம்‌ 28, 2017 


முடிவுரை 
இவ்வாறு. முதலாம்‌ ஆதித்தன்‌ காலம்‌ முதல்‌ மூன்றாம்‌ 
இராஜராஜன்‌ ர ஆட்சி காலம்‌ வரை போசளர்களின்‌ 
பங்களிப்பையும்‌ சேர்த்து சச கோயில்கள்‌ இப்பகுதியில்‌ 
கட்டப்பெற்றுள்ளன. இவற்றில்‌ பெரும்பாலான கோயில்‌ 
சிற்பங்களும்‌ செப்புத்‌ திருமேனிகளும்‌ நல்ல நிலையில்‌ அந்தந்த 
காலக்‌ கலைச்‌ சிறப்புகளை நமக்குப்‌ பறைச்சாற்றிக்‌ கொண்டு 
சோழர்‌ காலக்‌ கலைப்பெருமைகளை அறிய உதவுகின்றன. 
துணைநூல்கள்‌ 
ம்‌. இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌, 
செப்பேடுகள்‌ தொகுதி-1, 2015, சரமரசவல்லி பதிப்பகம்‌, 
அரியலூர்‌. ்‌ 
2. இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌ மாவட்டக்‌. கல்வெட்டுக்கள்‌; 
செப்பேடுகள்‌ தொகுதி-2, 2016, காமரசவல்லி பதிப்பகம்‌, 
அரியலூர்‌.(அச்சில்‌) 
இல. தியாகராஜன்‌, "அரியலூர்‌ வட்டாரத்துச்‌ சிற்றூர்களில்‌ 
கடக்கும்‌ புத்த-சம்ண உதிரிச்சிற்பங்கள்‌- ஓர்‌ வணிக வரலாற்று 
ஆய்வு", அரசுக்‌ கலைக்‌ கல்லூரி, அரியலூர்‌, ஆண்டு மலர்‌ 
1995, பக்கம்‌.3-8 
3. Doughlas Barret, சனத்‌: Chola. Bronzes, Bombay. 1965. 
#arly Chola Architecture and Sculptire, 1974 


4, Balasubrahmanyam, 88. Early Chola Art, Part 1 Asia Publishing 
House, Bombay,1966, . 

Early Chola Temples (4.D.907-985),Orient Longman, 
New Delhi,197i. ்‌ 
ட்‌ Middle Chola Temples, Oriental Press Amster- 
dam,1977 

Se Later Chola Temples, (A.D.1070-1280), Faridabad, 
1979. 


Michael W. Meister, Encyclopaedia of Indian Temple Architecture, 
South India, Lower Dravidadesa, 200BC-AD.1324, Oxford 
University Press, Delhi, 1983. 


ஆவணம்‌ '28, 2017 267 



























































66:20 
கொங்குபகுதியில்‌ புதிய கண்டுபிடிப்புகள்‌: 
சேவூர்‌ அடுக்குநிலை நடுகல்‌: 

திருப்பூர்‌ மாவட்டம்‌ சேவூர்‌ காவல்‌ நிலைய வளாகத்தில்‌ 
மூன்றடுக்குகள்‌ கொண்ட ஐந்து அடி உயரமும்‌, மூன்றடி 
அகலமும்‌ கொண்ட அடுக்குநிலை நடுகல்‌ காணப்படுறைது.. 
நடுகல்‌ மூன்று பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டு உருவங்கள்‌ புடைப்புச்‌ 
சிற்பங்களாகச்‌ செதுக்கப்பட்டுள்ளன. மழுங்கிக்‌ காணப்படும்‌ 
இந்நடுகல்லின்‌ கழ்‌ அடுக்கில்‌ வீரன்‌ ஒருவன்‌ நாணேற்றிய 
வில்லைக்‌ கையில்‌ பிடித்துப்போரிடும்‌ நிலையில்‌ காணப்படுகிறான்‌. 
வீரனின்‌ இடப்புறத்தலைப்பகுதியில்‌ கொண்டை முழு, உள்ளது. 
இடைப்பகுதியில்‌ ஆடைக்கச்சு உள்ளது. வீரனின்‌ 
இன்னொருபுறத்தில்‌ அவன்‌ மனைவி என்று கருதும்படியான 
ஒரு பெண்ணுருவம்‌ காணப்படுகிறது. பெண்ணின்‌ தலையிலும்‌ 
கொண்டை. உள்ளது. அனால்‌ கொண்டை தலையின்‌ வலபுறம்‌ 
உள்ளது. கணுக்கால்‌ வரை ஆடை உள்ளது. இரண்டாம்‌ 
அடுக்கில்‌, நான்கு உருவங்கள்‌ காணப்படுகின்றன. ஓர்‌ ஆண்‌ 
மூன்று பெண்கள்‌. முதல்‌ அடுக்கில்‌ கண்ட ஆணின்‌ கொண்டை 
மற்றும்‌ பெண்ணின்‌ கொண்டை அகியவற்றின்‌ 
அடிப்படையிலேயே இரண்டாம்‌ அடுக்கிலும்‌ தலைக்கொண்டை 
கன்‌ காணப்படுகின்றன. மூன்றாம்‌ அடுக்கில்‌, வீரன்‌ சிவலிங்கத்தை 
வழிபடுவது போன்ற தோற்றம்‌. ஒரு நந்திச்சிற்பமும்‌ 
காணப்படுகிறது. மேலும்‌ கை கூப்பிய நிலையில்‌ இரு 
பெண்ணுருவங்கள்‌. வீரன்‌ சண்டையின்போது இறந்து 
படுகிறான்‌. அவன்‌ மனைவி அவனோடு உடன்கட்டை ஏறுதல்‌. 
வீரனையும்‌ அவளது மனைவியையும்‌ சுவர்க்கம்‌ என்னும்‌ 
மேலுலகத்துக்குத்‌ தேவமகளிர்‌ அழைத்துச்செல்கின்றனர்‌. 


புதூர்‌ புலிகுத்திக்கல்‌: 

உடுமலை அருகில்‌ தேவனூர்‌ புதூரில்‌, நவக்கரை பாலத்தருகில்‌ 
நரிகடிச்சான்‌ கோயில்‌ அமைந்துள்ளது. கருவறையின்‌ வாயில்‌ 
பேன்ற முன்புறத்தில்‌, ஐந்தடி. உயரமுள்ள இருகற்கள்‌ இருபுறம்‌ 
நிற்கவைக்கப்பட்டு, நடுவில்‌ ஒருவர்‌ உள்ளே நுழையுமளவு வாயில்‌ 
திறப்பு அமைக்கப்பட்டிருந்தது. கருவறையின்‌ இரு 
பக்கவாட்டுப்பகுஇகளிலும்‌ பின்புறத்திலும்‌ ஐந்தடி உயரமுள்ள 
மூன்று மூன்று கற்கள்‌ இணைக்கப்பட்டிருந்தன. கற்களால்‌ 
அமைந்த மேற்கண்ட அறைக்குள்‌ மூன்று அட நீளமும்‌ 
இரண்டரை அடி உயரமும்‌ கொண்ட புடைப்புச்சிற்பத்தில்‌, 


ஆவணம்‌ 28, 2017 287 


வீரன்‌ ஒருவன்‌ தன்‌ இடது கையால்‌ புவியின்‌ வாய்க்குள்‌ சிறிய 
வாளைப்‌ யாய்ச்சியவாறும்‌, தன்‌ வலது கையால்‌ நீண்டதொரு 
வாளைப்புலியின்‌ வயிற்றுப்பகுதியில்‌ பாய்ச்சியவாறும்‌ காணப்படு 
கிறான்‌. இரண்டு வாள்களுமே புவியின்‌ உடலைத்துளைத்து 
உடலுக்கு மறுபுறம்‌ வெளிவந்துள்ளவாறு உள்ளன. புலி தன்‌ 
பின்னங்கால்களால்‌ நின்றவாறு முன்கால்களைத்‌ தூக்கி வீரனின்‌ 
வலது சையைப்பற்றிக்கொண்டு தாக்கும்‌ நிலையில்‌ 
காணப்படுகிறது. வீரனின்‌ கால்களும்‌, புலியின்‌ பின்னங்கால்களும்‌ 
உள்ள பகுதி நிலத்தில்‌ புதைந்து உள்ளது. வீரன்‌ தலையில்‌ 
தலைப்பாகை இருப்பதுபோல்‌ தோன்றுகிறது. தலையின்‌ 
வலப்பக்கம்‌ கொண்டை காணப்படுகிறது. கழுத்திலும்‌ காதிலும்‌ 
அணிகள்‌ உள்ளன. இடையில்‌ அடைக்கச்சு காணப்படுகிறது. 
இடைக்கச்சில்‌ குறுவாள்‌ ஒன்று இருப்பதுபோல்‌ புலப்படுகிறது. 
நீண்ட நாட்களாகச்‌ .சிற்பத்துக்கு எண்ணை பூசப்பட்‌ டுவருவதன்‌ 
காரணமாகச்‌ சிற்பநுணுக்கங்களை அறிய முடியவில்லை. 
வீரனுக்கும்‌ புலிக்கும்‌ இடையில்‌ ஒரு நீண்ட தண்டு காணப்படு 
கின்றது: எண்ணைப்பூச்சில்‌ அதன்‌ வடிவம்‌ தெளிவாகப்‌ 
புலப்படவில்லை. 
தொண்டாமுத்தூர்‌ வேட்டைக்காரசாமி புலிகுத்திக்கல்‌: 

கோவை மாவட்டம்‌ பொள்ளாச்சியை அடுத்துள்ள 
தொண்டாமுத்தரரில்‌ சாலையோரத்தில்‌. வேட்டைக்காரசாமி 
டல்‌ அருகிலுள்ள மரத்தடியைச்‌ சுற்றிலும்‌ நான்கைந்து 

பங்கள்‌ காணப்பட்டன. அவற்றில்‌ ஒன்று புலிகுத்திக்கல்‌ 
சிற்பமாகும்‌. வீரன்‌ மண்டியிட்டு அமர்ந்த நிலையிலும்‌, புவி தன்‌ 
நான்கு கால்களால்‌ இயல்பாய்‌ நின்ற தோற்றத்திலும்‌ 
காணப்படுகின்றனர்‌. வீரன்‌ தன்‌ கையில்‌ வேல்‌ அல்லது ஈட்டியை 
ஏந்தியவாறு புலியின்‌ வாய்க்குள்‌ ஆயுதத்தைச்‌ 
செலுத்திக்கொண்டிருக்கிறான்‌. வீரனின்‌ தலைமுடி இடப்புறம்‌ 
கொண் டையாகமுடியப்பட்டுள்ளது. கழுத்திலும்‌, கைகால்களிலும்‌ 
தடித்த அணிகளை அணிந்திருக்கிறான்‌, இடையில்‌ ஒரு குறுவாள்‌ 
உள்ளது. ஆடை அமைப்புச்‌ சரியாகப்புலப்படவில்லை. 


வீரனின்‌ இடதுபுறம்‌ ஒரு பெண்‌ இற்பம்‌ உள்ளது. புலியுடன்‌ 
நடந்த சண்டையில்‌ வீரன்‌ இறந்துபோவதால்‌, மனைவியும்‌ உடன்‌ 
இறந்துபோகிறாள்‌ என்று கருதலாம்‌. பெண்ணின்‌ தலைமுடிக்‌ 
கொண்டை வலப்புறமாக உள்ளது. பெண்ணின்‌ அணிகலன்களும்‌ 
தடித்துக்‌ காணப்படுகின்றன. ஆடை கணுக்கால்வரை உள்ளது. 
சிற்பம்‌ தேய்ந்துள்ளதால்‌ எற்பக்கூறுகளைத்‌ தெளிவாக அறிய 
முடியவில்லை. 


288 ஆவனாம்‌ 28, 2017 


அடுத்து இரண்டு தனிச்சிற்பங்களில்‌, ஒன்றுபோல அண்‌, 
பெண்‌ இருவர்‌ உருவங்கள்‌ கணப்படுகின்றன. ஆணின்‌ கைகள்‌ 
மடித்துவைத்த அமைப்பில்‌ தடி.த்தவாளைச்‌ சாய்த்துப்பிடித்தவாறு 
உள்ளன. மற்றொரு சிற்பத்தில்‌ ஆண்‌, பெண்‌ ஆகிய இரண்டு 
உருவங்களோடு அவர்களுக்கிடையில்‌ ஒரு குழந்தை உருவமும்‌ 
செதுக்கப்பட்டுள்ளன. ஆணின்‌ வலப்பக்கம்‌ ஒரு பாம்பு வடிவம்‌ 
செதுக்கப்பட்டுள்ளது. இச்‌ சிற்பத்தின்‌ அமைப்பு, அணிகலன்கள்‌, 
தலைக்கிரீடம்‌, ஆடை அமைப்பு ஆகியன, சிற்பத்தில்‌ உள்ள 
அணும்‌ பெண்ணும்‌ உயர்நிலையில்‌ இருப்பவர்கள்‌ எனச்‌ 
சுட்டுவதுபோல்‌ தெரிகிறது. இந்த. வேட்டைக்கார சாமிக்‌ 
கோயில்‌ நரிகடிச்சான்‌ கோயில்‌ எனவும்‌ மக்களால்‌ 
அழைக்கப்படுகிறது. பழங்காலத்தில்‌, புலியைப்‌ “பெருநரி” 
என்னும்‌ பெயரால்‌ அழைத்தனர்‌. 


சிங்கநல்லூர்‌ புலிகுத்திக்கல்‌: 

பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ளது சிங்கநல்லுரர்‌. அங்கு 
பிள்ளையார்‌ கோயிலின்‌ முன்புறத்தில்‌ ஒரு புலிகுத்திக்கல்‌ சிற்பம்‌ 
காணப்படுறைது. சிற்பத்தில்‌ வீரன்‌ மிக நெருக்கமான நிலையில்‌ 
புலியுடன்‌ போரிடும்‌ காட்சி புடைப்புச்‌ சிற்பமாகச்‌ 
செதுக்கப்பட்டுள்ளது. இப்புலிகுத்திக்கல்லில்‌ நீண்ட வாளுக்கு 
மாற்றாகக்‌ கோடரி ஒன்று காணப்படுவது சிறப்பு. குறுவாள்‌ 
புலியின்‌ நெஞ்சுப்பகுதியில்‌ நுழைந்துவிட்ட படியால்‌ வீரனின்‌ 
கை மட்டுமே தெரியும்படி உள்ளது. புலி தன்‌ பின்ணங்கால்களில்‌ 
நின்ற நிலையில்‌ முன்னங்கால்களால்‌ வீரனைத்‌ தாக்குகின்றது. 
வீரனின்‌ தலைப்பகுதியில்‌ தலைப்பாகை காணப்படுகிறது. 
தலையின்‌ வலது பக்கமாகக்‌ கொண்டையுள்ளது.. காதுகளில்‌ 
காதணியும்‌, கைகளில்‌ வளையும்‌, கால்களில்‌ கழலும்‌ 
அணிந்திருக்கிறான்‌. இடைப்பகுதியில்‌ ஆடைக்கச்சும்‌ 
முழங்கால்வரை ஆடையும்‌ காணப்படுகின்றன. இச்சிற்பம்‌ 
பொ.ஆ. 12-18 நூற்றாண்டுகளைச்‌ சார்ந்தது. 
கோவை-சரவணம்பட்டி எழுத்துப்பொறிப்புக்கல்‌: 

சரவ ணம்பட்டி சாலையில்‌ மளிகைக்கடை ஒன்றின்‌ 

முன்புறம்‌ நடப்பட்டுள்ள பலகைக்‌ கல்‌ ஒன்றில்‌ எழுத்துகள்‌ 
காணப்படுகின்றன.எழுத்துக்கள்‌ சில சிதைந்துள்ளன. _ எஞ்சிய 
வாசகத்தின்‌ அடிப்படையில்‌ இக்கல்வெட்டு சால்‌ வலி 
உள்ளவர்களுக்கு வைக்கப்பட்ட மந்திரக்கல்‌ என்று: ஊர்‌ மக்கள்‌ 
கூறினர்‌. தமிழகத்தில்‌ கால்நடைகளுக்கு ஊர்‌ மந்தையின்‌ நடுவில்‌ 
இதுபோன்ற மந்திரக்‌ கல்‌ நடுவது வழக்கம்‌. அதுபோன்று 


ஆவணம்‌: 28, 2017 289 


கால்வலி உள்ளவர்களுக்காக வைக்கப்பட்ட கல்லாகலாம்‌. இது. 
பிற்காலத்தைச்‌ சார்ந்தது: கல்லில்‌ எழுத்துகள்‌ உள்ளன. 

1. கல்லு 2 கலு, , நல்லு. வ. 

4... தைச்‌ செய்‌...4ிஈ. இ செ 6,பிணி.வ 7நீங்கு 6. ம்‌ 
பெள்ளாதி பீரங்கிமேடு-புலிக்குத்திக்கல்‌: 


கோவை மாவட்டம்‌, காரமடைக்கருகில்‌ உள்ள பென்னாதி 
என்னும்‌ சிற்றூரில்‌ கோட்டை மாரியம்மனை கோயில்‌ அருகில்‌ 
திப்பு சுல்தானின்‌ பீரங்கிமேடு என்னும்‌ பெயரில்‌ படிக்கற்களுடன்‌ 
கூடிய ஒரு மேடு உள்ளது. சதுர வடிவங்களால்‌ அன ஏழு 
அடுக்குகளை கொண்ட இப்பீரங்கிமேட்டின்‌ தரைப்பகுதியில்‌ 
ஒரு புலிக்குத்திக்கல்‌ காணப்படுகிறது. பலகைக்கல்லில்‌ புடைப்புச்‌ 
சிற்பமாக, வீரன்‌ ஒருவன்‌ புலியைக்‌ குத்துகின்ற காட்சி 
வடிக்கப்பட்டுள்ளது. புலியின்‌ உருவம்‌ உடைந்துபோயுள்ளது, 
புலியின்‌ தலைப்பகுதி இல்லை; கால்கள்‌ தெரிகின்றன. வீரன்‌ 
கன்‌ வலது கையால்‌ புலியின்‌ நெஞ்சுப்பகுதியில்‌ 
வாளைப்பாய்ச்சுகிறான்‌. வீரனின்‌ தலையில்‌ கொண்டை 
காணப்படுகிறது. இடையில்‌ கச்சம்‌, குறுவாளும்‌ புலப்படுகின்றன. 
ஆனால்‌, ஆடை அமைப்பு, அணிகலன்கள்‌, முகம்‌ ஆகியன 
துண்மையாகத்‌ தோன்றாமல்‌ மழுங்கலான அமைப்பில்‌ உள்ளன. 


து.சுந்தரம்‌,கோவை 


66:21 
பொள்ளாச்சிப்‌ பகுதி நடுகற்கள்‌ 
கூள நாயக்கன்பட்டி நடுகல்‌: 


பொள்ளாச்சி-உடுமலை சாலையில்‌ கெடி மேடுசாலைப்பிரிவில்‌ 
உடுக்கம்பாளையம்‌ என்னும்‌ ஊருக்குப்‌ பிரிந்து செல்லும்‌ 
சாலையில்‌ கூளநாயக்கன்பட்டி யின்‌ சாலை ஓரத்தில்‌ ஒரு சிறிய 
கோயில்‌ உள்ளது. மலைக்காத்தாள்‌ கோயில்‌ என்னும்‌ பெயரில்‌ 
வழிபட்டு வருகிறார்கள்‌. 

இக்கோயில்‌ மேடையில்‌ பலசைக்கல்லில்‌ புடைப்புச்‌ சிற்பமாக 
நடுகல்‌ காணப்படுகிறது. ஆண்‌ பெண்‌ புடைப்பாக உள்ளதில்‌ 
ஆண்‌ தன்‌ இரு கைகளையும்‌ கூப்பி வணங்கிய நிலையிலும்‌ 
பெண்‌ தன்‌ இரு கைகளை மடக்கி மேல்நோக்கி 
உயர்த்தியிருக்கிறாள்‌. இருவருமே கணுக்கால்‌ வரை 
ஆடைக்கட்டுடன்‌ உள்ளனர்‌. ஆண்‌ இடதுபுறமாகவும்‌, பெண்‌ 


290 ஆவணம்‌ 28, 2017 


வலதுபுறமாகவும்‌ கொண்டை முடிந்துள்ளனர்‌. இருவருக்கும்‌ 
காதணிகள்‌ உள்ளன. இருவருக்கும்‌ இடையில்‌ சிறிய உருவத்தில்‌ 
விலங்கு ஒன்று காணப்படுகிறது. அதன்‌ கொம்பின்‌ அமைப்பைக்‌ 
காண்கையில்‌ அது ஒரு: மாட்டின்‌ கன்று எனக்கருதலாம்‌. 


சிஞ்சுவாடி தூண்‌ நடுகல்‌ 

கோவை மாவட்டம்‌, பொள்ளாச்சி வட்டத்தில்‌ சிஞ்சுவாடி 
என்னும்‌ ஊரிலுள்ள அடுக்கு நிலை நடுகல்‌ உள்ளது. இது 
மாலக்கோயில்‌ என வழங்கப்பெறுகிறது. இத்தூண்‌ நடுகல்லில்‌ 
எட்டு அடுக்கு நிலைகளில்‌ மனித உருவங்கள்‌ வரிசையாக நிற்கும்‌ 
தோற்றத்தில்‌ வடிக்கப்பட்டுள்ளன. எண்ணைப்‌ பூச்சினால்‌ ஆண்‌ 
உருவங்கள்‌, பெண்‌ உருவங்கள்‌ என இனம்‌ காண இயலவில்லை. 
தவிர உருவங்களின்‌ மேல்‌ குங்குமப்பூச்சு. ஒன்பதாவது அடுக்கு 
தூணின்‌ விமானச்‌ சிகரம்‌ போன்று: வடிவமைக்கப்பட்டுள்ளது. 
துணை நெருங்கிய பகுதியில்‌, வேல்கம்புகளும்‌, சூலங்களும்‌, 
கற்களும்‌ நிறுத்தப்பட்டுள்ளன. சற்றுச்‌ சுவருக்கு வெளியிலும்‌, 
வேல்‌ கம்புகளும்‌, குலங்களும்‌ நிறுத்தப்பட்டுள்ளன. மாலக்கோயில்‌ 
என்னும்‌ பெயரில்‌ மக்கள்‌ வழிபட்டுவராகன்றனர்‌, 

து.சுந்தரம்‌,கோவை 
சதாசிவம்‌,உடுமலை 

66:22 
திருச்சோற்றுத்துறை நான்கு நிலை நடுகல்‌ 

தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, திருவையாறு வட்டத்தில்‌ அமைந்துள்ள 
இருச்சோற்றுத்துறை தேவாராப்பாடல்‌ பெற்ற தலமாகும்‌. 
இவ்வாலயத்தின்‌ முதல்‌ உள்சுற்று மண்டபத்தின்‌ தென்கிழக்கு 
மூலையில்‌ மூன்றடுக்கு நடுகல்‌ ஒன்று காணப்படுகிறது. 
பொதுவாக கோயிலின்‌ உள்‌ திருச்சுற்றில்‌ சோழர்காலத்தில்‌ 
நடுகற்கல்‌ அமைப்பது வழக்கமல்ல. அனால்‌  இந்நடுகல்‌ 
இக்கோயிலில்‌ இருப்பது வரலாற்றுச்‌ செய்தியைக்‌ குறிப்பிடுவதாக 
அமைந்துள்ளது. நடுகல்‌ கருநாடகம்‌ மற்றும்‌ தரும்புரி, கொங்குப்‌ 
பகுதிகளில்‌ காணப்படுகின்ற அடுக்குநிலை நடுகல்லின்‌ 
அமைப்பை உடையது. நடுகல்லின்‌ கீழ்ப்‌ பகுதியில்‌ ஆறு வீரர்கள்‌ 
காணப்படுகின்றனர்‌. மூவர்‌ தரையில்‌ போரிட்டு வீழ்ந்த நிலையில்‌ 
உள்ளனர்‌. மூவர்‌ நின்ற நிலையில்‌ உள்ளனர்‌. அவர்களில்‌ 
வலப்பக்கத்தில்‌ இருக்கும்‌ இரண்டு வீரர்கள்‌ அம்பில்‌ நாணேற்றி 
போரிடும்‌ நிலையில்‌ உள்ளனர்‌. இடப்பக்கத்தில்‌ இருக்கும்‌ 
மூன்றாவது வீரர்‌ அவருக்குக்‌ கழ்‌ விழு, ்திருப்பவரின்‌ அருகில்‌ 
மண்டியிட்டது போல்‌ காட்சியளிக்கின்றார்‌. ழ்‌ விழுந்தவர்களின்‌ 
ஆலணம்‌ 28, 2017 291 








வாகனத்தின்‌ முன்‌ நின்ற கோலத்தில்‌ காட்சியளிக்கிறது.இவரது 
மேல்‌ வலக்கரம்‌ கடக முத்திரையில்‌ நாகம்‌ சுற்றிய உடுக்கையை 
பற்றியும்‌ மேல்‌. இடக்கரம்‌ பாசக்கயிற்றை கடக முத்திரையில்‌ 
செங்குத்தாகவும்‌ பிடித்துள்ளது. கீழ்‌ வலக்கரம்‌ முத்தலைச்‌ 
சூலமான இிரிசூலத்‌ தண்டை கடக முத்திரையில்‌ செங்குத்தாக 
கொண்டுள்ளது. இடது: கையில்‌ சிறிய கபாலத்தை தாங்கிய 
நிலையில்‌ காட்டப்பட்டுள்ளது.பைரவரின்‌ தலையை ஜூவால 
மகுடம்‌ என்னும்‌ அனல்முடி அலங்கரிக்கிறது. மகுடத்தின்‌ 
பின்புறம்‌ வட்டமான சிரச்சக்கரம்‌ உள்ளது. மகுடத்தின்‌ மேல்‌ 
வலப்புறம்‌ ஆடும்‌ நாகம்‌ சீற்றத்தோடு காட்டப்பட்டுள்ளது. 
மகுடத்தின்‌ முன்புறம்‌ பூரிமமும்‌, நடுவே கபாலமும்‌ 
அலங்கரிக்கின்றன. மேல்‌ நெற்றியை சுற்றிலும்‌ முத்தாலான 
நெற்றிப்பட்டம்‌, காதுகளில்‌ வட்டக்குழைகள்‌ அலங்கரிக்கின்றன. 
கழுத்தில்‌ கண்டச்சரம்‌, மணிவடம்‌, முத்துவடம்‌, சவடி ஆகிய 
அணிகள்‌ அலங்கரிக்க, இடது தோளில்‌ சிறிதும்‌ பெரிதுமாக 
கபால மாலையும்‌, இடையில்‌ இருந்து இடது தொடை வழியாக 
சரிந்து: வலது முழங்கால்‌ மீது செல்லும்‌ உடைமணியும்‌, மேல்‌ 
வயிற்றில்‌ கற்கள்‌ பதித்த உதரபந்தமும்‌, மேற்கைகளில்‌ 
தோள்வளையும்‌, முன்கைகளில்‌ காப்பும்‌, கால்களில்‌ கழலும்‌, 
பாதச்சரமும்‌ பைரவர்‌ திருக்கோலத்தை முடி. முதல்‌ இருவடி 
வரை அலங்கரிக்கின்றன. 


பைரவரின்‌ இடையைச்‌ சுற்றிலும்‌ நாக அரைஞாண்‌ 
அரையணியாக அலங்கரிக்கிறது. நாகத்தின்‌ மகுடம்‌ கபாலம்‌ 
ஏந்தி முன்கரத்தின்‌ கீழ்புறம்‌ தாங்கிய நிலையில்‌ விழிப்போடு 
காட்டப்பட்டுள்ளது. சுடர்‌ மூடி சதுரமான பரந்த மூகம்‌, 
நெற்றிக்கண்ணுடன்‌ அகன்ற நுதல்‌, நெளிந்த புருவம்‌, ழ்‌ 
நோக்கிய கண்கள்‌, எடுப்பான புடைத்த மூக்கு, கடைவாய்‌ 
பற்களுடன்‌ கூடிய குவிந்த திருவாய்‌, குறுங்கமுத்து, அகன்ற 
தேள்‌, விரிந்த மார்பு, அடை அணியா அழகரின்‌ கீழ்‌ உடல்‌, 
இளநகை தோன்ற முறுவலிக்கும்‌ முகம்‌, எடுப்பானத்‌ தேரற்றமுடன்‌ 
உள்ள இவரது பின்புறம்‌ அவரது வாகனமான நாய்‌ நின்ற 
கோலத்தில்‌ முகத்தில்‌ சீற்றம்‌ தெறிக்க, கூரிய பற்கள்‌ நீண்ட 
வலுவான கால்கள்‌, அளவான உடல்வாகு, மேல்நோக்கி நிற்கும்‌ 
காதுகள்‌, பக்கவாட்டில்‌ விழிப்போடு தோன்றும்‌ சுண்கன்‌, 
கூர்மையான முகம்‌, கழுத்து வாருடன்‌ கூடிய மணி, மேல்‌ 
தூக்கிய வால்‌, முட்டி எலும்புகளுடன்‌ கூடிய பின்கால்‌, 
கூர்மையான நகங்களையுடைய முன்‌ கால்‌ யாவும்‌ இச்சிலையில்‌ 
காணப்படுகின்றன. ஷேத்திர்‌ பாலரான இப்பைரவரை 
எழுந்தருளிவித்த கொடையாளரைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ 


294 ஆவணம்‌ 28, 2017 











யட்டுள்ளான்‌. அவன்‌ தலை முடியைக்‌ கொண்டையாக்கி 
முடிந்துள்ளான்‌. அவன்‌ காதுகளில்‌ அணிகள்‌ உள்ளது. இடுப்பில்‌ 
வாள்‌ கொண்டுள்ளான்‌. இடுப்பிலிருந்து முழங்கால்‌. வரை 
ஆடை அணிந்து, கணுக்காலில்‌ தண்டையும்‌ பாதத்தின்‌ மேல்‌ 
சிலம்பும்‌ அணிந்துள்ளான்‌. அவனது கால்களின்‌ இடையே 
இடைக்கச்சு தொங்குகிறது. புலியின்‌ முன்னங்கால்கள்‌ தூக்கியும்‌, 
பின்னங்கால்கள்‌ நிலத்தில்‌ ஊன்றி வாயைத்‌ திறந்தபடி பாயும்‌ 
நிலையில்‌ உள்ளது. அதன்‌ வால்‌ மேல்‌ நோக்கத்‌ திரும்பியுள்ளது. 
தற்போது இந்தக்‌ கல்‌ உள்ள இடத்திலிருந்து சுமார்‌ நரறு அடி 
தூரத்தில்‌ இவ்வூருக்கான மண்‌ கோட்டை ஒன்று இருந்து 
அழிந்துள்ளது. 
செட்டிமாங்குறிச்சி புலிகுத்திக்கல்‌: 

சேலம்‌ மாவட்டம்‌, இடைப்பாடி வட்டத்தில்‌, 
இடைப்பாடியிலிருந்து எட்டு கிமீ. தூரத்தில்‌ உள்ளது 
செட்டிமாங்குறிச்சி, அவ்வூரின்‌ நெடுஞ்சாலையிலிருந்து 
தென்கிழக்கில்‌ முக்கால்‌ கி.மீ. தூரத்தில்‌ மேற்குப்‌ பார்த்து 
உலகநாத ஈஸ்வர்‌ கோயில்‌ உள்ளது. அக்கோயிலில்‌ 
தெற்குப்புறத்தில்‌ கோட்டைமேடு எனும்‌ பகுதி உள்ளது. 
கோயிலிலிருந்து தென்கிழக்கில்‌ நூறு அடி தூரத்தில்‌ ஒரு நடுகல்‌ 
வைக்கப்பட்டுள்ளது. இதன்‌ உயரம்‌ 1004100410 செ.மீ, ஆகும்‌. 
இக்கல்லிலுள்ள சிற்பத்தில்‌ ஒரு வீரன்‌; புலியுடன்‌ சண்டையிடும்‌ 
கட்டி வடிவமைக்கப்‌ பட்டுள்ளது. கல்லின்‌ மேற்புறம்‌ 
உடைந்துள்ளது. வீரன்‌ மற்றும்‌ புலியின்‌ தலைப்‌ புறங்கள்‌ 
காணவில்லை. மீதமுள்ள காட்‌இயில்‌, புலி தனது 
ன ட நிலத்தில்‌ ஊன்றியவாறு நின்று, 
முன்னங்கால்கள்‌ இரண்டையும்‌ உயர்த்தி வைச்‌ ர்கிறது. 
புலியை நோக்கிய வீரனின்‌ கைகளில்‌ ட த டப்ப வணர 
மற்றொன்று புலியின்‌ முன்னங்கால்‌ ஒன்றையும்‌ பற்றிப்‌ 
போரிடும்‌ நிலையில்‌ அமைந்துள்ளன. வீரனின்‌ இடையில்‌ வாள்‌ 
உள்ளது. அவன்‌ இடுப்பிலிருந்து கட்டியுள்ள ஆடை தொடை 
வரை உள்ளது. இடுப்பு வேட்டி கால்‌ தொடைகளின்‌ குறுக்கே 
படித்துக்‌ கட்டி இடுப்பின்‌ பின்னால்‌ செருகியிறாப்பதாகத்‌ 
தெரிகிறது. இச்சிற்பம்‌ 17ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாகலாம்‌. 


மு.அங்கமுத்து, இடைப்பாடி 


298 ஆவணம்‌ 29, 2017 


கருத்துப்பரிமாற்றம்‌ 
67. 'கல்‌ கஞ்சணம்‌' ஒரு மீளாய்வு 


ஐராவதம்‌ மகாதேவன்‌,சென்னை 


இருநெல்வேலி மாவட்டத்தில்‌ மறுகால்தலை என்ற சிற்றூரில்‌ 
பூவிலுடையார்‌ மலையில்‌ 1906-ம்‌ ஆண்டு ஒரு குகைக்‌ கல்வெட்டு 
கண்டுபிடிக்கப்பட்டது. (428 407/1906 (படம்‌-1). இக்கல்வெட்டுக்குப்‌ 
பல தனி இறப்புகள்‌ உண்டு. இக்கல்வெட்டிலிருந்துதான்‌ 
தமிழகத்தின்‌ பண்டைய குகைக்‌ கல்வெட்டுகள்‌ பிராமி 
எழுத்துகளில்‌ பொறிக்கப்பட்டுள்ளன என்று முதலில்‌ 
தெரியவந்தது. தமிழ்‌ பிராமி கல்வெட்டுகளில்‌ இதுவே அளவில்‌ 
மிகவும்‌ பெரியது; ஒவ்வொரு எழுத்தும்‌ ஒரு முழ உயரம்‌ (40 
செ.மீ); பஇனேழே எழுத்துக்களாலான இக்கல்வெட்டு ஒரே 
வரியில்‌ ஆழமாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டின்‌ 
மொத்த நீளம்‌ 426 செ.மீ. ஆகும்‌, 
கல்வெட்டின்‌ வாசகம்‌ வருமாறு: 

௮. வெண காஸிபான குடுபிதா கால காஞ்சாணம 
ஆ. வெண்‌ காஸிபன்‌ குடு[ப்‌]பி[தித கல்‌ கஞ்சணம்‌ 

முதல்‌ வரி (அ) கல்வெட்டில்‌ உள்ளவாறும்‌, இரண்டாவது 
வரி (ஆ) புரிதலுக்காக தமிழ்‌ நடையிலும்‌ பெயர்த்துத்‌ 
தரப்பட்டுள்ளன. “வெண்‌ காசிபன்‌ என்பவன்‌ கொடுப்பித்த கல்‌ 
கஞ்சணம்‌' என்பது கல்வெட்டின்‌ பொருள்‌. 

எளிதில்‌ புரியும்‌ இக்கல்வெட்டில்‌ கல்‌ கஞ்சணம்‌' என்ற்‌ 
சொல்‌ மட்டும்‌ ஒரு நூற்றாண்டுக்கும்‌ மேலாகவே பொருள்‌ 
விளங்காமல்‌ இருந்துள்ளது. இதை இக்கல்வெட்டின்‌ மூன்றாவது 
சிறப்பம்சம்‌ எனலாமா? 

இக்கல்வெட்டை நேரில்‌ சென்று பலமுறை ஆய்வு செய்தும்‌, 
மலை மீது சாரம்‌ கட்டி அதில்‌ அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு 
எழுத்தாக விளம்பல்‌ (ரசி செய்தும்‌ Early Tamil Epigraphy 
(2008) என்ற நூலில்‌ பதிப்பித்திருக்கிறேன்‌ (கல்வெட்டு எண்‌ 14. 
இப்பதிப்பிலும்‌, நூலின்‌ இரண்டாவது பஇப்பிலும்‌ (2014, 'கல்‌ 
கஞ்சணம்‌' என்ற சொல்லுக்கு அடிக்குறிப்பில்‌ “இதன்‌ பொருள்‌ 
சரியாக விளங்கவில்லை; ஒருக்கால்‌ குகையின்‌ ஒரு கட்டுமானப்‌ 
பகுதியைக்‌ குறிக்கலாம்‌' என்றே கூறியிருக்கிறேன்‌. 


ஆவணம்‌ 28, 2017 299 | 


இந்நிலையில்‌ இவ்‌ஆண்டுத்‌ தொடக்கத்தில்‌ சிந்துவெளி 
எழுத்துகளைப்‌ பற்றிய என்‌ ஆய்வின்‌ ஒரு பகுதியாக திராவிட 
வேர்ச்சொல்‌ ஒப்பியல்‌ அகராதியை (Dravidian Etymological Dic- 
ரண, 1984) பார்க்கு நேர்ந்தது. அப்போது கஞ்சணம்‌ என்ற 
சொல்லுக்கு ஒரூ புது: விளக்கம்‌ கிடைத்து பெருமகிழ்ச்சி 
அடைந்தேன்‌. 

மேற்கூறிய அகராதியில்‌ “கசிவு! என்ற பொருளில்‌ பல திராவிட 
மொழிகளில்‌ உள்ள சொற்கள்‌ தொகுத்தளிக்கப்பட்டுள்ளன 
(எண்‌. 1091. சிற்சில பயன்கள்‌ கருதி இங்கு அந்தச்‌ சொல்‌ 
தொகுப்பு அகராதியில்‌ உள்ளபடியே ஆங்கிலத்தில்‌ 
தரப்பட்டுள்ளது (படம்‌-9, 


தமிழில்‌ கச்ணை ஈரம்‌, ஈரப்பதம்‌' என்ற பொருளில்‌ 
பெயர்ச்சொல்லும்‌, கசி “ஈரம்‌ கசிந்து வழிதல்‌! என்ற பொருளில்‌ 
வினைச்சொல்லும்‌ அகராதியில்‌ தரப்பட்டுள்ளன. அவற்றுக்கு 
நேரான கஸி என்ற கன்னட மொழிச்சொல்லுக்கு 'வழிந்து 
ஓடுதல்‌' என்ற பொருளும்‌. தரப்பட்டுள்ளது. இச்சொற்களுடன்‌ 
இணைத்துப்‌ பார்க்கும்பொழுது கஞ்சணம்‌ என்றால்‌ “நீர்க்‌ கசிவு 
வழிந்து ஒடும்‌ தடம்‌' என்ற பொருள்‌ நேராகக்‌ கிடைக்கின்றது. 
மேலும்‌ கல்‌ கஞ்சணம்‌ என்ற சொல்‌ இந்தக்‌ குகையின்‌ முகட்டில்‌ 
வெட்டப்பட்டுள்ள மிக நீளமான சல: தாரையையே குறிக்கிறது 
என்ற விளக்கமும்‌ கிடைக்கின்றது. வெண்‌ காசிபன்‌ இந்தச்‌ சல 
தாரையை வெட்டுவித்ததையே இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. 

குகையின்‌ முகட்டில்‌ உள்ளது “கல்‌ கஞ்சணம்‌' என்றால்‌ வேறு 
வகையான கஞ்சணம்‌ உண்டா என்ற கேள்வி எழுகிறது. வீட்டின்‌ 
மேற்‌ கூரையில்‌ பெய்யும்‌ மழை நீர்‌ வீட்டுக்குள்‌ கசிவதைத்‌ தடுக்க 
ஓடுகளாலான சல தாரைகளை அமைக்கின்றனர்‌; அதேபோன்று 
வீட்டிலிருந்து கழிவு நீரை வெளியேற்ற சுடும்ண்ணாலான 
கலங்களையும்‌ குழாய்களையும்‌ முற்காலத்தில்‌ பயன்படுத்தியது 
அகழாய்வுகளின்‌ மூலம்‌ தெரிய வருகின்றது. கல்லில்‌ 
வெட்டப்பட்டுள்ளது கல்‌ கஞ்சணம்‌; இது சுடுமண்ணாலான 
சல தரையிலிருந்து வேறானது: என்பதை உணர்த்தவே 
இக்கல்வெட்டில்‌ *கல்‌' என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டுள்ளது. 

அரை நூற்றாண்டுக்கும்‌ மேலாக நான்‌ தேடிக்கொண்டிருந்த 
“பொருள்‌' என்‌ வாழ்நாளிலேயே இடைக்கப்பெற்றதை ஒரு பெரும்‌ 
பேறாகக்‌ கருதுகிறேன்‌. எனக்குக்‌ கிடைத்த இந்தப்‌ புதிய 
விளக்கத்தை ஏனைய கல்வெட்டாய்வாளர்களுடன்‌ ஆவணம்‌ 
இதழ்‌ மூலமாகப்‌ பகிர்ந்து கொள்வதில்‌ பேருவகை அடைகிறேன்‌. 


300 ஆவணம்‌ 28, 2017 


TALE 
CURT 
Thal 


படம்‌;1, மறுகால்தலை குகைக்‌ கல்வெட்டு 


1091 Ta. kacanai 


1091 7a. karapai dampness, moisture; நடி (௩ ௮19 100028 001 (89 moisture 
from a wall), perspire, weep; இட்து 0022, dampness, perspiration, weeping; 
kasikacippu being damp, dark, moist to the touch. £4. Lagi 10 002e, trickle, low 
) asa blood. / Cf. Pkt, asaya 





wet, damp. DED(S) 918. 


படம்‌ 2: நண Nol091, Dravidian Etymological Dictionary,1984. 


ஆவணம்‌ 28, 2017 301 


6௧. பேமடைவாய்த்தலை சிவன்‌ கோயில்‌ 
கல்‌எவம்டுகள்‌ பற்றி ஒரு குறிப்பு 
கூஇராசவேலு, தஞ்சாவூர்‌ 


அன்மையில்‌ பேட்டைவாய்த்தலை பகுதியில்‌ பட்டயக்‌ கல்வி 
மாணவர்‌ ஆய்வேட்டிற்காககள ஆய்வுகள்‌ மேற்கொண்ட பொழுது 
பேட்டைவாய்த்தலை உய்யகொண்டான்‌ கால்வாய்ப்பகுதியில்‌ 
மண்மேடிட்டுப்‌ புதைந்தழிந்த கோயில்‌ ஒன்றின்‌ எச்சங்களுடன்‌ 
கற்பலகைகள்‌ இரண்டில்‌ முழுமையான கல்வெட்டு ஒன்றையும்‌ 
உடைந்த துண்டுக்கல்வெட்டு ஒன்றையும்‌ புதியதாகப்‌ பார்க்க 
நேர்ந்தது. இவ்விதழில்‌ அவ்விரண்டு கல்வெட்டுகளும்வெளியிட 
ப்பட்டுள்ளன. (ச. பேட்டைவாய்த்தலைக்கல்வெட்டுகள்‌] 
இவ்விரண்டு கல்வெட்டுக்களைப்‌ படி எடுத்தபின்‌ பேட்டை 
வாய்த்தலை ஊர்ப்பகுதியில்‌ அமைந்துள்ள (மத்தியார்‌ ஐ னேஸ்வ 
ரன்‌) சிவன்‌ கோயிலின்‌ கல்வெட்டுக்களைப்‌ பார்க்கச்‌ 
சென்றபொழுது அக்கோயிலில்‌ இருந்த கல்வெட்டுகள்‌ 
முழுமையாக சுண்ணாம்பு பூச்சில்‌ அழிந்து தற்பொழுது 
அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாக கருவறை மண்டப வெளிப்புறச்‌ 
சுவர்களில்‌ சில எழுத்துக்கள்‌ மட்டுமே கானுபடி உள்ளன. 
கருவறை முன்மண்டபத்தின்‌ பக்கவாட்டுச்சுவர்களில்‌ நுழைவு 
வாயிலுக்கு வல, இடச்‌ சுவர்‌ பகுதிகளில்‌ இழக்கு நோக்கிய 
நிலையில்‌ இரண்டு கல்வெட்டுக்களைச்‌ சுண்ணாம்பு தேய்த்து 
முழுமையாக வைத்துள்ளனர்‌. 

அவ்விரண்டு கல்வெட்டுக்களை இந்தியத்‌ தொல்லியல்‌ 
துறையோ அல்லது அப்பகுதியில்‌ பெரும்பாலும்‌ கள ஆய்வுகள்‌ 
மேற்கொண்டு வரும்‌ இராசமாணிக்கனார்‌ வரலாற்று ஆய்வு 
மையமோ கண்டுபிடித்து ஏற்கனவே பதிப்பித்திருக்கும்‌ என்ற 
மனநிலையோடு இவ்விரண்டு கல்வெட்டுகளையும்‌ கண்படி 
மற்றும்‌ ஒளிப்படம்‌ மட்டும்‌ எடுத்து வந்து படித்தெழுதி அவை 
முன்பே பதிப்பிக்கப்பட்டதா? என முன்பதிப்புகளை ஆய்வு 
செய்தபொழுது அவ்விரண்டு கல்வெட்டுகளும்‌ எந்த 
நிறுவனத்தாலும்‌ முன்னர்‌ பஇப்பிக்கப்படவில்லை என்ற 
அகமகிழ்ச்சியில்‌ பேராசிரியர்‌ சுப்பராயலு அவர்களுக்கு நான்‌ 
படித்ததை அனுப்பி வைத்ததோடு அக்கல்வெட்டில்‌ வரும்‌ நாடு 
குறித்தும்‌ பேசிய பொழுது அக்கல்வெட்டுகளைத்‌ தாம்‌ பல 
ஆண்டுகளுக்கு முன்‌ பார்த்த நினைவு இருப்பதாகவும்‌ ஆனால்‌ 
அதனை எதிலும்‌ பதிப்பிக்கவில்லை என்றும்‌ அது குறித்து தன்‌ 
குறிப்பில்‌ தேடுவதாகவும்‌ தெரிவித்திருந்தார்‌. 


302 ஆவணம்‌. 28, 2017 


இரண்டு நாட்கள்‌ கழித்து பேராசிரியர்‌ அவர்களிடமிருந்து 
அழைப்பு வந்தது. ஏறக்குறைய 36 ஆண்டுகளுக்கு முன்‌ நொயொரு 
கராஷிமா அவர்களுடன்‌ இணைந்து காவேரி பகுதியிலுள்ள 
ஊர்களைக்‌ குறிப்பாக அல்லூர்‌ மற்றும்‌ ஈசான மங்கலம்‌ குறித்த 
ஆய்விற்காக கள ஆய்வுகள்‌ மேற்கொண்ட பொழுது 
இக்கல்வெட்டுக்களைப்‌ பார்த்தாகவும்‌ தனது நாட்குறிப்பேட்டில்‌ 
அதனை எழுதி வைத்திருப்பதாகக்‌ கூறியதுடன்‌ அந்நாட்குறிப்பு 
ஏட்டின்‌ பக்கங்களையும்‌ எனக்கு அனுப்பி வைத்தார்‌. 


அக்காலத்தில்‌ இருச்சிராப்பள்ளியில்‌ தமிழ்நாடு அரசு 
தொல்லியல்‌ துறையில்‌ பணியாற்றிய மண்டலப்‌ பதிவு 
அலுவலராக இருந்த இரு. அப்துல்‌ மஜித்துடன்‌ காவேரிக்‌ 
கரைப்பகுதியிலுள்ள பல இடங்களுக்கும்‌ பேராசிரியர்‌ 
சுப்பராயலு அவர்கள்‌ வார விடுமுறை நாட்களில்‌ 
மிதிவண்டியிலேயே செல்வது வழக்கமாம்‌. இவ்வாறு அப்பகுதியில்‌ 
நேரிடையாகக்‌ கள ஆய்வு: செய்து பல புதிய தரவுசளைக்‌ 
கண்டுபிடி. த்ததை அவர்‌ நினைவு கூர்ந்தார்‌. தாம்‌ கல்வெட்டுகளைப்‌ 
படிக்க, இரு. அப்துல்‌ மஜித்‌ அவர்கள்‌ குறிப்புகள்‌ எழுதுவார்‌ 
என்றும்‌ அவ்வாறு தான்‌, இந்த இரு கல்வெட்டுக்களையும்‌ 
அவர்‌ குறிப்பு எடுத்ததாகவும்‌ குறிப்பிட்டார்‌... சில நேரங்களில்‌ 
மாற்றாக இரு அப்துல்‌ மஜித்‌ படிக்க பேராசிரியர்‌ குறிப்புகள்‌ 
எடுப்பாறாரம்‌: 

திரு. அப்துல்‌ மஜித்‌ அவர்கள்‌ திருச்சிப்பகுதியில்‌ அனைத்து 
கல்வெட்டுத்‌ தொல்வியல்‌ ஆய்வாளர்களுடனும்‌ இணைந்து பல 
கள ஆய்வுகள்‌ மேற்கொண்டு இளைஞர்களை ஊக்கப்படுத்தும்‌ 
தன்மை மிக்கவர்‌. இராசமாணிக்கனார்‌ வரலாற்று ஆய்வு 
மையத்தின்‌ இயக்குநர்‌ டாக்டர்‌ கலைக்கோவன்‌ அவர்களுடன்‌ 
இணைந்தும்‌ பல இடங்களுக்கும்‌ சென்று புதிய 
கல்வெட்டுக்களையும்‌ தொன்மங்களையும்‌ கண்டறிந்தவர்‌. 
இருத்தியமலைப்‌ பகுதியில்‌ தாம்‌ பார்த்த கல்வெட்டுக்களைப்‌ 
படி எடுத்துப்‌ பதிப்பிக்கும்படி. எனக்கும்‌ கூறியவர்‌. அம்மலையில்‌ 
பல கல்வெட்டுக்களைப்‌ படி எடுத்தும்‌ இதுவரை படி 
எடுக்கப்படாத பெரிய கல்வெட்டொன்று மலைச்சரிவில்‌ 
இருப்பதால்‌ 25 ஆண்டுகளுக்கு முன்பு படி. எடுக்காமல்‌ விட்டு 
வந்தது எனக்கு இப்பொழுதும்‌ நினைவில்‌ உள்ளது. இது 
போன்றே எக்காரணத்தாலோ கண்பட எடுக்கப்பட்ட 
பேட்டைவாய்த்தலைக்‌ கல்வெட்டை அறிஞர்கள்‌ இருவரும்‌ 
வைத்திருப்பதே ஒரு சிறப்பான 
நிகழ்வு. இது: போன்று பல கோயில்களில்‌ கல்வெட்டுக்கள்‌ 
இன்னும்‌ பல, கண்டறிந்தும்‌ பதிப்பிக்கப்படாமல்‌ இருக்கின்றன 
ஆவணம்‌ 28, 2017 303 











விஷயத்தார்‌, காயங்குடி. கண்குடைய அந்தணர்‌, இடங்கை 98 
கலனை என இன்றைய சமூகப்பிரிவுகளை இந்நூல்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டுகிறது. இவர்கள்‌ ஒருவற்கு வந்த நன்மை, தீமை 
அனைவருக்கும்‌ ஆவதாகவும்‌ என்று ஒப்புக்‌ கொண்டமை பல 
சமூகப்பிரிவுகளும்‌ அவற்றிற்கிடையே பிணக்குகளைச்‌ குறைக்க 
எடுத்த நடவடிக்கைகள்‌ பற்றியும்‌ குறிப்பிடுகின்றன. 
திருமாளிகைத்‌ திருப்பணிக்கு தச்சக்‌ கூலிக்கு இட்ட காசு 
௪00 என்று ஒரு கல்வெட்டு (எண்‌.299 குறிப்பிடுவதுடன்‌ பல 
கல்வெட்டுகளில்‌. அம்பலம்‌ திருவீதி, திருப்பூப்பலகை, 
திருநந்தவனம்‌ அமைத்த செய்திகளும்‌ பிள்ளைப்பேறு வேண்டி 
பிரார்த்திக்க பிள்ளைப்பேறு கிடைத்து பொற்பட்டம்‌ 
செய்தளித்த செய்தியும்‌ சுவையான செய்திகளாக உள்ளன. 
மொத்தத்தில்‌ இத்தொகுதியில்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ 
சுருக்கமான சிறிய கல்வெட்டுகளே எனினும்‌ செய்திகள்‌ மிக 
அதிகம்‌. மூகநூல்‌ பயன்பாட்டில்‌ இன்று பல இடங்களிலும்‌ 
களப்பணிகளாற்றிச்‌ செய்திகளைத்‌ தரும்‌ தரவுகளை 
ஆவணப்படுத்தி வரும்‌ இன்றைய சமூகத்தினருக்கு 
இக்கல்வெட்டுத்‌ தொகுப்பு ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ தரும்‌ ஒரு 
முன்னோடி நூலாக அமையும்‌ என்று எதிர்பார்க்கலாம்‌. 
ச.இராசகோபால்‌,சென்னை 


ஆவணம்‌ 28, 2017 307 


தொல்லியல்‌ கழக 26ஆம்‌ ஆண்டுக்‌ 
கருத்தரங்கம்‌ எசயலர்‌ அறிக்கை 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ 26 ஆம்‌ ஆண்டுக்‌ கருத்த 
ரங்கமும்‌ ஆவணம்‌-27ஆம்‌ இதழ்‌ வெளியீட்டு விழாவும்‌ 
கிருஷ்ணகிரி மாவட்டம்‌, காவேரிபட்டினம்‌ பப்ர்கல்யாணி 
மஹாலில்‌ 23,24-07-2016 அய நாட்களில்‌ சிறப்பாக நடைபெற்றன. 
இக்கருத்தரங்கை பெண்ணையாறு தொல்லியல்‌ சங்கத்தைச்‌ 
சார்ந்தவரும்‌ தொல்லியல்‌. கழக உறுப்பினருமான திரு. சுகவன 
முருகன்‌ அவர்கள்‌ உள்ளூர்‌ செயலாரக இருந்து சிறப்புற 
நடத்தினார்‌. தொடக்க விழா நிகழ்ச்சி 23.07.2016 அன்று காலை 
10 மணிக்குத்‌ தொடங்கியது. வரவேற்புரையை உள்ளூர்‌ செயலர்‌ 
திரு. சுகவன முருகன்‌ அவர்கள்‌ நிகழ்த்த தலைமையுரையை 
கிருஷ்ணகிரி மாவாட்ட வரலாற்று ஆய்வு மையத்தைச்‌ சார்ந்த 
திரு கே.ஏ. மனோகரன்‌ அவர்கள்‌ நிகழ்த்தினார்கள்‌. 
தொடக்கவுரையை பேராசிரியர்‌ ௪. சுப்பராயலு ஆற்றினார்கள்‌. 
ஆவணம்‌ இதழை வெளியிட்டு சிறப்புரையை முனைவர்‌ 
வே.க.சண்முகம்‌ இப (ஓய்வூ அவர்கள்‌ நிகழ்த்தினார்‌. 
தொல்லியல்‌ கழகத்தின்‌ துணைத்தலைவர்‌ திரு. செந்தி நடராஜன்‌ 
அவர்கள்‌ தலைவர்‌ உரை நிகழ்த்த வெளியிடப்பட்ட ஆவணம்‌ 
-27ஆவது இதழை திருதியோடர்‌ பாஸ்கரன்‌, கலை வல்லுநர்‌ 
அவர்கள்‌ பெற்றுக்கொண்டார்‌. இந்நிகழ்வில்‌ தொல்லியல்‌ 
கண்காட்சி அரங்கங்கள்‌ பொதுமக்களின்‌ 
யார்வைக்காகஅமைக்சுப்பட்டன, இதனை ௫.கதிரவன்‌ இ-ஆயப, 
அவர்கள்‌ திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார்‌. விழா 
நிகழ்வுகளைத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ பதிவாளர்‌ 
தெ.விஞ்ஞானம்‌ அவர்கள்‌ முன்னின்று நடத்தினார்‌. 
தொடக்கவிழாவின்‌ நிறைவாக நன்றியுரையைத்‌ தொல்லியல்‌ 
கழகத்தின்‌ செயலர்‌ பேரா.௪. இராசவேலு அவர்கள்‌ நிகழ்த்தினார்‌. 
இக்கருத்தரங்கில்‌ தமிழ்நாட்டு எழுத்து வளர்ச்சி, புதுக்கோட்டை 
பாறை ஒவியங்கள்‌ காஞ்சிபுரம்‌ உலகளந்த பெருமாள்‌ 
செப்பேடுகளும்‌ கல்வெட்டுகளும்‌ ஆகிய நூல்கள்‌ 
வெளியிடப்பட்டன இதனைத்தொடர்ந்து கீழ்கண்ட அமர்வுகள்‌ 
இவ்விரண்டு நாள்‌ சுருத்தரங்‌இல்‌ நடந்தன. 


308 ஆவணம்‌ 28, 2017 


கருத்தரங்க. அமர்வுகள்‌ 
23.07.2016 முதல்‌ அமர்வு 12.30 - 01.30 
தலைமை முனைவர்‌: திசுப்பிரமணி, அவர்கள்‌ 
தொல்லியல்‌ அலுவலர்‌, (ஓய்வு! 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை. 


இரண்டாம்‌ அமர்வு 2:30-03.30 
தலைமை ! முனைவர்‌ டிஅருண்ராஜ்‌ அவர்கள்‌ 
கண்காணிப்பு தொல்லியாலாளர்‌, 
இந்திய தொல்லியல்‌ அளவீட்டுத்துறை, 
பெங்களூர்‌. 


பத்மஸ்ரீ ஐயாராவதம்‌ மகாதேவன்‌ அவர்கள்‌ நிறுவிய 
தி.நா.சுப்பிரமணியன்‌ அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு 


04,00-5.00 
தலைமை 1 கோ.விஜயவேணுகோபால்‌ அவர்கள்‌, 
பிரெஞ்சு இந்தியக்‌ கழகம்‌ புதுச்சேரி 
முன்னிலை :  கேளஸ்‌.தணிகாசலம்‌ அவர்கள்‌, 


தொழில்‌ அதிபர்‌ காவேரிபட்டின்‌ம்‌ 


சொற்பொழிவாளர்‌ : பேரா. செவைசண்முகம்‌ அவர்கள்‌ 
மேனாள்‌ தலைவர்‌, மொழியியல்‌ துறை, 
அண்ணாமலைப்‌ புல்கலைக்கழகம்‌ 


24.07.2016 மூன்றாம்‌ அமர்வு 10.00-11.30 
தலைமை : பேராசிரியர்‌ நஅதியமான்‌ அவர்கள்‌ 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
கோவிலூர்‌ ஆதினம்‌ அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு 
11.30- 12.30 
தலைமை 2. சஇராசகோபால்‌ அவர்கள்‌ 


கல்வெட்டாய்வாளர்‌(ஓய்வு), 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 


309 


ஆவசகாம்‌ 28, 2037 


முன்னிலை :  பி.விஜயராஜ்‌, தொழிலதிபர்‌, 
காவேரிப்பட்டினம்‌ 
சொற்பொழிவாளர்‌. பேராசிரியர்‌ 
இல.தியாகராஜன்‌ அவர்கள்‌ 
மேனாள்‌ முதல்வர்‌ அரசு 
கலைக்கல்லூரி அரியலூர்‌ 


சிறப்புச்‌ சொற்பொழிவு 12.00-1.30 


தலைமை முனைவர்‌ வெ.வேதாசலம்‌ அவர்கள்‌ 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
ஒய்வு 

சொற்பொழிவாளர்‌ : இரு. அமர்நாத்‌ இராமகிகுட்டிணா, அவர்கள்‌, 
தொல்லியல்‌ கண்கானிப்பாளர்‌, 
இந்தியத்‌ தொல்லியல்‌ துறை 
சென்னை வட்டம்‌, 


நான்காம்‌ அமர்வு 2.30 -3.30 
தலைமை இரு. பொன்‌,வெங்கடேசன்‌, அவர்கள்‌ 

பொதுக்குழு 3-30 -4.00 

நிறைவு விழா 4-00- 5.00 
தலைமை : மங்கை ராகவன்‌ 


துணைத்‌ தலைவர்‌, 
தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


சான்றிதழ்‌ 

வழங்கியவர்‌ பேராசிரியர்‌ எனப்பராயலு அவர்கள்‌ 

வாழ்த்துரை முனைவர்‌ ர.யூங்குன்றன்‌ அவர்கள்‌ 
பதிவு அலுவலர்‌ ஓய்வு, தமிழ்நாடு 
அரசு தொல்லியல்‌ துறை 
முனைவர்‌ சொ.சாந்தலிங்கம்‌ அவர்கள்‌ 
பதிப்பாசிரியர்‌ அவணம்‌ 

நன்றியுரை : பேராசிரியர்‌ ௪.இராசவேலு 
செயலர்‌, தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 

310 


ஆவசனம்‌ 28, 2017 


இக்கருத்தரங்கில்‌ கிருஷ்ணகிரி மாவட்டம்‌ மற்றும்‌ அதனைச்‌ 
சுற்றியுள்ள பகுதி கல்லூரி மாணவகளுக்கு முனைவர்‌ ௬ 
இராசகோபால்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ கல்வெட்டுப்‌ பயிற்சி 
வழங்கப்பட்டு சான்றிதழ்களும்‌ வழங்கப்பட்டன. இப்பயிற்சியை 
பேராசிரியர்‌ ௭. சுப்பராயலு, திரு. க.குழந்தைவேலன்‌, முனைவர்‌. 
ர. பூங்குன்றன்‌, முனைவர்‌ தி.சுப்பிரமணி ஆகியோர்‌ அளித்தனர்‌. 
' ௬இராசவேலு 

செயலர்‌ 


* 
நன்றி 

ஆவணம்‌-28 இதழில்‌ வெளிவந்துள்ள கீழ்க்கண்ட கண்டுபிடிப்பு 

களுக்கு உதவிய நண்பர்கள்‌ அனைவருக்கும்‌ நன்றி 

1. இருச்சோற்றுத்துறை கல்வெட்டுகள்‌- திரு. பாபு என்கிற 
ராமசாமி (நினைவில்‌ வாழும்‌- கோ.இரவீந்திரன்‌ 

3.. சின்னாரிப்பட்டி அய்யனார்‌ சிற்பக்‌ கல்வெட்டு - 
பேரா, எ.சுப்பராயலு, முனைவர்‌ ர. பூங்குன்றன்‌ 

3. சேவூர்‌ நடுகல்‌- இரு.ஜெய்சங்கர்‌, சிங்காநல்லூர்‌ புலிக்குத்திக்கல்‌- 
தினமலர்‌ செய்தியாளர்‌ முகுந்தன்‌; தொண்டாமுத்தூர்‌ 
வேட்டைக்காரசாமி புலிக்குத்திக்கல்‌- இராவணாபுரம்‌ 
வடி வேலு 

4. கோவை-சரவணம்பட்டி எழுத்துப்பொறிப்புக்கல்‌: ஆசிரியர்‌ 
இருஷ்ணகுமார்‌. 

ச. பெள்ளாது. பீரங்கிமேடு-புலிக்குத்திக்கல்‌: அன்னூர்‌ பள்ளி 
முதல்வர்‌ மகேஷ்குமார்‌ 

6. தேவாங்கர்‌ செப்பேடுகள்‌: எஸ்‌.இராமச்சந்திரன்‌, 
காப்பாட்சியர்‌ (ஓய்வு, 

7. பேளூர்‌ கல்வெட்டு- முனைவர்‌ இராஜகோபால்‌ 

8. கணக்கம்பாளையம்‌ கன்னடக்‌ கல்வெட்டு - முனைவர்‌ 
சுவாமி, மைசூர்‌ 

9. நீர்மூழ்கி குட்டை வட்டெழுத்து நடுகல்‌ - முனைவர்‌, 
ர. பூங்குன்றன்‌, முனைவர்‌. ௬. இராசகோபால்‌ 

10, இறுமலைக்கல்வெட்டு -முனைவர்‌. ௬. இராசகோபால்‌ 


ஆவணம்‌ 28, 2017 311 











கட்டுரையளர்கள்‌ 


அங்கமுத்து. மு(768),இடைப்பாடி 
அப்துல்‌ மஜித்‌.அ. சென்னை 
அருண்ராஜ்‌.பா(079),தஞ்சாவூர்‌ 
ஆறுமுகம்‌.மு(548), வள்ளியூர்‌ 
இரவி.௪(246),கோயம்புத்தூர்‌ 
இரவிக்குமார்‌.௬(612), திருப்பூர்‌ 
இரவீந்தரன்‌.கோ(216),கோயம்புத்தூர்‌ 
இராசவேலு.சு(12),தஞ்சாவூர்‌ 
இராஜேந்திரன்‌,௧௬(16),மேலப்பனையூர்‌ 
இலெனின்‌.பெ(294), செஞ்சி 
உதயகுமார்‌,ஆர்‌(671),மதுரை 
உத்திராடம்‌.கோ(266), சென்னை 
உமாபாரதி.ல(806), சென்னை 
ஐராவதம்‌ மகாதேவன்‌(156) சென்னை 
கமலக்கண்ணன்‌.க(122), நாமக்கல்‌ 
கலாஸ்ரீதர்‌.த(657),தஞ்சாவூர்‌ 
கலைச்செல்வன்‌.வை,(789),சேலம்‌ 
கல்யாணிஃடி(90)/ சென்னை 
கவிதா.க.ஆ(629),சென்னை 
கனகராஜ்‌.மு(708),வடுகப்பட்டி 
காந்தி.மா(139), வேலூர்‌ 
காமாட்சி.த(631),சென்னை 
கிருஷ்ணஞூர்த்தி.௪(234),சென்னை 
சுழந்தைவேலன்‌.க(160), சேலம்‌ 
சண்முகம்‌.செவை,சிதம்பரம்‌ 


ஆவணம்‌ 28, 2017 315 


சதீஸ்குமார்‌. மு(697), கிணத்துக்கடவு 
சதியா.பி(630) சென்னை 

சத்யா.மா(₹04) புதுக்கோட்டை 
சந்திரபோஸ்‌. அ(114),புதுக்கோட்டை 
சந்திரமூர்த்தி.மா(91), சென்னை 
சந்திரவாணன்‌.சொ(43),இராசபாளையம்‌ 
சாந்தலிங்கம்‌.சொ(10) ,மதுரை 
சீனிவாசன்‌.கே(746), சேலம்‌ 
சுகுவனமுருகன்‌(250), காவேரிப்பட்டனம்‌ 
சுந்தரம்‌.து[556), கோயம்புத்தூர்‌ 
சுப்பராயலு.எ(1).கோயம்புத்தூர்‌ 
செந்தில்வேலன்‌.ஜெ[810),மகாதானபுரம்‌ 
செந்தீ நடராஜன்‌(300) நாகர்கோவில்‌ 
தியாகராஜன்‌,இல(327) அரியலூர்‌ 
நிருநீலகண்டன்‌.ஆ।238), இலஞ்சி 
திருமூர்த்தி,கோ(93) சென்னை 
பவானி.மா(256), தஞ்சாூர்‌ 
பன்னீர்செல்வம்‌,க[169), சென்னை 
பாண்டீஸ்வரன்‌.த[700) போடிநாயக்கனூர்‌ 
பாண்டுரங்கன்‌.வெ(405),கழ்கல்பூண்டி 
பாபு.கு(559) புதுச்சேரி 
பாலமுருகன்‌.ச[709), தேவிகாபுரம்‌ 
பாலாஜி.ப.தெ(137), சென்னை 
பால்துரை.கு(632) புதுச்சேரி 
பிச்சைப்பிள்ளை.கூ(401), விழுப்பரம்‌ 
பிரசன்னா.மோ(441), சென்னை 
பூபாலன்‌.ப(230) இராணிப்பேட்டை 
பெருமாள்‌(831);சேலம்‌ 


| 316 ஆவணம்‌ 28, 2017 


பெருமாள்‌.அ.கா(542),நாகர்கோவில்‌ 
பொன்னம்பலம்‌,(757) சேலம்‌ 
பொன்னுசாமி.க(76),பல்லடம்‌ 
மங்கையற்கரசி ராகவன்‌.வீ(57), விழுப்புரம்‌ 
மதிவாணன்‌.கோ(525) தஞ்சாவூர்‌ 
மாணிக்கராஜ்‌.சி(569), போடிநாயக்கனூர்‌ 
மாரியப்பன்‌.பா(340),அரிமளம்‌ 
மாலதி.கி(718),கோயம்புத்தூர்‌ 
ரங்கநாதன்‌.த(648),விழுப்புரம்‌ 
ரமேஷ்‌.த(647),முண்டியம்பாக்கம்‌ 
ரமேஷ்குமார்‌.ச.மு(508), அவிநாசி 
ராஜா.ஆ।480),தஞ்சாவூர்‌ 
ராஜாமுகமது.ஜெ(116),புதுக்கோட்டை 
ருக்மாங்கதன்‌,.ஆர்‌(784), மதுரை 
வள்ளி சொக்கலிங்கம்‌(531),காரைக்குடி 
விஜயவேணுகோபால்‌,கோ(48) புதுச்சேரி, 
வீரராகவன்‌.சி(447),விழுப்புரம்‌ 
வெங்கடேசன்‌.பொன்‌(719), ஆரகளூர்‌ 
வேலாயுதராஜா.ப(670),பூலாங்குறிச்சி 
ஜெயசங்கர்‌(444), அவிநாசி 
ஜெயராமன்‌.இர(63),தஞ்சாவூர்‌. 
ஜோதீஸ்வரன்‌.பி(660),சென்னை 
ஸ்ரீதர்‌.சி444),புதுச்சேரி 


ஆவணம்‌. 28, 2017 317 


Tamilnadu Archaeological Society Thanjavur - 613010 
RECEIPTS AND PAYMENTS ACCOUNT FOR THE YEAR ENDED 
































31.03.2017 
Receipts | Amount Payments Amount 
(௧ 

To Opening Balance Courier & Postage 8,759 
Cash in hand 7,529 Stationery 3031 
Cash at Bank Xerox 98 
Indian bank 7,997 Printing Charges 86,500 
SBI 1129 Salary 15,000 
நீட] 2,229 Audit Fees 1,500 
Book Sales 10,315 | Honorarium 10,000 
Membership Fees 114,000 | Frieght Charges 3340 
Donation 50,000 Travelling Expenses 16,796 
Interest 27,407 Sundries 888 
Annual Membership Bank FD Commission | 82 
Fees 1000 | Fixed Deposit 72,000 
Grant (ICHR Newdelhi) | 32,000 Closing Balance 

Indian Bank (529) 1,528 

BOI- (442) 11,477 

SBI- (159) 5,726 

Cash in Hand 14,881 
Total 253,606 | Total se | 

318 


ஆவணம்‌ 26, 2017 


Tamilnadu Archaeological Society Thanjavur - 613010 





INCOME AND EXPENDITURE ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2017 




















To| Courier & Postage 8,759 | Book Sales. 10,315 
Stationery 5,031 | Membership Fees 114,000 
Xerox 98 | Donations 50,000 
Printing Charges 86,500 | Interest 27,407 
Salary 15,000 | Annual Membership Fees | 1,000 
Audit Fees 1,500 | Grant (ICHR Newdelhi) 32,000 
Honorarium 10,000 
Freight Charpes 3340 
Travelling Expenses | 16796 
Sundries 888 
Bank FD Commission 82 
Excess of Income over 
Expenditure 86,728 
TOTAL 234,722 | TOTAL 234,722 

வ]. _! _ _ 





ஆவணம்‌ 28, 2017 319 


Tamilnadu Archaeological Society Thanjavur - 613010 


Balance Sheet as on 31.03.2017 











LIABILITIES AMOUNT ASSETS 
Fund A/c 704,312 | Furniture Stand 
Cupboard 18,700 
Fixed Deposit 652,000 
Indian Bank 1,528 
நடு 11,477 
SB 5,726 
Fe Cash in Hand க்கில்‌ 
704,312 | Total 704312 
வ க 5 hr மடம்பி 


320 











ஆவணம்‌ 26, 2017 





